KJV BIBLE 
VERSES 
(Tamil) 

ON 
Hell, Pit, Prison, 
Darkness, 
Desolate, 
Torment, Evil, 
Devil, Adversary, 
wicked, 
Damnation, Death 
Proclaim Jehovah 


Hell 


Deuteronomy 32:22 (Deut 32:22) 

(32:22) என்‌ கோபத்தினால்‌ அக்கினி பற்றிக்கொண்டது, 
அது தாழ்ந்த நரகமட்டும்‌ எரியும்‌ அது பூமியையும்‌ 
அதின்‌ பலனையும்‌ அழித்து, பர்வதங்களின்‌ 
அஸ்திபாரங்களை வேகப்பண்ணும்‌. 

2 Samuel 22:6 (2Sam 22:6) 

(22:6) பாதாளக்‌ கட்டுகள்‌ என்னைச்‌ சூழ்ந்துகொண்டது; 
மரணக்கண்ணிகள்‌ என்மேல்‌ விழுந்தது. 

Job 11:8 (Job 11:8) 

(11:8) அது வானபரியந்தம்‌ உயர்ந்தது; உம்மால்‌ என்ன 
ஆகும்‌? அது பாதாளத்திலும்‌ ஆழமானது, நீர்‌ 
அறியக்கூடியது என்ன? 

Job 26:6 (Job 26:6) 

(26:6) அவருக்கு முன்பாகப்‌ பாதாளம்‌ வெளியாய்த்‌ 
திறந்திருக்கிறது; நரகம்‌ மூடப்படாதிருக்கிறது. 

Psalms 9:17 (Ps 9:17) 

(9:17) துன்மார்க்கரும்‌, தேவனை மறக்கிற எல்லா 
ஜாதிகளும்‌, நரகத்திலே தள்ளப்படுவார்கள்‌. 

Psalms 16:10 (Ps 16:10) 

(16:10) என்‌ ஆத்துமாவைப்‌ பாதாளத்தில்‌ விடீறி 
உம்முடைய பரிசுத்தவானை அழிவைக்‌ காணவொட்டீர்‌. 


Psalms 18:5 (Ps 18:5) 


(18:5) பாதாளக்கட்டுகள்‌ என்னைச்‌ சூழ்ந்துகொண்டது; 
மரணக்கண்ணிகள்‌ என்மேல்‌ விழுந்தது. 

Psalms 55:15 (Ps 55:15) 

(55:15) மரணம்‌ அவர்களைத்‌ தொடர்ந்து பிடிப்பதாக; 
அவர்கள்‌ உயிரோடே பாதாளத்தில்‌ இறங்குவார்களாக; 
அவர்கள்‌ வாசஸ்தலங்களிலும்‌ அவர்கள்‌ உள்ளத்திலும்‌ 
பொல்லாங்கு இருக்றெது. 

Psalms 86:13 (Ps 86:13) 

(86:13) நீர்‌ எனக்குப்‌ பாராட்டின உமது கிருபை 
பெரியது; என்‌ ஆத்துமாவைத்‌ தாழ்ந்த பாதாளத்திற்குத்‌ 
தப்புவித்தீர்‌. 

Psalms 116:3 (Ps 116:3) 

(116:3) மரணக்கட்டுகள்‌ என்னைச்‌ சுற்றிக்கொண்டது, 
பாதாள இடுக்கண்கள்‌ என்னைப்‌ பிடிதீதது; 
இக்கட்டையும்‌ சஞ்சலத்தையும்‌ அடைந்தேன்‌. 

Psalms 139:8 (Ps 1398) 

(139:8) நான்‌ வானத்திற்கு ஏறினாலும்‌, நீர்‌ அங்கே 
இருக்கிறீர்‌ நான்‌ பாதாளத்தில்‌ படுக்கை போட்டாலும்‌, 
நீர்‌ அங்கேயும்‌ இருக்கிறீர்‌ 

Proverbs 5:5 (Prov 5:5) 

(5:5) அவள்‌ காலடிகள்‌ மரணத்துக்கு இறங்கும்‌] அவள்‌ 
நடைகள்‌ பாதாளத்தைப்‌ பற்றிப்போகும்‌. 


Proverbs 7:27 (Prov 7:27) 


(7:27) அவள்‌ வீடு பாதாளத்துக்குப்போம்‌ வழி; அது 
மரண அறைகளுக்குக்‌ கொண்டுபோய்விடும்‌. 

Proverbs 9:18 (Prov 9:18) 

(9:18) ஆயினும்‌ மரித்தவர்கள்‌ அவ்விடத்தில்‌ 


உண்டென்றும்‌, அவளுடைய விருந்தாளிகள்‌ 
நரகபாதாளங்களில்‌ கிடக்கிறார்களென்றும்‌ அவன்‌ 
அறியான்‌. 


Proverbs 15:11 (Prov 15:11) 

(15:11) பாதாளமும்‌ அழிவும்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பிரதீதியட்சமாயிருகீக, மனுபுதீதிரருடைய இருதயம்‌ அதிக 
பிரத்தியட்சமாயிருக்குமல்லவோ? 

Proverbs 15:24 (Prov 15:24) 

(15:24) தீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி, 
விவேகிக்கு ஜீவவழியானது உன்னதத்தை நோக்கும்‌ 
வழியாம்‌. 

Proverbs 23:14 (Prov 23:14) 

(23:14) நீ பிரம்பினால்‌ அவனை அடிக்கிறதினால்‌ 
பாதாளத்துக்கு அவன்‌ ஆத்துமாவைத்‌ தப்புவிப்பாயே. 
Proverbs 27:20 (Prov 27:20) 

(27:20) பாதாளமும்‌ அழிவும்‌ திருப்தியாகிறதில்லை; 
அதுபோல மனுஷனுடைய கண்களும்‌ 
இருப்தியாகிறதில்லை. 

Isaiah 5:14 (Isa 5:14) 


(5:14) அதினிமித்தம்‌ பாதாளம்‌ தன்னை விரிவாக்கி, தன்‌ 
வாயை ஆவென்று மட்டில்லாமல்‌ இறந்தது; அவர்கள்‌ 
மகிமையும்‌, அவர்கள்‌ திரள்கூட்டமும்‌, அவர்கள்‌ 
ஆடம்பரமும்‌, அவர்களில்‌ களிகூருகிறவர்களும்‌ அதற்குள்‌ 
இறங்கிப்போவார்கள்‌. 

Isaiah 14:9 (Isa 14:9) 

(14:9) கீழே இருக்கிற பாதாளம்‌ உன்னிமித்தம்‌ அதிர்ந்து, 
உன்‌ வருகைக்கு எதிர்கொண்டு, பூமியில்‌ 
அதிபதிகளாயிருந்து செத்த இராட்சதர்‌ யாவரையும்‌ 
உன்னிமித்தம்‌ எழுப்பி, ஜாதிகளுடைய எல்லா 
ராஜாக்களையும்‌ அவர்களுடைய சிங்காசனங்களிலிருநது 
எழுந்திருக்கப்பண்ணுகிறது. 

Isaiah 14:15 (Isa 14:15) 

(14:15) ஆனாலும்‌ நீ அகாதமான பாதாளத்திலே 
தள்ளுண்டுபோனாய்‌. 

Isaiah 28:15 (Isa 28:15) 

(28:15) நீங்கள்‌: மரணத்தோடே உடன்படிக்கையும்‌, 


பாதாளத்தோடே ஒப்பந்தமும்‌ பண்ணினோம்‌; வாதை 


பெருவெள்ளமாய்ப்‌ புரண்டுவந்தாலும்‌ எங்களை 
அணுகாது; நாங்கள்‌ பொய்யை எங்களுக்கு 
அடைக்கலமாக்கி, மாயையின்‌ மறைவிலே வந்து 


அடைந்தோம்‌ என்கிறீர்களே. 
Isaiah 28:18 (Isa 28:18) 


(28:18) நீங்கள்‌ மரணத்தோடு செய்த உடன்படிக்கை 
விருதாவாகி, நீங்கள்‌ பாதாளத்தோடு செய்த ஓப்பந்தம்‌ 
நிற்காதேபோம்‌; வாதை புரண்டுவரும்போது அதின்கழ்‌ 
மிதிக்கப்படுவீர்கள்‌. 

Isaiah 57:9 (Isa 57:9) 

(57:9) நீ தைலத்தைப்‌ பூசிக்கொண்டு ராஜாவினிடத்தில்‌ 
போகிறாய்‌; உன்‌ பரிமளங்களை மிகுதியாக்கி, உன்‌ 


ஸ்தானாபதிகளைத்‌ தூரத்துக்கு அனுப்பி, உன்னைப்‌ 





பாதாளமட்டும்‌ தாழ்ததுகிறாம்‌. 

Ezekiel 31:16 (Ezek 31:16) 

(31:16) நான்‌ அவனைக்‌ குழியில்‌ 
இறங்குகிறவர்களோடே கூடம்‌ பாதாளத்தில்‌ 
இறங்கப்பண்ணுகையில்‌, அவன்‌ விழுகிற சதீததீதினால்‌ 
ஜாதிகளை அதிரப்பண்ணினேன்‌; அப்பொழுது பூமியின்‌ 
தாழ்விடங்களில்‌ ஏதேனின்‌ விருட்சங்களும்‌, லீபனோனின்‌ 
மேன்மையான சிறந்த விருட்சங்களும்‌, தண்ணீர்‌ குடிக்கும்‌ 
சகல மரங்களும்‌ ஆறுதல்‌ அடைந்தன. 

Ezekiel 31:17 (Ezek 31:17) 

(31:17) அவனோடேகூட இவர்களும்‌, ஜாதிகளின்‌ நடுவே 


அவன்‌ நிழலில்‌ குடியிருந்து அவனுக்குப்‌ 
புயபலமாயிருநீதவர்களும்‌, பட்டயத்தால்‌ 
வெட்டுண்டவர்களண்டையிலே பாதாளத்தில்‌ 
இறங்கினார்கள்‌. 


Ezekiel 32:21 (Ezek 32:21) 


(32:21) பராக்கிரமசாலிகளில்‌ வல்லவர்களும்‌, அவனுக்குத்‌ 
துணைநின்றவர்களும்‌, பாதாளத்தின்‌ நடுவிலிருந்து 
அவனோடே பேசுவார்கள்‌; அவர்கள்‌ 
விருதீதசேதனமில்லாதவர்களாய்ப்‌ பட்டயத்தால்‌ 
வெட்டுண்டு, இறங்கி, அங்கே கிடக்கிறார்கள்‌. 

Ezekiel 32:27 (Ezek 32:27) 


(32:27) ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே 
பராக்கிரமசாலிகளுக்குக்‌ 
கெடியுண்டாக்குகிறவர்களாயிருநீதும்‌, அவர்கள்‌ 


விருத்தசேதனமில்லாதவர்களாய்‌ விழுந்து, தங்கள்‌ யுத்த 
ஆயுதங்களோடு பாதாளத்திலிறங்கின 
பராகீகிரமசாலிகளோடே இவர்கள்‌ கிடப்பதில்லை; 
அவர்கள்‌ தங்கள்‌ பட்டயங்களைத்‌ தங்கள்‌ தலைகளின்கழ்‌ 
வைத்தார்கள்‌ ஆனாலும்‌ அவர்களுடைய அக்கிரமம்‌ 
தங்கள்‌ எலும்புகளின்மேல்‌ இருக்கும்‌. 

Amos 9:2 (Amos 9:2) 

(9:2) அவர்கள்‌ பாதாளபரியநீதம்‌ தோண்டிப்‌ 
பதுங்கிக்கொண்டாலும்‌, என்‌ கை அவ்விடத்திலிருந்து 
அவர்களைப்‌ பிடித்துக்கொண்டுவரும்‌; அவர்கள்‌ 
வானபறியநதம்‌ ஏறினாலும்‌, அவ்விடத்திலுமிருநீது 
அவர்களை இறங்கப்பண்ணுவேன்‌; 

Jonah 2:2 (Jonah 2:2) 

(2:2) என்‌ நெருக்கத்தில்‌ நான்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 


கூப்பிட்டேன்‌; அவர்‌ எனக்கு உத்தரவு அருளினார்‌; நான்‌ 


பாதாளத்தின்‌ வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன்‌, நீர்‌ என்‌ 
சத்தத்தைக்‌ கேட்டீர்‌. 

Habakkuk 2:5 (Hab 2:5) 

(2:5) அவன்‌ மதுபானத்தினால்‌  அக்கிரமஞ்செய்து 
அகங்காரியாகி, வீட்டிலே தறியாமல்‌ அவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைப்‌ பாதாளத்தைப்போல விரிவாக்க 
திருப்தியாகாமல்‌, மரணத்துககுச்‌ சமானமாய்ச்‌ சகல 
ஜாதிகளையும்‌ தன்‌ வசமாகச்‌ சேர்த்து, சகல 
ஜனங்களையும்‌ தன்னிடமாகக கூட்டிக்கொண்டாலும்‌, 
Matthew 5:22 (Matt 5:22) 

(5:22) நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌; தன்‌ 
சகோதரனை நியாயமில்லாமல்‌ கோபித்துக்கொள்பவன்‌ 
நியாயததர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான்‌; தன்‌ சகோதரனை 
வீணனென்று சொல்லுகிறவன்‌ ஆலோசனைச்‌ 
சங்கததீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான்‌ மூடனே என்று 
சொல்லுகிறவன்‌ எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான்‌. 
Matthew 5:29 (Matt 5:29) 

(5:29) உன்‌ வலது கண்‌ உனக்கு இடறலுண்டாக்கினால்‌, 
அதைப்‌ பிடுங்கி எறிந்துபோடு; உன்‌ சரீரம்‌ முழுவதும்‌ 
நரகத்தில்‌ தள்ளப்படுவதைப்பார்க்கிலும்‌, உன்‌ 
அவயவங்களில்‌ ஒன்று கெட்டுப்போவது உனக்கு 
நலமாயிருக்கும்‌. 

Matthew 5:30 (Matt 5:30) 


(5:30) உன்‌ வலதுகை உனக்கு இடறலுண்டாக்கினால்‌, 
அதைத்‌ தறித்து எறிந்துபோடு; உன்‌ சரீரம்‌ முழுவதும்‌ 
நரகத்தில்‌ தள்ளப்படுவதைப்பார்க்கிலும்‌, உன்‌ 
அவயவங்களில்‌ ஓன்று கெட்டுப்போவது உனக்கு 
நலமாயிருக்கும்‌. 

Matthew 10:28 (Matt 10:28) 

(10:28) ஆத்துமாவைக்‌ கொல்ல வல்லவர்களாயிராமல்‌, 
சரீரத்தை மாத்திரம்‌ கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள்‌ 
பயப்படவேண்டாம்‌; ஆத்துமாவையும்‌ சரீரத்தையும்‌ 
நரகததிலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள்‌. 


Matthew 11:23 (Matt 11:23) 





(11:23) வானபரியந்தம்‌ உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ 
பாதாளபரியநீதம்‌ தாழ்தீதப்படுவாய்‌; உன்னில்‌ 
செய்யப்பட்ட பலத்த செய்கைகள்‌ சோதோமிலே 


செய்யப்பட்டிருந்ததானால்‌, அது  இந்நாள்வரைக்கும்‌ 
நிலைத்திருக்கும்‌. 

Matthew 16:18 (Matt 16:18) 

(16:18) மேலும்‌, நான்‌ உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌, நீ 
பேதுருவாய்‌ இருக்கிறாய்‌, இந்தக்‌ கல்லின்மேல்‌ என்‌ 
சபையைக்‌ கட்டுவேன்‌; பாதாளதீதின்‌ வாசல்கள்‌ அதை 
மேற்கொள்வதில்லை. 

Matthew 18:9 (Matt 18:9) 

(18:9) உன்‌ கண்‌ உனக்கு இடறல்‌ உண்டாக்கினால்‌, 


அதைப்‌ பிடுங்கி எறிந்துபோடு; இரண்டு 


கண்ணுடையவனாய்‌ எரிநரகத்தில்‌ 
தள்ளப்படுவதைப்பார்க்கிலும்‌, ஒற்றைக்கண்ணனாய்‌ 
ஜீவனுக்குள்‌ பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும்‌. 
Matthew 23:15 (Matt 23:15) 

(23:15) மாயக்காரராகிய  வேதபாரகரே! பரிசேயரே! 
உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள்‌ 
மார்க்கத்தானாக்கும்படி சமுதீதிரத்தையும்‌ பூமியையும்‌ 
சுற்றிதீதிரிகிறீரகள்‌; அவன்‌ உங்கள்‌ மார்க்கததானானபோது 
அவனை உங்களிலும்‌ இரட்டிப்பாய்‌ நரகத்தின்‌ 
மகனாக்குகிறீர்கள்‌. 

Matthew 23:33 (Matt 23:33) 

(23:33) சர்ப்பங்களே, விரியன்பாம்புக்‌ குட்டிகளே! 
நரகாக்கினைக்கு எப்படித்‌ தப்பித்துக்கொள்வீர்கள்‌? 

Mark 9:43 (Mark 9:43) 

(9:43) உன்‌ கை உனக்கு இடறல்‌ உண்டாக்கினால்‌, 
அதைத தறித்துப்போடு; நீ இரண்டு கையுடையவனாய்‌ 
அவியாத அககினியுள்ள நரகததிலே 
போவதைப்பார்கீகிலும்‌, ஊனனாய்‌ ஜீவனுக்குள்‌ 
பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும்‌. 

Mark 9:45 (Mark 9:45) 

(9:45) உன்‌ கால்‌ உனக்கு இடறல்‌ உண்டாக்கினால்‌ 
அதைத தறித்துப்போடு; நீ இரண்டு காலுடையவனாய்‌ 
அவியாத அக்கினியுள்ள நரகததிலே 


தள்ளப்படுவதைப்பார்க்கிலும்‌, சப்பாணியாய்‌ ஜீவனுக்குள்‌ 
பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும்‌. 
Mark 9:47 (Mark 9:47) 


(9:47) உன்‌ கண்‌ உனக்கு இடறல்‌ உண்டாக்கினால்‌, 


அதைப்‌ பிடுங்கிப்போடு; நீ இரண்டு 
கண்ணுடையவனாய்‌ நரக அகீகினியிலே 
தள்ளப்படுவதைப்பார்க்கலும்‌, ஒற்றைக்‌ கண்ணனாய்‌ 


தேவனுடைய ராஜ்யத்தில்‌ பிரவேசிப்பது உனக்கு 
நலமாயிருக்கும்‌. 

Luke 10:15 (Luke 10:15) 

(10:15) வானபரியந்தம்‌ உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ 





பாதாளபரியந்தம்‌ தாழ்த்தப்படுவாய்‌ என்று சொல்லி, 
Luke 12:5 (Luke 12:5) 

(12:5) நீங்கள்‌ இன்னாருக்குப்‌ பயப்படவேண்டுமென்று 
உங்களுக்குக்‌ காண்பிக்கிறேன்‌: கொலைசெெய்தபின்பு 
நரகத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்குப்‌ 
பயப்படுங்கள்‌; ஆம்‌, அவருக்கே பயப்படுங்கள்‌ என்று 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 

Luke 16:23 (Luke 16:23) 

(16:23) பாதாளத்திலே அவன்‌ வேதனைப்படுகிறபோது, 
தன்‌ கண்களை ஏறெடுத்து, தூரத்திலே ஆபிரகாமையும்‌ 
அவன்‌ மடியிலே லாசருவையும்‌ கண்டான்‌. 


Acts 2:27 (Acts 2:27) 


(2:2/) என்‌ ஆத்துமாவைப்‌ பாதாளத்தில்‌ விடீர்‌, 
உம்முடைய பரிசுத்தர்‌ அழிவைக்காணவொட்டீர்‌; 

Acts 2:31 (Acts 2:31) 

(க) அவன்‌ கிறிஸ்துவினுடைய ஆத்துமா 
பாதாளத்திலே விடப்படுவதில்லையென்றும்‌, அவருடைய 
மாம்சம்‌ அழிவைக்‌ காண்பதில்லையென்றும்‌ 
முன்னறிந்து, அவர்‌ உயிர்த்தெழுதலைக்குறித்து இப்படிச்‌ 
சொன்னான்‌. 

James 3:6 (Jas 3:6) 

(3:6) நாவும்‌ நெருப்புத்தான்‌, அது அநீதி நிறைந்த உலகம்‌; 
நம்முடைய அவயவங்களில்‌ நாவானது 
முழுச்சரீரத்தையும்‌ கறைப்படுத்தி, ஆயுள்‌ சக்கரத்தைக்‌ 
கொளுதீதிவிடுகிறதாயும்‌, நரக அககினியினால்‌ 
கொளுத்தப்படுகிறதாயும்‌ இருக்கிறது! 

2 Peter 2:4 (2Pet 2:4) 

(2:4) பாவஞ்செய்த தூதர்களைத்‌ தேவன்‌ தப்பவிடாமல்‌, 
அநதகாரச்‌ சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி 
நியாயததர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக 
ஒப்புக்கொடுத்து; 

Revelation 1:18 (Rev 1:18) 

(1:18) மரித்தேன்‌, ஆனாலும்‌, இதே, சதாகாலங்களிலும்‌ 
உயிரோடிருக்கிறேன்‌, ஆமென்‌; நான்‌ மரணத்திற்கும்‌ 
பாதாளத்திற்குமுரிய நிறவுகோல்களை 
உடையவராயிருக்கிறேன்‌. 


Revelation 6:8 (Rev 6:8) 

(6:8) நான்‌ பார்த்தபோது, இதோ, மங்கின நிறமுள்ள ஒரு 
குதிரையைக்‌ கண்டேன்‌; அதின்மேல்‌ ஏறியிருநீதவனுக்கு 
மரணம்‌ என்று பெயர்‌; பாதாளம்‌ அவன்பின்‌ சென்றது. 
பட்டயதீதினாலும்‌, பஞ்சத்தினாலும்‌, சாவினாலும்‌, 
பூமியின்‌ துஷ்ட மிருகங்களினாலும்‌, பூமியின்‌ 
காற்பங்கிலுள்ளவர்களைக கொலைசெய்யும்படியான 
அதிகாரம்‌ அவைகளுக்குக்‌ கொடுக்கப்பட்டது. 
Revelation 20:13 (Rev 20:13) 

(20:13) சமுத்திரம்‌ தன்னிலுள்ள மரித்தோரை 
ஒப்புவித்தது; மரணமும்‌ பாதாளமும்‌ தங்களிலுள்ள 
மரித்தோரை ஓப்புவித்தன. யாவரும்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
கிரியைகளின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள்‌. 
Revelation 20:14 (Rev 20:14) 

(20:14) அப்பொழுது மரணமும்‌ பாதாளமும்‌ 
அக்கினிக்கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம்‌ 
மரணம்‌. 

Genesis 37:20 (Gen 37:20) 

(37:20) நாம்‌ அவனைக்‌ கொன்று, இந்தக்‌ குழிகள்‌ 
ஒன்றிலே அவனைப்‌ போட்டு, ஒரு துஷ்டமிருகம்‌ 
அவனைப்‌ பட்சிதீதது என்று சொல்லுவோம்‌ வாருங்கள்‌; 
அவனுடைய சொப்பனங்கள்‌ எப்படி முடியும்‌ 


பார்ப்போம்‌ என்றார்கள்‌. 


Pit 

Genesis 37:22 (Gen 37:22) 

(37:22) அவர்களை நோக்கி! அவனைக்‌ கொல்ல 
வேண்டாம்‌, நீங்கள்‌ இரத்தம்‌ சிந்தலாகாது; நீங்கள்‌ 
அவன்மேல்‌ கை வையாமல்‌, அவனை 
வனாந்தரத்திலுள்ள இந்தக்‌ குழியிலே போட்டுவிடுங்கள்‌ 
என்று சொல்லி, இவ்விதமாய்‌ ரூபன்‌ அவனை அவர்கள்‌ 
கைக்குத்‌ தப்புவிததான்‌. 

Genesis 37:24 (Gen 37:24) 

(37:24) அவனை எடுத்து, அந்தக்‌ குழியிலே 


போட்டார்கள்‌; அது தண்ணீரில்லாத 
வெறுங்குழியாயிருந்தது. 

Genesis 37:28 (Gen 37:28) 

(37:28) அந்த வர்தீதகரான மீதியானியர்‌ 


கடந்துபோகிறபோது, அவர்கள்‌ யோசேப்பை அந்தக்‌ 





குழியிலிருந்து தூக்கியெடுத்து, அவனை இஸ்மவேலர்‌ 
கையில்‌ இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றுப்போட்டார்கள்‌. 
அவர்கள்‌ யோசேப்பை எகிப்திற்குக 
கொண்டுபோனார்கள்‌. 

Genesis 37:29 (Gen 37:29) 

(37:29) பின்பு, ரூபன்‌ அந்தக்‌ குழியினிடத்துக்குத்‌ 
திரும்பிப்போனபோது, யோசேப்பு குழியில்‌ 
இல்லையென்று கண்டு, தன்‌ வஸ்திரங்களைக 


கிழித்துக்கொண்டு, 


Exodus 21:33 (Exod 21:33) 

(21:33) ஒருவன்‌ ஒரு குழியைத்‌ திறந்து 
வைத்ததினாலாவது, ஒரு குழியை வெட்டி அதை 
மூடாதேபோனதினாலாவது, அதிலே ஒரு மாடாவது ஒரு 
கழுதையாவது விழுந்தால்‌, 

Exodus 21:34 (Exod 21:34) 

(21:34) குழிக்கு உடையவன்‌ அதற்கு ஈடாகப்‌ பணத்தை 
மிருகத்தின்‌ எஜமானுக்குக்‌ கொடுக்கக்கடவன்‌; செத்ததோ 
அவனுடையதாகவேண்டும்‌. 

Leviticus 11:36 (Lev 11:36) 

(11:36) ஆனாலும்‌, நீரூற்றும்‌ மிகுந்த ஜலம்‌ உண்டாகிய 
திணறும்‌ சுதீதமாயிருக்கும்‌ அவைகளிலுள்ள உடலைத 
தொடுகிறவனோ தீட்டுப்படுவான்‌. 

Numbers 16:30 (Num 16:30) 

(16:30) கர்த்தர்‌ ஒரு புதிய காரியத்தை 
நேரிடச்செய்வதால்‌, பூமி தன்‌ வாயைத்‌ திறந்து, இவர்கள்‌ 
உயிரோடே பாதாளத்தில்‌ இறங்கத்தக்கதாக 
இவர்களையும்‌ இவர்களுக்கு உண்டான யாவையும்‌ 


விழுங்கிப்போட்டதேயானால்‌, இந்த மனிதர்‌ கர்த்தரை 


அவமதித்தார்கள்‌ என்பதை  அறிந்துகொள்வீர்கள்‌ 
என்றான்‌. 

Numbers 16:33 (Num 16:33) 

(16:33) அவர்கள்‌ தங்களுக்கு உண்டானவை 


எல்லாவற்றோடும்‌ உயிரோடே பாதாளத்தில்‌ 


இறங்கினார்கள்‌; பூமி அவர்களை மூடிக்கொண்டது; 
இப்படிச்‌ சபையின்‌ நடுவிலிருந்து அழிந்துபோனார்கள்‌. 
2 Samuel 17:9 (2588 17:9) 

(17:9) இதோ, அவர்‌ இப்பொழுது ஒரு கெபியிலாவது, 


வேறே யாதோரிடத்திலாவது ஒளிததிருப்பார்‌; 
துவக்கததிலேதானே நம்முடையவர்களில்‌ சிலர்‌ 
பட்டார்களேயானால்‌, அதைக்‌ கேட்கிற யாவரும்‌ 


அப்சலோமைப்‌ பின்செல்லுகிற ஜனங்களில்‌ சங்காரம்‌ 
உண்டாயிற்று என்பார்கள்‌. 

2 Samuel 18:17 (258 18:17) 

(18:17) அவர்கள்‌ அப்சலோமை எடுத்து, அவனைக்‌ 
காட்டிலுள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு, 
அவன்மேல்‌ மகா பெரிய கற்குவியலைக்‌ குவித்தார்கள்‌; 
இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ அவரவர்‌ தங்கள்‌ 
கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள்‌. 

2 Samuel 23:20 (2Sam 23:20) 

(23:20) பராகீகிரமசாலியாகிய யோய்தாவின்‌ குமாரனும்‌ 
கப்செயேல்‌ ஊரானுமாகிய பெனாயாவும்‌ செய்கைகளில்‌ 
வல்லவனாயிருந்தான்‌ அவன்‌ மோவாப்‌ தேசத்தின்‌ 
இரண்டு வலுமையான சிங்கங்களைக்‌ 
கொன்றதுமல்லாமல்‌, உறைந்த மழைகாலத்தில்‌ அவன்‌ 
இறங்கிப்போய்‌ ஒரு கெபிக்குள்‌ இருந்த ஒரு 
சிங்கத்தையும்‌ கொன்றுபோட்டான்‌. 


2 Kings 10:14 (205 10:14) 


(10:14) அப்பொழுது அவன்‌: இவர்களை உயிரோடே 
பிடியுங்கள்‌ என்றான்‌; அவர்களை உயிரோடே பிடித்து, 
நாற்பத்திரண்டு பேர்களாகிய அவர்களை ஆட்டுமயிர்‌ 
கதீதரிக்கிற துரவண்டையிலே வெட்டிப்போட்டார்கள்‌; 
அவர்களில்‌ ஒருவனையும்‌ அவன்‌ மீதியாக விடவில்லை. 
1 Chronicles 11:22 (1Chr 11:22) 

(11:22) பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின்‌ குமாரனும்‌, 
கப்சேயேல்‌ ஊரானுமாகிய பெனாயாவும்‌ செய்கைகளில்‌ 
வல்லவனாயிருந்தான்‌ அவன்‌ மோவாப்‌ தேசத்தின்‌ 
இரண்டு வலுமையான சிங்கங்களைக்‌ 
கொன்றதுமல்லாமல்‌, உறைந்த மழைபெய்த நாளில்‌ 
அவன்‌ ஒரு கெபிக்குள்ளே இறங்கிப்போய்‌, ஒரு 
சிங்கத்தைக்‌ கொன்றான்‌. 

Job 6:27 (Job 6:27) 

(6:27) இப்படிச்‌ செய்து தஇிக்கற்றவன்மேல்‌ நீங்கள்‌ 
விழுந்து, உங்கள்‌ சிநேகிதனுக்குப்‌ படுகுழியை 
வெட்டுகிறீர்கள்‌. 

Job 17:16 (Job 17:16) 

(17:16) அது பாதாளத்தின்‌ காவலுக்குள்‌ இறங்கும்‌; 
அப்போது தூளில்‌ ஏகமாய்‌ இளைப்பாறுவோம்‌ என்றான்‌. 
Job 33:18 (Job 33:18) 

(32:18) இவ்விதமாய்‌ அவன்‌ ஆத்துமாவைப்‌ 
படுகுழிக்கும்‌, அவன்‌ ஜீவனைப்‌ பட்டய வெட்டுக்கும்‌ 


தப்புவிக்கிறார்‌. 


Job 33:24 (Job 33:24) 

(33:24) அவர்‌ அவனுக்கு இரங்கி, அவன்‌ படுகுழியில்‌ 
இறங்காதபடிக்கு: நீர்‌ அவனை இரட்சியும்‌; 
மீட்கும்பொருளை நான்‌ கண்டுபிடித்தேன்‌ என்பார்‌. 

Job 33:28 (Job 33:28) 

(33:28) என்‌ ஆத்துமா படுகுழியில்‌ இறங்காதபடி, அவர்‌ 
அதை இரட்சிப்பார்‌ ஆகையால்‌ என்‌ பிராணன்‌ 
வெளிச்சத்தைக்‌ காணும்‌ என்று சொல்லுவான்‌. 

Job 33:30 (Job 33:30) 

(33:30) அவர்‌ இவைகளையெல்லாம்‌ அவனிடத்தில்‌ 
பலமுறை நடப்பிக்கிறார்‌. 

Psalms 7:15 (Ps 7:15) 

(7:15) குழியை வெட்டி, அதை ஆழமாக்கினான்‌; தான்‌ 
வெட்டின குழியில்‌ தானே விழுந்தான்‌. 

Psalms 9:15 (Ps 9:15) 

(9:15) ஜாதிகள்‌ தாங்கள்‌ வெட்டின குழியில்‌ தாங்களே 
விழுந்தார்கள்‌; அவர்கள்‌ மறைவாய்‌ வைத்த வலையில்‌ 
அவர்களுடைய காலே அகப்பட்டுக்கொண்டது. 

Psalms 28:1 (Ps 28:1) 

(28:1) என்‌ கன்மலையாகிய கர்த்தாவே, உம்மை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறேன்‌; நீர்‌ கேளாதவர்போல 
மவுனமாயிராதேயும்‌; நீர்‌ மவுனமாயிருந்தால்‌ நான்‌ 
குழியில்‌ இறங்குறெவர்களுக்கு ஒப்பாவேன்‌. 

Psalms 30:3 (Ps 30:3) 


(30:3) கர்த்தாவே, நீர்‌ என்‌ ஆத்துமாவைப்‌ 
பாதாளத்நிலிருந்து ஏறப்பண்ணி, நான்‌ குழியில்‌ 
இறங்காதபடி என்னை உயிரோடே காதீதீர்‌. 

Psalms 30:9 (Ps 30:9) 

(30:9) கர்த்தாவே, நீர்‌ எனக்குச்‌ செவிகொடுத்து என்மேல்‌ 


இரக்கமாயிரும்‌; கர்த்தாவே, நீர்‌ எனக்குச்‌ சகாயராயிரும்‌ 


என்று சொல்லி; 

Psalms 35:7 (Ps 35:7) 

(35:7) முகாநீதரமில்லாமல்‌ எனக்காகத்‌ தங்கள்‌ 
வலையைக்‌ குழியில்‌ ஒளித்துவைத்தார்கள்‌ 


முகாந்தரமில்லாமல்‌ என்‌ ஆத்துமாவுக்குப்‌ படுகுழி 
வெட்டினார்கள்‌. 

Psalms 40:2 (Ps 40:2) 

(40:2) பயங்கரமான குழியிலும்‌ உளையான 
சேற்றிலுமிருந்து என்னைத்‌  தூக்கியெடுத்து, என்‌ 
கால்களைக்‌ கன்மலையின்மேல்‌ நிறுத்து, என்‌ அடிகளை 
உறுதிப்படுத்தி, 

Psalms 55:23 (Ps 55:23) 

(55:23) தேவனே, நீர்‌ அவர்களை அழிவின்‌ குழியில்‌ 
இறங்கப்பண்ணுவீர்‌ இரத்தப்பிரியரும்‌ சூதுள்ள 
மனுஷ்ரும்‌ தங்கள்‌ ஆயுளின்‌ நாட்களில்‌ 
பாதிவரையிலாகிலும்‌ பிழைத்திருக்கமாட்டார்கள்‌; நானோ 
உம்மை நம்பியிருககிறேன்‌. 

Psalms 57:6 (Ps 57:6) 


(57:6) என்‌ கால்களுக்குக்‌ கண்ணியை 
வைத்திருக்கிறார்கள்‌; என்‌ ஆத்துமா தொய்ந்துபோயிற்று; 
எனக்கு முன்பாகக்‌ குழியை வெட்டி, அதின்‌ நடுவிலே 
விழுந்தார்கள்‌. (சேலா.) 

Psalms 69:15 (Ps 69:15) 

(69:15) ஜலப்பிரவாகங்கள்‌ என்மேல்‌ புரளாமலும்‌, ஆழம்‌ 
என்னை விழுங்காமலும்‌, பாதாளம்‌ என்மேல்‌ தன்‌ 
வாயை அடைத்துக்கொள்ளாமலும்‌ இருப்பதாக. 

Psalms 88:4 (Ps 88:4) 

(88:4) நான்‌ குழியில்‌ இறங்குகிறவர்களோடு 
எண்ணப்பட்டு, பெலனற்ற மனுஷனைப்போலானேன்‌. 
Psalms 88:6 (Ps 88:6) 

(88:6) என்னைப்‌ பாதாளக்குழியிலும்‌ இருளிலும்‌ 
ஆழங்களிலும்‌ வைத்தீர்‌. 

Psalms 94:13 (Ps 94:13) 

(94:13) சிட்சித்து, உம்முடைய வேதத்தைக்கொண்டு 
போதிக்றெ மனுஷன்‌ பாக்கியவான்‌. 

Psalms 143:7 (Ps 143:7) 

(143:/) கர்த்தாவே, சீக்கிரமாய்‌ எனக்குச்‌ செவிகொடும்‌, 
என்‌ ஆவி தொய்நதுபோகிறது; நான்‌ குழியில்‌ 
இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு, உமது முகத்தை 
எனக்கு மறையாதேயும்‌. 


Proverbs 1:12 (Prov 1:12) 


(1:12) பாதாளம்‌ விழுங்குவதுபோல்‌ நாம்‌ அவர்களை 
உயிரோடே விழுங்குவோம்‌; குழியில்‌ இறங்குகிறவர்கள்‌ 
விழுங்கப்படுவதுபோல்‌ அவர்களை முழுமையும்‌ 
விழுங்குவோம்‌; 

Proverbs 22:14 (Prov 22:14) 

(22:14) பரஸ்திரீகளின்‌ வாய்‌ ஆழமான படுகுழி; 
கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன்‌ அதிலே 
விழுவான்‌. 

Proverbs 23:27 (Prov 23:27) 

(23:27) வேசி ஆழமான படுகுழி; பரஸ்திரீ இடுக்கமான 
கிணறு. 

Proverbs 26:27 (Prov 26:27) 

(26:27) படுகுழியை வெட்டுகிறவன்‌ தானே அதில்‌ 
விழுவான்‌; கல்லைப்‌ புரட்டுறெவன்மேல்‌ அந்தக்‌ கல்‌ 
திரும்ப விழும்‌. 

Proverbs 28:10 (Prov 28:10) 

(28:10) உதீதமர்களை  மோசப்படுத்திி பொல்லாத 
வழியிலே நடத்துறெவன்‌ தான்‌ வெட்டின குழியில்‌ 
தானே விழுவான்‌; உத்தமர்களோ நன்மையைச்‌ 
சுதந்தரிப்பார்கள்‌. 

Proverbs 28:17 (Prov 28:17) 

(28:17) இரத்தப்பழிக்காக ஒடுக்கப்பட்டவன்‌ குழியில்‌ 
ஒளிக்க ஓடிவந்தால்‌, அவனை ஆதரிக்கவேண்டாம்‌. 
Ecclesiastes 10:8 (Eccl 10:8) 


(10:8) படுகுழியை வெட்டுகிறவன்‌ அதிலே விழுவான்‌; 
அடைப்பைப்‌ பிடுங்குகிறவனைப்‌ பாம்பு கடிக்கும்‌. 
Isaiah 14:15 (Isa 14:15) 

(14:15) ஆனாலும்‌ நீ அகாதமான பாதாளத்திலே 
தள்ளுண்டுபோனாய்‌. 

Isaiah 14:19 (Isa 14:19) 

(14:19) நீயோ அழுகிப்போன இளையைப்போலவும்‌, 
பட்டயக்குத்தால்‌ கொலையுண்டவர்களின்‌ 
உடுப்பைப்போலவும்‌, ஒரு குழியின்‌ கற்களுக்குள்ளே 
இடக்சிறவர்களைப்போலவும்‌, காலால்‌ மிதிக்கப்பட்ட 
பிணத்தைப்போலவும்‌, உன்‌ கல்லறைக்குப்‌ புறம்பாய்‌ 
எறிந்துவிடப்பட்டாய்‌. 

Isaiah 24:17 (Isa 24:17) 

(24:1/) தேசத்துக்‌ குடிகளே, திகிலும்‌, படுகுழியும்‌, 
கண்ணியும்‌ உங்களுக்கு நேரிடும்‌. 

Isaiah 24:18 (Isa 24:18) 

(24:18) அப்பொழுது, திகிலின்‌ சத்தத்திற்கு விலகி 
ஓடுகிறவன்‌ படுகுழியில்‌ விழுவான்‌; படுகுழியிலிருந்து 
ஏறுறெவன்‌ கண்ணியில்‌ அகப்படுவான்‌; உயர இருக்கும்‌ 
மதகுகள்‌ திறவுண்டு பூமியின்‌ அஸ்திபாரங்கள்‌ 
குலுங்கும்‌. 

Isaiah 24:22 (Isa 24:22) 


(24:22) அவர்கள்‌ கெபியில்‌ ஏகமாயகீ 
கட்டுண்டவர்களாகச்‌ சேர்ந்து, காவலில்‌ அடைக்கப்பட்டு, 
அநேகநாள்‌ சென்றபின்பு விசாரிக்கப்படுவார்கள்‌. 

Isaiah 30:14 (Isa 30:14) 

(30:14) அவர்களை அவர்‌ தப்பவிடாமல்‌ உடையும்படி 
குயக்கலத்தை நொறுக்குவதுபோல அவர்களை 
நொறுக்குவாற்‌ அடுப்பிலே நெருப்பு எடுக்கிறதறகும்‌, 
குளத்திலே தண்ணீர்‌ மொள்ளுகிறதற்கும்‌ நொறுங்கின 
துண்டுகளில்‌, ஒரு ஓடாகிலும்‌ அகப்படாதேபோம்‌. 
Isaiah 38:17 (Isa 38:17) 

(38:17) இதே, சமாதானத்துக்குப்‌ பதிலாக மகா கசப்பு 
வந்திருந்தது, தேவரீரோ என்‌ ஆத்துமாவை நேசித்து 
அழிவின்‌ குழிக்கு விலககினீர்‌; என்‌ 
பாவங்களையெல்லாம்‌ உமது முதுகுக்குப்‌ பின்னாக 
எறிநதுவிட்டீர்‌. 

Isaiah 38:18 (Isa 38:18) 

(38:18) பாதாளம்‌ உம்மைத்‌ துதியாது, மரணம்‌ உம்மைப்‌ 
போற்றாது; குழியில்‌ இறங்குறெவர்கள்‌ உம்முடைய 
சத்தியத்தைத்‌ இயானிப்பநில்லை. 

Isaiah 51:1 (Isa 51:1) 

(51:1) நீதியைப்‌ பின்பற்றி, கர்த்தரைத்‌ தேடுறெ நீங்கள்‌ 
எனக்குச்‌ செவிகொடுங்கள்‌; நீங்கள்‌ வெட்டி 
எடுக்கப்பட்ட  கன்மலையையும்‌, நீங்கள்‌ தோண்டி 


எடுக்கப்பட்ட துரவின்‌ குழியையும்‌ நோகீகிப்பாருங்கள்‌. 


Isaiah 51:14 (Isa 51:14) 

(51:14) சிறைப்பட்டுப்போனவன்‌ தீவிரமாய்‌ 
விடுதலையாவான்‌; அவன்‌ கிடங்கிலே சாவதுமில்லை, 
அவனுடைய அப்பம்‌ குறைவுபடுவதுமில்லை. 
Jeremiah 18:20 (Jer 18:20) 

(18:20) நன்மைக்குத்‌ தீமையைச்‌ சரிக்கட்டலாமோ? என்‌ 
ஆதீதுமாவுக்குப்‌ படுகுழியை வெட்டுகிறார்களே; 
உம்முடைய உக்கிரத்தை அவர்களைவிட்டுத்‌ 
திருப்பும்படிக்கு நான்‌ அவர்களுக்காக நன்மையைப்‌ பேச 
உமக்கு முன்பாக நின்றதை நினைத்தருளும்‌. 

Jeremiah 18:22 (Jer 18:22) 

(18:22) நீர்‌ சடிதியில்‌ அவர்கள்மேல்‌ இராணுவத்தை 
வரப்பண்ணுகையால்‌, கூக்குரல்‌ அவர்கள்‌ வீடுகளிலிருந்து 





கேட்கப்படக்கடவது; என்னைப்‌ பிடிக்கப்‌ படுகுழியை 
வெட்டி, என்‌ கால்களுக்குக்‌ கண்ணிகளை வைத்தார்களே. 
Jeremiah 41:7 (Jer 41:7) 

(41:7) அவர்கள்‌ நகரத்தின்‌ மத்தியில்‌ வந்தபோது, 
நெத்தானியாவின்‌ குமாரனாகிய இஸ்மவேலும்‌, 
அவனோடிருந்த மனுஷரும்‌ அவர்களை வெட்டி ஒரு 
பள்ளத்திலே தள்ளிப்போட்டார்கள்‌. 

Jeremiah 41:9 (Jer 41:9) 

(41:9) இஸ்மவேல்‌ கெதலியாவினிமித்தம்‌ வெட்டின 
மனுஷருடைய பிரேதங்களையெல்லாம்‌ எறிந்துபோட்ட 


பள்ளமோவெனில்‌, ஆசா என்னும்‌ ராஜா இஸ்ரவேலின்‌ 


ராஜாவாகிய பாஷாவினிமித்தம்‌ உண்டுபண்ணின 
பள்ளந்தானே; அதை நெத்தானியாவின்‌ குமாரனாகிய 
இஸ்மவேல்‌ வெட்டுண்ட பிரேதங்களால்‌ நிரப்பினான்‌. 
Jeremiah 48:43 (Jer 48:43) 

(48:43) மோவாப்‌ தேசத்தின்‌ குடியானவனே, திகிலும்‌, 
படுகுழியும்‌, கண்ணியும்‌ உன்மேல்‌ வரும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

Jeremiah 48:44 (Jer 48:44) 

(48:44) திதிலுக்கு விலக ஓடுகிறவன்‌ படுகுழியிலே 
விழுவான்‌, படுகுழியிலிருந்து ஏறுகிறவனோ 
கண்ணியிலே பிடிபடுவான்‌! அவர்கள்‌ விசாரிக்கப்படும்‌ 
வருஷத்தை அதின்மேல்‌, அதாவது, மோவாபின்மேல்‌ 
வரப்பண்ணுவேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

Ezekiel 19:4 (Ezek 19:4) 

(19:4) புறஜாதிகளும்‌ அதின்‌ செய்தியைக்‌ கேட்டார்கள்‌, 
அது அவர்களுடைய படுகுழியில்‌ அகப்பட்டது; அதைச்‌ 
சங்கிலிகளினால்‌ கட்டி, எகிப்துதேசத்திற்குக 
கொண்டுபோனார்கள்‌. 

Ezekiel 19:8 (Ezek 19:8) 

(19:8) அப்பொழுது சுற்றுப்புறத்து ஜாதிகள்‌ அதற்கு 
விரோதமாக எழும்பிவநது, தங்கள்‌ வலையை 
அதின்மேல்‌ வீசினார்கள்‌; அது அவர்களுடைய 
படுகுழியிலே அகப்பட்டது. 

Ezekiel 26:20 (Ezek 26:20) 


(26:20) பூர்வகாலத்து ஜஐனத்தண்டைக்குக்‌ குழியில்‌ 
இறங்குகிறவர்களோடே நான்‌ உன்னை 
இறங்கப்பண்ணுவேன்‌; நீ குடியேறாதிருக்கும்படி 
பூர்வகாலமுதற் கொண்டு பாழாயிருக்கிற பூமியின்‌ 
தாழ்விடங்களிலே குழியில்‌ இறங்குகிறவர்களோடே கூட 
நான்‌ உன்னைத்‌ தங்கியிருக்கப்பண்ணுவேன்‌; 
ஜீவனுள்ளோருடைய தேசத்திலோ மகிமை விளங்கச்‌ 
செய்வேன்‌. 

Ezekiel 28:8 (Ezek 28:8) 

(28:8) உன்னைக்‌ குழியிலே விழத்தள்ளுவார்கள்‌; நீ 
சமுதீதிரங்களின்‌ நடுவே கொலையுண்டு 
சாகிறவர்களைப்போல்‌ சாவாய்‌. 

Ezekiel 31:14 (Ezek 31:14) 

(31:14) தண்ணீரின்‌ ஓரமாய்‌ வளருகிற எந்த 
விருட்சங்களும்‌ தங்கள்‌ உயர்தீதியினாலே 
மேட்டிமைகொள்ளாமலும்‌, தங்கள்‌ கொப்புகளின்‌ 
தழைக்குள்ளே தங்கள்‌ நுனிக்களையை ஓங்கவிடாமலும்‌, 
தண்ணீரைக்‌ குடிக்கிற எநத மரங்களும்‌ தங்கள்‌ 


உயர்ததியினாலே தங்கள்மேல்‌ நம்பிக்கைவைக்காமலும்‌ 





இருக்கும்பொருட்டு இப்படிச்‌ செய்வேன்‌; மனுபுத்திரரின்‌ 
நடுவே அவர்கள்‌ எல்லாரும்‌ குழியில்‌ 
இறங்குகிெறவர்களோடேகூட மரணத்துக்கு 
ஓப்புக்கொடுக்கப்பட்டு, பூமியின்‌ தாழ்விடங்களில்‌ 


போனார்கள்‌. 


Ezekiel 31:16 (Ezek 31:16) 

(31:16) நான்‌ அவனைக்‌ குழியில்‌ 
இறங்குகிறவர்களோடே கூடம்‌ பாதாளத்தில்‌ 
இறங்கப்பண்ணுகையில்‌, அவன்‌ விழுகிற சதீததீதினால்‌ 
ஜாதிகளை அதிரப்பண்ணினேன்‌; அப்பொழுது பூமியின்‌ 
தாழ்விடங்களில்‌ ஏதேனின்‌ விருட்சங்களும்‌, லபனோனின்‌ 
மேன்மையான சிறந்த விருட்சங்களும்‌, தண்ணீர்‌ குடிக்கும்‌ 
சகல மரங்களும்‌ ஆறுதல்‌ அடைநீதன. 

Ezekiel 32:18 (Ezek 32:18) 

(32:18) மனுபுதீதிரனே, நீ எகிப்தினுடைய ஏராளமான 
ஜனததினிமிததம்‌ புலம்பி, அவர்களையும்‌ பிரபலமான 
ஜாதிகளின்‌ குமாரத்திகளையும்‌ குழியில்‌ இறங்கினவர்கள்‌ 
அண்டையிலே பூமியின்‌ தாழ்விடங்களில்‌ தள்ளிவிடு. 
Ezekiel 32:23 (Ezek 32:23) 

(32:23)  பாதாளதீதின்‌ பக்கங்களில்‌ அவர்களுடைய 
பிரேதக்குழிகள்‌ இருக்கிறது; அவனுடைய 
பிரேதக்குழியைச்‌ சுற்றிலும்‌ அவனுடைய கூட்டம்‌ 
கடக்கிறது, ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே 
கெடியுண்டாகீகின அவர்களெல்லாரும்‌ பட்டயத்தால்‌ 
வெட்டுண்டு விழுநீதவர்கள்தானே. 

Ezekiel 32:24 (Ezek 32:24) 

(32:24) அங்கே ஏலாமும்‌ அவனுடைய பிரேதக்குழியைச்‌ 
சுற்றிலும்‌ அவனுடைய எல்லா ஏராளமான ஜனமும்‌ 


கிடக்கிறார்கள்‌; அவர்களெல்லாரும்‌ பட்டயத்தால்‌ 


வெட்டுண்டு விழுந்து, விருத்தசேதனமில்லாதவர்களாய்ப்‌ 
பூமியின்‌ தாழ்விடங்களில்‌ இறங்கினார்கள்‌; 
ஜீவனுள்ளோருடைய தேசததிலே கெடியுண்டாக்கின 
அவர்கள்‌, குழியில்‌ இறங்கினவர்களோடேகூடத்‌ தங்கள்‌ 
அவமானத்தைச்‌ சுமக்கிறார்கள்‌. 

Ezekiel 32:25 (Ezek 32:25) 

(32:25) வெட்டுண்டவர்களின்‌ நடுவே அவனை 
அவனுடைய எல்லா ஏராளமான ஜனத்துககுள்ளும்‌ 
கிடதீதினார்கள்‌ அவனைச்‌ சுற்றிலும்‌ அவர்களுடைய 
பிரேதக்குழிகள்‌ இருக்கிறது; அவர்களெல்லாரும்‌ 
பட்டயத்தால்‌ வெட்டுண்ட விருத்தசேதனமில்லாதவர்கள்‌; 
ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அவர்கள்‌ 
கெடியுண்டாக்கினவர்களாயிருந்தும்‌, அவர்கள்‌ குழியில்‌ 
இறங்கினவர்களோடேகூடத்‌ தங்கள்‌ அவமானத்தைச்‌ 
சுமக்கிறார்கள்‌; அவன்‌ வெட்டுண்டவர்களின்‌ நடுவே 
வைககப்பட்டிருக்கிறான்‌. 

Ezekiel 32:29 (Ezek 32:29) 

(32:29) அங்கே ஏதோமும்‌ அதின்‌ ராஜாக்களும்‌ அதின்‌ 
எல்லாப்‌ பிரபுக்களும்‌ கிடக்றொர்கள்‌; பட்டயததால்‌ 
வெட்டுண்டவர்களிடத்தில்‌ இவர்கள்‌ தங்கள்‌ 
வல்லமையோடுங்கூடக்‌ கிடதீதப்பட்டார்கள்‌] இவர்கள்‌ 
விருத்தசேதனமில்லாதவர்களிடத்திலும்‌, குழியில்‌ 
இறங்குகிறவர்களிடத்திலும்‌ கிடக்கிறார்கள்‌. 

Ezekiel 32:30 (Ezek 32:30) 


(32:30) அங்கே வடதிசை அதிபதிகள்‌ அனைவரும்‌ 
எல்லாச்‌ சீதோனியரும்‌ கடெக்கிறார்கள்‌; இவர்கள்‌ 
கெடியுண்டாக்குகிறவர்களாயிருந்தாலும்‌ தங்கள்‌ 
பராக்கிரமத்தைக குறித்து வெட்கப்பட்டு, 
வெட்டுண்டவர்களிடத்தில்‌ இறங்கி, பட்டயத்தால்‌ 
வெட்டுண்டவர்களோடே 


விருத்தசேதனமில்லாதவர்களாய்க கிடந்து, குழியில்‌ 


இறங்கினவர்களிடத்தில்‌ தங்கள்‌ அவமானததைச்‌ 
சுமந்துகொண்டிருக்கிறார்கள்‌. 

Zechariah 9:11 (Zech 9:11) 

(2:11) உனக்கு நான்‌ செய்வதென்னவென்றால்‌, 
தண்ணீரில்லாத குழியிலே அடைபட்டிருக்கெ 


உன்னுடையவர்களை நான்‌ உன்‌ உடன்படிக்கையின்‌ 
இரத்தத்தினாலே விடுதலைபண்ணுவேன்‌. 

Matthew 12:11 (Matt 12:11) 

(12:11) அதற்கு அவற்‌ உங்களில்‌ எந்த 
மனுஷனுக்காகிலும்‌ ஒரு ஆடு இருந்து, அது ஓய்வுநாளில்‌ 
குழியிலே விழுந்தால்‌, அதைப்‌ பிடித்துத்‌ 
தூக்கிவிடமாட்டானோ? 

Luke 14:5 (Luke 14:5) 

(14:5) அவர்களை நோக்கி! உங்களில்‌ ஒருவனுடைய 
கழுதையாவது எருதாவது ஓய்வுநாளில்‌ துரவிலே 
விழுந்தால்‌, அவன்‌ அதை உடனே தூக்கிவிடானோ 


என்றார்‌. 


Revelation 9:1 (Rev 9:1) 

(9:1) ஐந்தாம்‌ தூதன்‌ எக்காளம்‌ ஊதினான்‌; அப்பொழுது 
வானத்திலிருந்து பூமியின்மேல்‌ விழுந்த ஒரு 
நட்சத்திரத்தைக கண்டேன்‌; அவனுக்குப்‌ 
பாதாளக்குழியின்‌ திறவுகோல்‌ கொடுக்கப்பட்டது. 
Revelation 9:2 (Rev 9:2) 

(9:2) அவன்‌ பாதாளக்குழியைத்‌ இறந்தான்‌ உடனே 
பெருஞ்சூளையின்‌ புகையைப்போல அந்தக 
குழியிலிருந்து புகைஎழும்பிறறு; அந்தக்‌ குழியின்‌ 
புகையினால்‌ சூரியனும்‌ ஆகாயமும்‌ அநீதகாரப்பட்டது. 
Revelation 9:11 (Rev 9:11) 

(9:11) அவைகளுக்கு ஒரு ராஜன்‌ உண்டு, அவன்‌ 
பாதாளத்தின்‌ தூதன்‌; எபிரெயு பாஷையிலே 
அபெத்தோன்‌ என்றும்‌, கிரேக்கு பாஷையிலே 
அப்பொல்லியோன்‌ என்றும்‌ அவனுக்குப்‌ பெயர்‌. 
Revelation 11:7 (Rev 11:7) 

(11:7) அவர்கள்‌ தங்கள்‌ சாட்சியைச்‌ சொல்லி 
முடிதீதிருக்கும்போது, பாதாளத்திலிருந்தேறுகிற மிருகம்‌ 
அவர்களோடே யுத்தம்பண்ணி, அவர்களை ஜெயித்து, 
அவர்களைக்‌ கொன்றுபோடும்‌. 

Revelation 17:8 (Rev 17/8) 

(17:8) நீ கண்ட மிருகம்‌ முன்னே இருந்தது, இப்பொழுது 
இல்லை; அது பாதாளதீதிலிருந்து ஏறிவந்து, 
நாசமடையப்போகிறது. உலகத்தோற்றமுதல்‌ 


ஜீவபுஸ்தகத்தில்‌ பேரெழுதப்பட்டிராத பூமியின்‌ குடிகள்‌, 
இருந்ததும்‌, இராமற்போனதும்‌, இனி 
இருப்பதுமாயிருக்கிற மிருகதீதைப்பார்த்து 
ஆச்சரியப்படுவார்கள்‌. 

Revelation 20:1 (Rev 20:1) 

(20:1) ஒரு தூதன்‌ பாதாளத்தின்‌ திறவுகோலையும்‌ பெரிய 
சங்கிலியையும்‌ தன்‌ கையிலே பிடித்துக்கொண்டு 
வானத்திலிருநீதிறங்கி வரக்கண்டேன்‌. 

Revelation 20:3 (Rev 20:3) 

(20:3) அதற்குப்‌ பின்பு அது கொஞ்சக்காலம்‌ 


விடுதலையாகவேண்டும்‌. 


Prison 


Genesis 39:20 (Gen 39:20) 

(39:20) யோசேப்பின்‌ எஜமான்‌ அவனைப்‌ பிடித்து, 
ராஜாவின்‌ கட்டளையால்‌ காவலில்‌ வைக்கப்பட்டவர்கள்‌ 
இருக்கும்‌ சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான்‌. 
அந்தச்‌ சிறைச்சாலையில்‌ அவன்‌ இருந்தான்‌. 

Genesis 39:21 (Gen 39:21) 

(39:21) கர்த்தரோ யோசேப்போடே இருந்து, அவன்மேல்‌ 
கிருபைவைத்து, சிறைச்சாலைத்‌ தலைவனுடைய தயவு 
அவனுக்குக்‌ கிடைக்கும்படி செய்தார்‌. 

Genesis 39:22 (Gen 39:22) 


(39:22) சிறைச்சாலைத்‌ தலைவன்‌ சிறைச்சாலையில்‌ 
வைகீகப்பட்ட யாவரையும்‌ யோசேப்பின்‌ கையிலே 
ஒப்புவித்தான்‌; அங்கே அவர்கள்‌ 
செய்வதெல்லாவற்றையும்‌ யோசேப்பு செய்வித்தான்‌. 
Genesis 39:23 (Gen 39:23) 

(39:23) கர்த்தர்‌ அவனோடே இருந்தபடியினாலும்‌, அவன்‌ 
எதைச்‌ செய்தானோ அதைக்‌ கர்த்தர்‌ 
வாய்க்கப்பண்ணினபடியினாலும்‌, அவன்‌ வசமாயிருநத 
யாதொன்றையும்‌ குறித்துச்‌ சிறைச்சாலைத்‌ தலைவன்‌ 
விசாரிக்கவில்லை. 

Genesis 40:3 (Gen 40:3) 

(40:3) அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த 
இடமும்‌ தலையாரிகளின்‌ அதிபதியின்‌ வீடுமாகிய 
சிறைச்சாலையிலே காவல்‌ பண்ணுவித்தான்‌. 

Genesis 40:5 (Gen 40:5) 

(40:5) எகிப்து ராஜாவுக்கும்‌ பானபாத்திரக்காரனும்‌ 
சுயம்பாகியுமாகிய அவ்விரண்டுபேரும்‌ சிறைச்சாலையில்‌ 
இருக்கும்போது, ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு 
பொருள்கொண்ட சொப்பனம்‌ கண்டார்கள்‌. 

Genesis 42:16 (Gen 42:16) 

(42:16) இதினாலே நீங்கள்‌ சோதிக்கப்படுவீர்கள்‌; உங்கள்‌ 
சகோதரனை அழைத்துவரும்படி உங்களில்‌ ஒருவனை 
அனுப்புங்கள்‌; உங்களிடத்தில்‌ உண்மை உண்டோ 


இல்லையோ என்று உங்கள்‌ வார்த்தைகள்‌ 


சோதிக்கப்படுமளவும்‌, நீங்கள்‌ காவலில்‌ 
இருக்கவேண்டும்‌; இல்லாவிட்டால்‌, நீங்கள்‌ 
வேவுகாரர்தான்‌ என்று பார்வோனின்‌ ஜீவனைக்கொண்டு 
ஆணையிட்டுச்‌ சொல்லுகிறேன்‌ என்று சொல்லி, 
Genesis 42:19 (Gen 42:19) 

(42:19) நீங்கள்‌ நிஜஸ்தரானால்‌, சகோதரராகிய உங்களில்‌ 
ஒருவன்‌ காவற்கூடத்தில்‌ கட்டுண்டிருக்கட்டும்‌; 
மற்றவர்கள்‌ புறப்பட்டு, பஞ்சத்தினால்‌ வருந்துகிற 
உங்கள்‌ குடும்பத்துக்குத்‌ தானியம்‌ கொண்டுபோய்க்‌ 
கொடுத்து, 

Judges 16:21 (Judg 16:21) 

(16:21)  பெலிஸ்தர்‌ அவனைப்‌ பிடித்து, அவன்‌ 
கண்களைப்‌ பிடுங்கி, அவனைக்‌ காசாவுக்குக 
கொண்டுபோய்‌, அவனுக்கு இரண்டு வெண்கல 
விலங்குபோட்டுச்‌ சிறைச்சாலையிலே 
மாவரைத்துக்கொண்டிருக்க வைத்தார்கள்‌. 

Judges 16:25 (Judg 16:25) 

(16:25) இப்படி அவர்கள்‌ 
மனமகிழ்சசியாயிருக்கும்போது: நமக்கு முன்பாக 
வேடிக்கைகாட்டும்படிக்கு, சம்சோனைக கூட்டிக்கொண்டு 
வாருங்கள்‌ என்றார்கள்‌ அப்பொழுது சிம்சோனைச்‌ 
சிறைச்சாலையிலிருநது கூட்டிக்கொண்டு வந்தார்கள்‌, 
அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான்‌; 


அவனைத்‌ தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள்‌. 


1 Kings 22:27 (1105 22:27) 

(22:2/) இவனைச்‌ சிறைச்சாலையிலே வைத்து, நான்‌ 
சமாதானத்தோடே வருமளவும்‌, இவனுக்கு இடுக்கத்தின்‌ 
அப்பத்தையும்‌ இடுக்கத்தின்‌ தண்ணீரையும்‌ 
சாப்பிடக்கொடுங்கள்‌ என்று ராஜா சொன்னார்‌ என்று 
சொல்லுங்கள்‌ என்றான்‌. 

2 Kings 17:4 (2Kgs 17:4) 

(17:4) ஓசெயொ எகிப்தின்‌ ராஜாவாகிய சோ 
என்பவனிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பினதும்‌, 
தனக்கு  வருஷந்தோறும்‌ செய்ததுபோல்‌ பகுதி 
அனுப்பாதே போனதுமான கலக யோசனையை 
அசீரியாவின்‌ ராஜா  ஓசெயாவினிடத்திலே கண்டு, 
அவனைப்‌ பிடித்துக்‌ கட்டிச்‌ சிறைச்சாலையிலே 
வைத்தான்‌. 

2 Kings 25:27 (2605 25:27) 

(25:27) யூதாவின்‌ ராஜாவாகிய  யோயாக்கனுடைய 
சிறையிருப்பின்‌ முப்பத்தேழாம்‌ வருஷம்‌ பன்னிரண்டாம்‌ 
மாதம்‌ இருபத்தேழாநதேதியிலே, ஏவில்மெரொதாக 
என்னும்‌ பாபிலோன்‌ ராஜா, தான்‌ ராஜாவான 
வருஷத்திலே, யூதாவின்‌ ராஜாவாகிய யோயாகீகீனைச்‌ 
சிறைச்சாலையிலிருநீது புறப்படப்பண்ணி, அவன்‌ 
தலையை உயர்த்தி, 


2 Kings 25:29 (205 25:29) 


(25:29) அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை 
மாற்றினான்‌; அவன்‌ உயிரோடிருந்த சகல நாளும்‌ நித்தம்‌ 
தனக்கு முன்பாகப்‌ போஜனம்பண்ணும்படி செய்தான்‌. 

2 Chronicles 16:10 (2Chr 16:10) 

(16:10) அதினிமித்தம்‌ ஆசா ஞானதிருஷ்டிக்காரன்மேல்‌ 
சினந்து கடுங்கோபங்கொண்டு அவனைக்‌ 
காவலறையிலே வைத்தான்‌; இதல்லாமலும்‌ அக்காலத்தில்‌ 
ஜனங்களுக்குள்‌ சிலரைக்‌ கொடூரமாய்‌ நடப்பித்தான்‌. 

2 Chronicles 18:26 (2Chr 18:26) 

(18:26) அவனைச்‌ சிறைச்சாலையிலே வைத்து, நான்‌ 
சமாதானத்தோடே திரும்பிவருமளவும்‌, அவனுக்கு 
இடுக்கத்தின்‌ அப்பத்தையும்‌ இடுக்கத்தின்‌ தண்ணீரையும்‌ 
சாப்பிடக்‌ கொடுங்கள்‌ என்று ராஜா சொன்னார்‌ என்று 
சொல்லுங்கள்‌ என்றான்‌. 

Nehemiah 3:25 (Neh 3:25) 

(3:25) ஊசாயின்‌ குமாரன்‌ பாலால்‌ வளைவுக்கு 
எதிரேயும்‌, காவல்‌ வீட்டின்‌ முற்றத்துக்கடுத்த ராஜாவின்‌ 
உயரமான அரமனைக்கு வெளிப்புறமாயிருக்கெ 
கொம்மைக்கு எதிரேயும்‌ இருக்கிறதைக்‌ கட்டினான்‌; 
அவனுக்குப்‌ பின்னாகப்‌ பாரோஷின்‌ குமாரன்‌ 
பெதாயாவும்‌, 

Nehemiah 12:39 (Neh 12:39) 

(12:39) எப்பிராயீம்‌ வாசலையும்‌, பழைய வாசலையும்‌, 


மீன்‌ வாசலையும்‌, அனானெயேலின்‌ கொம்மையையும்‌, 


மேயா என்கிற கொம்மையையும்‌ கடநீது, 
ஆட்டுவாசல்மட்டும்‌ புறப்பட்டுக்‌ காவல்வீட்டுவாசலிலே 
நின்றார்கள்‌. 

Psalms 142:7 (Ps 142:7) 

(142:/) உமது நாமத்தை நான்‌ துதிக்கும்படி, என்‌ 
ஆத்துமாவைக காவலுக்கு நீங்கலாக்கிவிடும்‌; எனக்கு நீர்‌ 


தயவுசெய்யும்போது நீதிமான்கள்‌ என்னைச்‌ 
சூழ்ந்துகொள்ளுவார்கள்‌. 

Ecclesiastes 4:14 (Ecc| 4:14) 

(4:14) அரசாளச்‌ சிறைச்சாலையிலிருந்து 
புறப்படுவாருமுண்டு; ராஜாங்கதீதில்‌ பிறந்து 
ஏழையாவாருமுண்டு. 

Isaiah 24:22 (Isa 24:22) 

(24:22) அவர்கள்‌ கெபியில்‌ ஏகமாய்க 


கட்டுண்டவர்களாகச்‌ சேர்ந்து, காவலில்‌ அடைக்கப்பட்டு, 
அநேகநாள்‌ சென்றபின்பு விசாரிக்கப்படுவார்கள்‌. 

Isaiah 42:7 (Isa 42:7) 

(42:/) கர்த்தராகிய நான்‌ நீதியின்படி உம்மை அழைத்து, 
உம்முடைய கையைப்‌ பிடித்து, உம்மைத்‌ தற்காத்து, 
உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும்‌, ஜாதிகளுக்கு 
ஒளியாகவும்‌ வைக்கிறேன்‌. 

Isaiah 42:22 (Isa 42:22) 

(42:22) இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும்‌, 


சூறையாடப்பட்டும்‌ இருக்கிறார்கள்‌; அவர்கள்‌ 


அனைவரும்‌ கெபிகளிலே அகப்பட்டு, காவலறைகளிலே 
அடைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌; தப்புவிப்பார்‌ இல்லாமல்‌ 
கொள்ளையாக, விட்டுவிடு என்பார்‌ இல்லாமல்‌ 
சூறையாவார்கள்‌. 

Isaiah 53:8 (Isa 52:8) 

(53:8) இடுக்கணிலும்‌ நியாயத்தீர்ப்பிலுமிருநீ்து அவர்‌ 
எடுக்கப்பட்டார்‌ அவருடைய வம்சத்தை யாரால்‌ 
சொல்லி முடியும்‌; ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து 
அறுப்புண்டுபோனாற்‌ என்‌ ஜனத்தின்‌ மீறுதலினிமித்தம்‌ 
அவர்‌ வாதிக்கப்பட்டார்‌. 

Isaiah 61:1 (Isa 61:1) 

(61:1) கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர்‌ என்மேல்‌ 
இருக்கிறாற்‌ சிறுமைப்பட்டவர்களுக்குச்‌ சுவிசேஷத்தை 


அறிவிக்கக்‌ கர்த்தர்‌ என்னை அபிஷேகம்பண்ணினார்‌; 


இருதயம்‌ நொறுங்குண்டவர்களுக்குக 
காயங்கட்டுதலையும்‌, சிறைப்பட்டவர்களுக்கு 
விடுதலையையும்‌, கட்டுண்டவர்களுக்குகீ 


கட்டவிழ்தீதலையும்‌ கூறவும்‌, 

Jeremiah 29:26 (Jer 29:26) 

(29:26) இவனுக்கு அவன்‌ எழுதியிருந்த நிருபமாவது: 
நீங்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
விசாரிப்புகீகாரராயிருக்கும்படிக்கும்‌, பிரமைகொண்டு 
தன்னைத்‌ தீர்க்கதரிசியாக்கிக்கொள்ளுகிறவனாகிய எந்த 
மனுஷனையும்‌ நீர்‌ காவல்‌ அறையிலும்‌ தொழுவிலும்‌ 


போடும்படிக்கும்‌, கர்த்தர்‌ உம்மை ஆசாரியனாயிருந்த 
யோய்தாவின்‌ ஸ்தானத்திலே ஆசாரியனாக வைதீதாரே. 
Jeremiah 32:2 (Jer 32:2) 

(32:2) அப்பொழுது பாபிலோன்‌ ராஜாவின்‌ சேனை 
எருசலேமை முற்றிக்கை போட்டிருநீதது; எரேமியா 
தீர்க்கதரிசியோ, யூதா ராஜாவின்‌ அரமனையிலுள்ள 
காவற்சாலையின்‌ முற்றத்திலே அடைக்கப்பட்டிருநீதான்‌. 
Jeremiah 32:8 (Jer 32:8) 

(32:8) அப்படியே என்‌ பெரியதகப்பன்‌ மகனாகிய 
அனாமெயேல்‌, கர்த்தருடைய வார்த்தையின்படி 
காவற்சாலையின்‌ முற்றத்தில்‌ என்னிடத்துக்கு வந்து: 
பென்யமீன்‌ நாட்டு ஆனதோத்தூரிலுள்ள என்‌ நிலத்தை 
நீர்‌ வாங்கிக்கொள்ளும்‌; சுதநீதரபாத்தியம்‌ உமக்குண்டு, 
அதை மீட்கும்‌ அதிகாரம்‌ உமக்கு அடுத்தது; அதை 
வாங்கிக்கொள்ளும்‌ என்றான்‌; அப்பொழுது அது 
கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்துகொண்டேன்‌. 
Jeremiah 32:12 (Jer 32:12) 


(32:12) என்‌ பெரியதகப்பன்‌ மகனாகிய 
அனாமெயேலுடைய கண்களுக்கு முன்பாகவும்‌, 
கிரயப்பத்திரத்தில்‌ கையெழுத்துப்போட்ட 
சாட்சிகளுடைய கண்களுக்கு முன்பாகவும்‌, 


காவற்சாலையின்‌ முற்றததில்‌ உட்கார்ந்திருந்த எல்லா 


யூதருடைய கண்களுக்கு முன்பாகவும்‌, அதை 


மாசெயாவின்‌ குமாரனாகிய நேரியாவின்‌ மகனான 
பாருகீகினிடத்தில்‌ கொடுத்து, 

Jeremiah 33:1 (Jer 33:1) 

(33:1) எரேமியா இன்னும்‌ காவற்சாலையின்‌ முற்றத்திலே 
அடைக்கப்பட்டிருக்கையில்‌, கர்த்தருடைய வார்ததை 
இரண்டாநீதரம்‌ அவனுக்கு உண்டாக, அவர்‌: 

Jeremiah 37:4 (Jer 37:4) 

(37:4) அப்பொழுது எரேமியா ஜனத்தின்‌ நடுவே 
வரத்தும்போக்குமாயிருந்தான்‌; அவனை அவர்கள்‌ காவல்‌ 
வீட்டில்‌ இன்னும்‌ போடவில்லை. 

Jeremiah 37:15 (Jer 37:15) 

(37:15) அப்பொழுது பிரபுக்கள்‌: எரேமியாவின்பேரில்‌ 
கடுங்கோபங்கொண்டு, அவனை அடித்து, அவனைச்‌ 
சம்பிரதியாகிய யோனத்தானுடைய வீட்டில்‌ 
காவற்படுததினார்கள்‌; அவர்கள்‌ அதைக்‌ 
காவற்கூடமாகீகியிருநீதார்கள்‌. 

Jeremiah 37:18 (Jer 37:18) 

(37:18) பின்னும்‌ எரேமியா, சிதேக்கியா ராஜாவை 
நோக்கி: நீங்கள்‌ என்னைக்‌ காவல்‌ வீட்டிலே 
அடைப்பதற்கு, நான்‌ உமக்கும்‌ உம்முடைய 
ஊழியக்காரருக்கும்‌ இந்த ஜனத்துக்கும்‌ விரோதமாக 
என்ன குற்றஞ்செய்தேன்‌? 

Jeremiah 37:21 (Jer 37:21) 


(37:21) அப்பொழுது எரேமியாவைக்‌ காவற்சாலையின்‌ 
முற்றதீதிலே காக்கவும்‌, நகரத்திலே அப்பமிருக்குமட்டும்‌ 
அப்பஞ்சுடுகிறவர்களின்‌ வீதியிலே தினம்‌ ஒரு 
அப்பத்தை அவனுக்கு வாங்கிக்கொடுக்கவும்‌ 
கட்டளையிட்டான்‌; அப்படியே எரேமியா 
காவற்சாலையின்‌ முற்றத்திலே இருந்தான்‌. 

Jeremiah 38:6 (Jer 38:6) 

(38:6) அப்பொழுது அவர்கள்‌ எரேமியாவைப்‌ பிடித்து, 
அவனைக்‌ காவற்சாலையின்‌ முற்றத்திலிருந்த 
அம்மெலேகின்‌ குமாரனாகிய மல்கியாவினுடைய 
துரவிலே போட்டார்கள்‌; எரேமியாவைக்‌ கயிறுகளினால்‌ 
அதிலே இறக்கிவிட்டார்கள்‌; அந்தத்‌ துரவிலே தண்ணீர்‌ 
இல்லாமல்‌ உளையாயிருநீதது, அந்த உளையிலே 
எரேமியா அமிழ்நதினான்‌. 

Jeremiah 38:13 (Jer 38:13) 

(38:13) அப்பொழுது எரேமியாவைக்‌ கயிறுகளால்‌ தூக்கி, 
அவனைத்‌ துரவிலிருந்து எடுத்துவிட்டார்கள்‌; எரேமியா 
காவற்சாலையின்‌ முற்றத்தில்‌ இருந்தான்‌. 

Jeremiah 38:28 (Jer 38:28) 

(38:28) அப்படியே எரேமியா, எருசலேம்‌ பிடிபடுகிற 
நாள்மட்டாகக்‌ காவற்சாலையின்‌ முற்றத்தில்‌ இருந்தான்‌; 
எருசலேம்‌ பிடிபட்டுப்போனபோதும்‌ அங்கேயே 





இருந்தான்‌. 
Jeremiah 39:14 (Jer 39:14) 


(39:14) எரேமியாவைக்‌ காவற்சாலையின்‌ 
முற்றத்திலிருந்து வரவழைத்து, அவனை வெளியே 
வீட்டுக்கு அழைத்துக்கொண்டுபோகும்படிக்கு அவனைச்‌ 
சாப்பானுடைய குமாரனாகிய அகிக்காமின்‌ மகனான 
கெதலியாவினிடத்தில்‌ ஒப்புவித்தார்கள்‌ அப்படியே 
அவன்‌ ஜனத்துக்குள்ளே தங்கியிருநதான்‌. 

Jeremiah 39:15 (Jer 39:15) 

(39:15) இதுவுமல்லாமல்‌, எரேமியா இன்னும்‌ 
காவற்சாலையின்‌ முற்றதீதிலே 
அடைககப்பட்டிருக்கையில, அவனுக்குக்‌ கர்தீதரால்‌ 
உண்டான வசனம்‌: 

Jeremiah 52:11 (Jer 52:11) 

(52:11) சிதேக்கியாவின்‌ கண்களைக்‌ குருடாக்கி, 
அவனுக்கு இரண்டு விலங்குகளைப்‌ போடுவித்தான்‌; 
பின்பு பாபிலோன்‌ ராஜா அவனைப்‌ பாபிலோனுக்குக 
கொண்டுபோய்‌, அவன்‌ மரணமடையும்‌ நாள்மட்டும்‌ 
அவனைக்‌ காவல்‌ வீட்டில்‌ அடைததுவைத்தான்‌. 
Jeremiah 52:31 (Jer 52:31) 

(52:31) யூதாவின்‌ ராஜாவாகிய  யோயாக்கனுடைய 
சிறையிருப்பின்‌ முப்பத்தேழாம்‌ வருஷம்‌ பன்னிரண்டாம்‌ 
மாதம்‌ இருபத்தைந்தாம்‌ தேதியிலே, ஏவில்‌ மெரொதாக 
என்னும்‌ பாபிலோன்‌ ராஜா, தான்‌ ராஜாவான 


வருஷத்திலே, யூதாவின்‌ ராஜாவாகிய யோயாகீகீனைச்‌ 


சிறைச்சாலையிலிருநீது வெளிப்படப்பண்ணி, அவன்‌ 
தலையை உயர்த்தி, 

Jeremiah 52:33 (Jer 52:33) 

(52:33) அவனுடைய சிறையிருப்பு வஸ்திரங்களை 
மாற்றினான்‌; அவன்‌ உயிரோடிருந்த சகல நாளும்‌ தன்‌ 
சமுகத்தில்‌ நித்தம்‌ போஜனம்பண்ணும்படி செய்தான்‌. 
Matthew 4:12 (Matt 4:12) 

(4:12) யோவான்‌ காவலில்‌ வைக்கப்பட்டான்‌ என்று 
இயேசு கேள்விப்பட்டு, கலிலேயாவுக்குப்‌ போய்‌, 
Matthew 5:25 (Matt 5:25) 

(5:25) எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில்‌ 
ஓப்புக்கொடாமலும்‌, நியாயாதிபதி உன்னைச்‌ 
சேவகனிடத்தில்‌ ஒப்புக்கொடாமலும்‌, நீ 
சிறைச்சாலையில்‌ வைக்கப்படாமலும்‌ இருக்கும்படியாக, 
நீ உன்‌ எதிராளியோடு வழியில்‌ இருக்கும்போதே 
சீக்கிரமாய்‌ அவனுடனே நல்மனம்‌ பொருந்து. 

Matthew 11:2 (Matt 11:2) 

(11:2) அத்தருணத்தில்‌ காவலிலிருந்த யோவான்‌ 
கிறிஸ்துவின்‌ கிரியைகளைக்குறித்துகீ கேள்விப்பட்டு, தன்‌ 
சீஷரில்‌ இரண்டு பேரை அழைத்து: 

Matthew 14:3 (Matt 14:3) 

(14:3) ஏரோது தன்‌ சகோதரனாகிய பிலிப்புவின்‌ 
மனைவி ஏரோதியாளினிமித்தம்‌ யோவானைப்‌ பிடித்துக்‌ 
கட்டிக்‌ காவலில்‌ வைத்திருந்தான்‌. 


Matthew 14:10 (Matt 14:10) 

(14:10) ஆள்‌ அனுப்பி, காவற்கூடதீதிலே யோவானைச்‌ 
சிரச்சேதம்பண்ணுவித்தான்‌. 

Matthew 18:30 (Matt 18:30) 

(18:30) அவனோ சம்மதியாமல்‌, போய்‌, அவன்‌ பட்ட 
கடனைக்‌ கொடுத்துத்‌ தீர்ககுமளவும்‌ அவனைக்‌ காவலில்‌ 
போடுவித்தான்‌. 

Matthew 25:36 (Matt 25:36) 

(25:36) வஸ்திரமில்லாதிருநீதேன்‌, எனக்கு 
வஸ்திரங்கொடுத்தீர்கள்‌; வியாதியாயிருநீதேன்‌ என்னை 
விசாரிக்க வந்தீர்கள்‌; காவலிலிருந்தேன்‌, என்னைப்‌ 
பார்கீகவநீதீர்கள்‌ என்பார்‌. 

Matthew 25:39 (Matt 25:39) 

(25:39) எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும்‌ 
காவலிலிருகீகிறவராகவும்‌ கண்டு, உம்மிடதீதில்‌ வநதோம்‌ 
என்பார்கள்‌. 

Matthew 25:43 (Matt 25:43) 

(25:43)  அநீநியனாயிருந்தேன்‌, நீங்கள்‌ என்னைச்‌ 


சேர்தீதுக்கொள்ளவில்லை; வஸ்திரமில்லாதிருநீதேன்‌, 
நீங்கள்‌ எனக்கு வஸ்திரங்கொடுக்கவில்லை; 
வியாதியுள்ளவனாயும்‌ காவலிலடைக்கப்பட்டவனாயும்‌ 
இருந்தேன்‌, நீங்கள்‌ என்னை விசாரிக்க 
வரவில்லையென்பார்‌. 


Matthew 25:44 (Matt 25:44) 


(25:44) அப்பொழுது, அவர்களும்‌ அவருக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: ஆண்டவரே, உம்மைப்‌ 
பசியுள்ளவராகவும்‌, தாகமுள்ளவராகவும்‌, அநநியராகவும்‌, 
வஸ்திரமில்லாதவராகவும்‌, வியாதிப்பட்டவராகவும்‌, 
காவலிலடைக்கப்பட்டவராகவும்‌ நாங்கள்‌ எப்பொழுது 
கண்டு, உமக்கு உதவி செய்யாதிருந்தோம்‌ என்பார்கள்‌. 
Mark 1:14 (Mark 1:14) 

(1:14) யோவான்‌ காவலில்‌ வைக்கப்பட்ட பின்பு, இயேசு 
கலிலேயாவிலே வநது, தேவனுடைய ராஜ்யத்தின்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்து: 

Mark 6:17 (Mark 6:17) 

(6:17) ஏரோது தன்‌ சகோதரனாகிய  பிலிப்புவின்‌ 
மனைவி ஏரோதியாளைத தனக்கு 
மனைவியாக்கிக்கொண்டபோது, 


Mark 6:27 (Mark 6:27) 


(6:27) உடனே அவனுடைய தலையைக்‌ 
கொண்டுவரும்படி சேவகனுக்குக கட்டளையிட்டு 
அனுப்பினான்‌. 


Luke 3:20 (Luke 3:20) 

(3:20) தான்‌ செய்த மற்றெல்லாப்‌ பொல்லாங்குகளும்‌ 
தவிர, யோவானையும்‌ காவலில்‌ அடைத்துவைத்தான்‌. 
Luke 12:58 (Luke 12:58) 

(12:58) உனக்கு எதிராளியானவன்‌ உன்னை 


அதிகாரியினிடததிற்குக்‌ கொண்டுபோகிறபோது, 


வழியிலேதானே அவனிடதீதிலிருநீது 





விடுதலையாகும்படி பிரயாசப்படு, இல்லாவிட்டால்‌, 
அவன்‌ உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாகக்‌ 
கொண்டுபோவான்‌, நியாயாதிபதி உன்னைச்‌ 
சேவகனிடத்தில்‌ ஒப்புக்கொடுப்பான்‌, சேவகன்‌ உன்னைச்‌ 
சிறைச்சாலையில்‌ போடுவான்‌. 

Luke 22:33 (Luke 22:33) 

(22:33) அதற்கு அவன்‌: ஆண்டவரே காவலிலும்‌ 
சாவிலும்‌ உம்மைப்‌ பின்பற்றிவர, ஆயத்தமாயிருக்கிறேன்‌ 





என்றான்‌. 

Luke 23:19 (Luke 23:19) 

(23:19) அந்தப்‌ பரபாசென்பவன்‌ நகரத்தில்‌ நடந்த ஒரு 
கலகத்தினிமித்தமும்‌ கொலைபாதகத்தினிமித்தமும்‌ 
காவலிலே வைக்கப்பட்டிருநதான்‌. 


Luke 23:25 (Luke 23:25) 


(23:25) கலகத்தினிமித்தமும்‌ 
கொலைபாதகத்தினிமித்தமும்‌ காவலில்‌ 
போடப்பட்டிருந்தவனை அவ்ர்கள்‌ 
கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாககி, 
இயேசுவையோ அவர்கள்‌ இஷ்டத்துக்கு 
ஓப்புக்கொடுத்தான்‌. 

John 3:24 (John 3:24) 

(3:24) அக்காலத்தில்‌ யோவான்‌ காவலில்‌ 


வைக்கப்பட்டிருக்கவில்லை. 


Acts 5:18 (Acts 5:18) 

(5:18) அப்போஸ்தலர்களைப்‌ பிடித்து, பொதுவான 
சிறைச்சாலையிலே வைத்தார்கள்‌. 

Acts 5:19 (Acts 5:19) 

2:14] கர்த்தருடைய தூதன்‌ இராத்திரியிலே 
சிறைச்சாலையின்‌ கதவுகளைத்‌ திறந்து, அவர்களை 
வெளியே கொண்டுவந்து! 

Acts 5:21 (Acts 5:21) 

(5:21) அவர்கள்‌ அதைக்கேட்டு, அதிகாலமே 
தேவாலயத்தில்‌ பிரவேசித்துப்‌ போதகம்பண்ணினார்கள்‌. 
பிரதான ஆசாரியனும்‌ அவனுடனேகூட இருந்தவர்களும்‌ 
வந்து, ஆலோசனைச்‌ சங்கத்தாரையும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ மூப்பரெல்லாரையும்‌ வரவழைத்து, 
அப்போஸ்தலர்களைக கொண்டுவரும்படி 
சிறைச்சாலைக்குச்‌ சேவகரை அனுப்பினார்கள்‌. 

Acts 5:22 (Acts 5:22) 

(5:22) சேவகர்‌ போய்‌, சிறைச்சாலையிலே அவர்களைக்‌ 
காணாமல்‌, திரும்பிவநீது: 

Acts 5:23 (Acts 5:23) 

(5:23) சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய்ப்‌ 
பூட்டப்பட்டிருக்கவும்‌, காவற்காரர்‌ வெளியே 
கதவுகளுக்குமுன்‌ நிற்கவும்‌ கண்டோம்‌; திறநதபொழுதோ 
உள்ளே ஒருவரையும்‌ காணோம்‌ என்று அறிவித்தார்கள்‌. 
Acts 5:25 (Acts 5:25) 


(5:25) அப்பொழுது ஒருவன்‌ வந்து: இதே, நீங்கள்‌ 
காவலில்‌ வைத்த மனுஷர்‌ தேவாலயத்திலே நின்று 
ஜனங்களுக்கும்‌ போதகம்பண்ணுகிறார்கள்‌ என்று 
அவர்களுக்கு அறிவித்தான்‌. 

Acts 8:3 (Acts 8:3) 

(8:3) சவுல்‌ வீடுகள்தோறும்‌ நுழைந்து, புருஷரையும்‌ 
ஸ்திர்களையும்‌ இழுத்துக்கொண்டுபோய்‌, காவலில்‌ 
போடுவித்து, சபையைப்‌ பாழாக்கிக்கொண்டிருந்தான்‌. 
Acts 12:4 (Acts 12:4) 

(12:4) அவனைப்‌ பிடித்துச்‌ சிறைச்சாலையிலே வைத்து, 
பஸ்காபண்டிகைக்குப்‌ பின்பு ஜனங்களுக்கு முன்பாக 
அவனை வெளியே கொண்டுவரலாமென்று எண்ணி, 
அவனைக்‌ காக்கும்படி வகுப்புக்கு நான்கு 
போர்ச்சேவகராக ஏற்படுத்திய நான்கு வகுப்புகளின்‌ 
வசமாக ஓஒப்புவிதீதான்‌. 

Acts 12:5 (Acts 12:5) 

(La) அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே 
காக்கப்பட்டிருக்கையில்‌ சபையார்‌ அவனுக்காகத 
தேவனை நோக்கி ஊக்கததோடே 
ஜெபம்பண்ணினார்கள்‌. 

Acts 12:6 (Acts 12:6) 

(12:6) ஏரோது அவனை வெளியே கொண்டுவரும்படி 
குறிதீதிருந்த நாளுக்கு முந்தின நாள்‌ இராத்திரியிலே, 
பேதுரு இரண்டு சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு, 


இரண்டு சேவகர்‌ நடுவே 


நித்திரைபண்ணிக்கொண்டிருநீதான்‌; காவற்காரரும்‌ 
கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையைக்‌ 
காத்துக்கொண்டிருந்தார்கள்‌. 


Acts 12:7 (Acts 12:7) 

(12:7) அப்பொழுது கர்த்தருடைய தூதன்‌ அங்கே வந்து 
நின்றான்‌; அறையிலே வெளிச்சம்‌ பிரகாசித்தது. அவன்‌ 
பேதுருவை விலாவிலே தட்டி, கக்ரெமாய்‌ எழுந்திரு 
என்று அவனை எழுப்பினான்‌. உடனே சங்கிலிகள்‌ 
அவன்‌ கைகளிலிருந்து விழுந்தது. 

Acts 12:17 (Acts 12:17) 

(12:17) அவர்கள்‌ பேசாமலிருக்கும்படி அவன்‌ 
கையமர்த்தி, கர்த்தர்‌ தன்னைக்‌ காவலிலிருந்து 
விடுதலையாக்னெ விதத்தை அவர்களுக்கு விவரித்து, 
இந்தச்‌ செய்தியை யாக்கோபுக்கும்‌ சகோதரருக்கும்‌ 
அறிவியுங்கள்‌ என்று சொல்லி; புறப்பட்டு, வேறொரு 
இடத்திற்குப்‌ போனான்‌. 

Acts 16:23 (Acts 16:23) 

(16:23) அவர்களை அநேக அடி அடித்தபின்பு, 
சிறைச்சாலையிலே வைத்து அவர்களைப்‌ பத்திரமாய்க 
காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்குக்‌ 
கட்டளையிட்டார்கள்‌. 


Acts 16:24 (Acts 16:24) 





(16:24) அவன்‌ இப்படிப்பட்ட கட்டளையைப்‌ பெற்று, 
அவர்களை உட்காவலறையிலே அடைத்து, அவர்கள்‌ 
கால்களைத்‌ தொழுமரத்தில்‌ மாட்டிவைத்தான்‌. 

Acts 16:26 (Acts 16:26) 

(16:26) சடிதியிலே சிறைச்சாலையின்‌ அஸ்திபாரங்கள்‌ 
அசையும்படியாகப்‌ பூமி மிகவும்‌ அதிர்நதது; உடனே 
கதவுகளெல்லாம்‌ திறவுண்டது; எல்லாருடைய 
கட்டுகளும்‌ கழன்றுபோயிறறு. 

Acts 16:27 (Acts 16:27) 

(16:27)  சிறைச்சாலைக்காரன்‌ நித்திரை தெளிந்து, 
சிறைச்சாலையின்‌ கதவுகள்‌ திறநதிருக்கிறதைக்‌ கண்டு, 


கட்டுண்டவர்கள்‌ ஓடிப்போனார்களென்று எண்ணி, 
பட்டயதீதை உருவித்‌ தன்னைக்‌ கொலைசெய்து 
கொள்ளப்போனான்‌. 


Acts 16:36 (Acts 16:36) 

(16:36) சிறைச்சாலைக்காரன்‌ பவுலுக்கு இந்த 
வார்த்தைகளை அறிவித்து! உங்களை 
விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள்‌ கட்டளை 
அனுப்பினார்கள்‌; ஆகையால்‌ நீங்கள்‌ இப்பொழுது 
புறப்பட்டுச்‌ சமாதானத்துடனே போங்கள்‌ என்றான்‌. 

Acts 16:37 (Acts 16:37) 

(16:37) அதற்குப்‌ பவுல்‌: ரோமராகிய எங்களை அவர்கள்‌ 
நியாயம்‌ விசாரியாமல்‌,  வெளியரங்கமாய்‌ அடித்து, 


சிறைச்சாலையிலே போட்டார்கள்‌ இப்பொழுது 


இரகசியமாய்‌ எங்களை விடுதலையாக்குகிறார்களோ? 
அப்படியல்ல, அவர்களே வந்து, எங்களை வெளியே 
அழைத்து அனுப்பி விடட்டும்‌ என்றான்‌. 

Acts 16:40 (Acts 16:40) 

(16:40) அந்தப்படி அவர்கள்‌ சிறைச்சாலையிலிருந்து 
புறப்பட்டு லீதியாளிடத்திற்குப்போய்‌, சகோதரரைக்‌ 
கண்டு, அவர்களுக்கு ஆறுதல்‌ சொல்லிப்‌ 
போய்விட்டார்கள்‌. 

Acts 26:10 (Acts 26:10) 

(26:10) அப்படியே நான்‌ எருசலேமிலும்‌ செய்தேன்‌. நான்‌ 
பிரதான ஆசாரியர்களிடத்தில்‌ அதிகாரம்‌ பெற்று, 
பரிசுத்தவான்களில்‌ அநேகரைச்‌ சிறைச்சாலைகளில்‌ 
அடைத்தேன்‌; அவர்கள்‌ கொலைசெய்யப்படுகையில்‌ 
நானும்‌ சம்மதித்திருநதேன்‌. 

1 Peter 3:19 (1Pet 3:19) 

(3:19) அநீத ஆவியிலே அவர்‌ போய்க்‌ காவலிலுள்ள 
ஆவிகளுக்குப்‌ பிரசங்கிதீதார்‌. 

Revelation 2:10 (Rev 2:10) 

(2:10) நீ படப்போதிற பாடுகளைக்குறித்து எவ்வளவும்‌ 





பயப்படாதே; இதோ, நீங்கள்‌ 
சோதிக்கப்படும்பொருட்டாகப்‌ பிசாசானவன்‌ உங்களில்‌ 
சிலரைக்‌ காவலில்‌ போடுவான்‌; பத்துநாள்‌ 


உபத்திரவப்படுவீர்கள்‌. ஆகிலும்‌ நீ மரணபரியந்தம்‌ 


உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரீடதீதை உனக்குத்‌ 
தருவேன்‌. 

Revelation 20:7 (Rev 20:7) 

(20:7) அந்த ஆயிரம்‌ வருஷம்‌ முடியும்போது சாத்தான்‌ 
தன்‌ காவலிலிருந்து விடுதலையாக, 


Darkness 


Genesis 1:2 (Gen 1:2) 

(1:2) பூமியானது ஒழுங்கின்மையும்‌ வெறுமையுமாய்‌ 
இருந்தது; ஆழத்தின்மேல்‌ இருள்‌ இருந்தது; தேவ 
ஆவியானவர்‌ ஜலததின்மேல்‌ 
அசைவாடிக்கொண்டிருநதார்‌. 

Genesis 1:4 (Gen 1:4) 

(1:4) வெளிச்சம்‌ நல்லது என்று தேவன்‌ கண்டார்‌; 
வெளிச்சத்தையும்‌ இருளையும்‌ தேவன்‌ வெவ்வேறாகப்‌ 
பிரித்தார்‌. 

Genesis 1:5 (Gen 1:5) 

(1:5) தேவன்‌ வெளிச்சத்துக்குப்‌ பகல்‌ என்று பேரிட்டார்‌, 
இருளுக்கு இரவு என்று பேரிட்டாற்‌ சாயங்காலமும்‌ 
விடியற்காலமுமாகி முதலாம்‌ நாள்‌ ஆயிற்று. 

Genesis 1:18 (Gen 1:18) 

(1:18) பகலையும்‌ இரவையும்‌ ஆளவும்‌, வெளிச்சத்துக்கும்‌ 
இருளுக்கும்‌ விதீதியாசம்‌ உண்டாக்கவும்‌, தேவன்‌ 


அவைகளை வானம்‌ என்கிற ஆகாயவிரிவிலே வைத்தார்‌ 
தேவன்‌ அது நல்லது என்று கண்டார்‌. 

Genesis 15:12 (Gen 15:12) 

(15:12) சூரியன்‌ அஸ்தமிக்கும்போது, ஆபிராமுக்கு 
அயர்ந்த நித்திரை வந்தது; திகிலும்‌ காரிருளும்‌ அவனை 
மூடிக்கொண்டது. 

Exodus 10:21 (Exod 10:21) 

(10:21) அப்பொழுது கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 
தடவிக்கொண்டிருக்கத்தக்கதான இருள்‌ எகிப்து 
தேசததின்மேல்‌ உண்டாகும்படிக்கு, உன்‌ கையை 
வானத்திற்கு நேராக நீட்டு என்றார்‌. 

Exodus 10:22 (Exod 10:22) 

(10:22) மோசே தன்‌ கையை வானத்திற்கு நேராக 
நீட்டினான்‌ அப்பொழுது எகிப்து தேசம்‌ எங்கும்‌ 
மூன்றுநாள்மட்டும்‌ காரிருள்‌ உண்டாயிற்று. 

Exodus 14:20 (Exod 14:20) 

(14:20) அது எகிப்தியரின்‌ சேனையும்‌ இஸ்ரவேலரின்‌ 
சேனையும்‌ இராமுழுதும்‌ ஒன்றோடொன்று சேராதபடி 
அவைகள்‌ நடுவில்‌ வந்தது; எகிப்தியருக்கு அது மேகமும்‌ 
அநீதகாரமுமாய்‌ இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது 
இரவை வெளிச்சமாகீகிற்று. 

Exodus 20:21 (Exod 20:21) 

(20:21) ஜனங்கள்‌ தூரத்திலே நின்றார்கள்‌; மோசே, தேவன்‌ 
இருநத கார்மேகத்துக்குச்‌ சமீபமாய்ச்‌ சேர்ந்தான்‌. 


Deuteronomy 4:11 (Deut 4:11) 

(4:11) நீங்கள்‌ சேர்ந்துவந்து, மலையின்‌ அடிவாரத்தில்‌ 
நின்றீர்கள்‌ அந்த மலையில்‌ வானத்தை அளாவிய 
அக்கினி எரிய இருளும்‌ மேகமும்‌ அந்தகாரமும்‌ 
சூழ்ந்தது. 

Deuteronomy 5:22 (Deut 5:22) 

(5:22) இந்த வார்த்தைகளைக்‌ கர்த்தர்‌ மலையிலே 
அக்கினியிலும்‌ மேகத்திலும்‌ காரிருளிலும்‌ இருந்து 
உங்கள்‌ சபையார்‌ எல்லாரோடும்‌ மகா சத்தத்துடனே 
சொன்னார்‌; அவைகளோடு ஒன்றும்‌ கூட்டாமல்‌, 
அவைகளை இரண்டு கற்பலகைகளில்‌ எழுத, 
என்னிடத்தில்‌ கொடுத்தார்‌. 

Deuteronomy 5:23 (Deut 5:23) 

(5:23) மலை அக்கினியாய்‌ எரிகையில்‌ இருளின்‌ 
நடுவிலிருந்து உண்டான சத்தத்தை நீங்கள்‌ கேட்டபோது, 
கோததிரத்‌ தலைவரும்‌ மூப்பருமாகிய நீங்கள்‌ எல்லாரும்‌ 
என்னிடத்தில்‌ வந்து! 

Deuteronomy 28:29 (Deut 28:29) 

(28:29) குருடன்‌ அநீதகாரத்திலே தடவித்திரிகிறதுபோல, 


நீ பட்டப்பகலிலே தடவிக்கொண்டு இிரிவாய்‌; உன்‌ 


வழிகளில்‌ ஒன்றும்‌ உனக்கு வாய்க்காதேபோம்‌; 
உதவிசெய்வாரில்லாமல்‌ நீ எந்நாளும்‌ 
ஒடுக்கப்படுகிறவனும்‌ பறிகொடுக்கிறவனுமாய்‌ 


இருப்பாய்‌. 


Joshua 24:7 (Josh 24:7) 

(24:7) அவர்கள்‌ கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டார்கள்‌; 
அப்பொழுது அவர்‌ உங்களுக்கும்‌ எகிப்தியருக்கும்‌ 
நடுவே அந்தகாரதீதை வரப்பண்ணி சமுத்திரத்தை 
அவர்கள்மேல்‌ புரளச்செய்து, அவர்களை 
மூடிப்போட்டாற்‌ நான்‌ எடிப்திலே செய்ததை உங்கள்‌ 
கண்கள்‌ கண்டது; பின்பு வனாந்தரத்தில்‌ அநேகநாள்‌ 
சஞ்சரித்தீர்கள்‌. 

1 Samuel 2:9 (1Sam 2:9) 

(2:9) அவர்‌ தமது பரிசுத்தவான்‌௧ளின்‌ பாதங்களைக்‌ 
காப்பார்‌ துன்மார்க்கர்‌ இருளிலே மெளனமாவார்கள்‌; 
பெலத்தினால்‌ ஒருவனும்‌ மேற்கொள்வதில்லை. 

2 Samuel 22:10 (258 22:10) 

(22:10) வானங்களைத்‌ தாழ்த்தி இறங்கினார்‌ அவர்‌ 
பாதங்களின்£ழ்‌ காரிருள்‌ இருந்தது. 

2 Samuel 22:12 (258 22:12) 

(22:12) ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின்‌ 
இருளைத்‌ தம்மைச்‌ சுற்றிலும்‌ இருக்கும்‌ 
கூடாரமாககினார்‌. 

2 Samuel 22:29 (2Sam 22:29) 

(22:29) கர்த்தராகிய தேவரீர்‌ என்‌ விளக்காயிருக்கிறீற்‌ 
கர்த்தர்‌ என்‌ இருளை வெளிச்சமாக்குகிறவர்‌. 

1 Kings 8:12 (1105 8:12) 


(6:12) அப்பொழுது சாலொமோன்‌: காரிருளிலே 
வாசம்பண்ணுவேன்‌ என்று கர்த்தர்‌ சொன்னார்‌ என்றும்‌, 
2 Chronicles 6:1 (2Chr 6:1) 

(6:1) அப்பொழுது சாலொமோன்‌: காரிருளிலே 
வாசம்பண்ணுவேன்‌ என்று கர்த்தர்‌ சொன்னார்‌ என்றும்‌, 
Job 3:4 (Job 3:4) 

(3:4) அந்த நாள்‌ அந்தகாரப்படுவதாக; தேவன்‌ 
உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும்‌, ஒளி அதின்மேல்‌ 
பிரகாசியாமலும்‌, 

Job 3:5 (Job 3:5) 

(3:5)  அந்தகாரமும்‌ மரண இருளும்‌ அதைக்‌ 
கறைப்படுத்தி, மப்பு அதை மூடி, மந்தாரநாளின்‌ 
பயங்கரங்கள்‌ அதை அருக்களிப்பாக்குவதாக. 

Job 3:6 (Job 23:6) 

(3:6) அந்த ராத்தரியை அந்தகாரம்‌ பிடிப்பதாக; 
வருஷத்தின்‌ நாட்களில்‌ அது சநீதோஷப்படுகிற 
நாளாயிராமலும்‌ மாதங்களின்‌ கணக்கிலே அது 
வராமலும்‌ போவதாக. 

Job 5:14 (Job 5:14) 

(5:14) அவர்கள்‌ பகற்காலத்திலே அநீதகாரதீதுக்குள்ளாகி, 
மத்தியான வேளையிலே இரவில்‌ தடவுகிறதுபோலதீ 
தடவித்‌ இரிகறார்கள்‌. 

Job 10:21 (Job 10:21) 


(10:21) காரிருளும்‌ மரணாநீதகாரமுமான இருண்ட 
தேசமும்‌, இருள்சூழ்நீத ஒழுங்கில்லாத 
மரணாந்தகாரமுள்ள தேசமும்‌, ஒளியும்‌ இருளாகும்‌ 
தேசமுமாயெ, போனால்‌ திரும்பிவராத தேசத்துக்கு, நான்‌ 
போகுமுன்னே, 

Job 10:22 (Job 10:22) 

(10:22) நான்‌ சற்று இளைப்பாறும்படி நீர்‌ என்னைவிட்டு 
ஓய்நதிரும்‌ என்றான்‌. 

Job 12:22 (Job 12:22) 

(12:22) அவர்‌ அந்தகாரத்திலிருக்கிற ஆழங்களை 
வெளியரங்கமாக்கி, மரண இருளை வெளிச்சத்தில்‌ 
கொண்டுவருகிறார்‌. 

Job 15:22 (Job 15:22) 

(15:22) இருளிலிருந்து திரும்பிவர அவனுக்கு 
நம்பிக்கையில்லாமல்‌, பதிவிருகீகிறவர்களின்‌ 
பட்டயத்துக்கு அவன்‌ பயப்படுகிறான்‌. 

Job 15:23 (Job 15:23) 

(15:23) அப்பம்‌ எங்கே கிடைக்கும்‌ என்று அவன்‌ 
அலைநீது திரிகிறான்‌; அநதகாரநாள்‌ தனக்குச்‌ 
சமீபித்திருக்கிறதை அறிவான்‌. 

Job 15:30 (Job 15:30) 

(15:30) இருளுக்கு அவன்‌ தப்புவதில்லை; 
அககனெிஜுவாலை அவனுடைய திளையைக 


காய்நதுபோகப்பண்ணும்‌; அவருடைய வாயின்‌ 
சுவாசத்தால்‌ அற்றுப்போவான்‌. 

Job 17:12 (Job 17:12) 

(17:12) அவைகள்‌ இரவைப்‌ பகலாக்கிற்று; இருளை 
வெளிச்சம்‌ தொடர்ந்துவரும்‌ என்று எண்ணச்செய்தது. 
Job 17:13 (Job 17:13) 

(17:13) அப்படி நான்‌ காதீதுக்கொண்டிருநீதாலும்‌, 
பாதாளம்‌ எனக்கு வீடாயிருக்கும்‌ இருளில்‌ என்‌ 
படுக்கையைப்‌ போடுவேன்‌. 

Job 18:18 (Job 18:18) 

(18:18) அவன்‌ வெளிச்சத்திலிருநது இருளில்‌ 
துரத்திவிடப்பட்டு, பூலோகத்திலிருந்து 
தள்ளுண்டுபோவான்‌. 

Job 19:8 (Job 19:8) 

(19:8) நான்‌ கடந்துபோகக்கூடாதபடிக்கு அவர்‌ என்‌ 





பாதையை வேலியடைத்து, என்‌ வழிகளை 
இருளாக்கிவிட்டார்‌. 

Job 20:26 (Job 20:26) 

(20:26) அவன்‌ ஒளிக்கும்‌ இடங்களில்‌ காரிருள்‌ 
அடங்கியிருக்கும்‌; அவியாத அக்கினி அவனைப்‌ 
பட்சிக்கும்‌ அவன்‌ கூடாரத்தில்‌ மீதியாயிருக்கிறவன்‌ 
தீங்கு அநுபவிப்பான்‌. 

Job 22:11 (Job 22:11) 


(22:11) நீர்‌ பார்க்கக்கூடாதபடிக்கு இருள்‌ வந்தது, 
ஜலப்பிரவாகம்‌ உம்மை மூடுகிறது. 

Job 23:17 (Job 23:17) 

(23:17) அந்தகாரம்‌ வராததற்கு முன்னே நான்‌ 
சங்கரிக்கப்படாமலும்‌, இருளை அவர்‌ எனக்கு 
மறைக்காமலும்போனதினால்‌ இப்படியிருக்கிறேன்‌. 

Job 28:3 (Job 28:3) 

(28:3) மனிதன்‌ அந்தகாரத்திலும்‌ மரண இருளிலும்‌ 
இருக்கிற கற்களைக்‌ கடையாந்தரமட்டும்‌ ஆராய்ந்து 
தேடி, இருளுக்கும்‌ அங்கே முடிவுண்டாகீகுகிறான்‌. 

Job 29:3 (Job 29:3) 

(29:3) அப்பொழுது அவர்‌ தீபம்‌ என்‌ தலையின்மேல்‌ 
பிரகாசித்தது; அவர்‌ அருளின வெளிச்சத்தினால்‌ இருளைக்‌ 
கடநீதுபோனேன்‌. 

Job 30:26 (Job 30:26) 

(30:26) நன்மைக்குக்‌ காத்திருந்த எனக்குத்‌ தீமை வந்தது; 
வெளிச்சத்தை வரப்‌ பார்த்துக்கொண்டிருந்த எனக்கு 
இருள்‌ வந்தது. 

Job 34:22 (Job 34:22) 

(34:22) அக்கிரமக்காரர்‌ ஒளித்துக்கொள்ளத்தக்க 
அநதகாரமுமில்லை, மரண இருளுமில்லை. 

Job 37:19 (Job 37:19) 


(37:19) அவருக்கு நாம்‌ சொல்லத்தக்கதை எங்களுக்குப்‌ 
போதியும்‌ அந்தகாரத்தினிமித்தம்‌ முறைதப்பிப்‌ 
பேசுகிறோம்‌. 

Job 38:9 (Job 38:9) 

(38:9) மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும்‌, இருளை 
அதற்குப்‌ புடவையாகவும்‌ நான்‌ உடுத்தினபோதும்‌, 

Job 38:19 (Job 38:19) 

(38:19) வெளிச்சம்‌ வாசமாயிருக்கும்‌ இடத்துக்கு 
வழியெங்கே? இருள்‌ குடிகொண்டிருக்கும்‌ 
ஸ்தானமெங்கே? 

Psalms 18:9 (Ps 18:9) 

(18:9) வானங்களைத்‌ தாழ்தீதி இறங்கினார்‌; அவர்‌ 
பாதங்களின்கழ்‌ காரிருள்‌ இருநதது. 

Psalms 18:11 (Ps 18:11) 

(18:11) இருளைத்‌ தமக்கு மறைவிடமாக்கினார்‌; 
கரும்புனல்களையும்‌, ஆகாயததுக்‌ கார்மேகங்களையும்‌ 
தம்மைச்‌ சூழக்‌ கூடாரமாகீகினார்‌. 

Psalms 18:28 (Ps 18:28) 

(18:28) தேவரீர்‌ என்‌ விளக்கை ஏற்றுவீர்‌ என்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ என்‌ இருளை வெளிச்சமாக்குவார்‌. 
Psalms 82:5 (Ps 82:5) 

(82:5) அறியாமலும்‌ உணராமலும்‌ இருக்கிறார்கள்‌, 
அந்தகாரத்திவே நடக்கிறார்கள்‌ தேசத்தின்‌ 
அஸ்திபாரங்களெல்லாம்‌ அசைகிறது. 


Psalms 88:6 (Ps 88:6) 

(88:6) என்னைப்‌ பாதாளக்குழியிலும்‌ இருளிலும்‌ 
ஆழங்களிலும்‌ வைத்தீர்‌. 

Psalms 88:18 (Ps 88:18) 

(88:18) சிநேகிதனையும்‌ தோழனையும்‌ எனக்குத்‌ தூரமாக 
விலககினீர்‌; எனக்கு அறிமுகமானவர்கள்‌ 
மறைநீதுபோனார்கள்‌. 

Psalms 91:6 (Ps 91:6) 

(91:6) இருளில்‌ நடமாடும்‌ கொள்ளைநோய்க்கும்‌, 


மதீதியானதீதில்‌ பாழாக்கும்‌ சங்காரத்துக்கும்‌ 





பயப்படாதிருப்பாய்‌. 

Psalms 97:2 (Ps 97:2) 

(97:2) மேகமும்‌ மந்தாரமும்‌ அவரைச்‌ சூழ்ந்திருக்கிறது; 
நீதியும்‌ நியாயமும்‌ அவருடைய சிங்காசனத்தின்‌ ஆதாரம்‌. 
Psalms 104:20 (Ps 104:20) 

(104:20) நீர்‌ இருளைக்‌ கட்டளையிடுகிறீர்‌, 
இராக்காலமாகும்‌; அதிலே சகல காட்டு ஜீவன்களும்‌ 
நடமாடும்‌. 

Psalms 105:28 (Ps 105:28) 

(105:28) அவர்‌ இருளை அனுப்பி, அந்தகாரத்தை 
உண்டாக்கினார்‌; அவருடைய வார்த்தைகளை 
எதிர்ப்பாரில்லை. 


Psalms 107:10 (Ps 107:10) 


(107:10) தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணி, உன்னதமானவருடைய ஆலோசனையை 
அசட்டைபண்ணினவர்கள்‌, 

Psalms 107:14 (Ps 10714) 

(107:14)  அந்தகாரத்திலும்‌ மரண இருளிலுமிருந்து 
அவர்களை வெளிப்படப்பண்ணி, அவர்கள்‌ கட்டுகளை 
அறுத்தார்‌. 

Psalms 112:4 (Ps 112:4) 

(112:4) செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம்‌ 
உதிக்கும்‌; அவன்‌ இரக்கமும்‌ மனடருக்கமும்‌ 
நீதியுமுள்ளவன்‌. 

Psalms 139:11 (Ps 139:11) 

(139:11) இருள்‌ என்னை மூடிக்கொள்ளுமென்றாலும்‌, 
இரவும்‌ என்னைச்‌ சுற்றி வெளிச்சமாயிருக்கும்‌. 

Psalms 139:12 (Ps 139:12) 

(139:12) உமக்கு மறைவாக இருளும்‌ 
அந்தகாரப்படுத்தாது; இரவும்‌ பகலைப்போல 
வெளிச்சமாயிருக்கும்‌; உமக்கு இருளும்‌ வெளிச்சமும்‌ சரி. 
Psalms 143:3 (Ps 143:3) 

(143:3) சத்துரு என்‌ ஆத்துமாவைத்‌ தொடர்ந்து, என்‌ 
பிராணனைத்‌ தரையோடே நசுக்கி, வெகுகாலத்துக்குமுன்‌ 
மரித்தவர்கள்போல்‌ என்னை இருளில்‌ 
இருகீகப்பண்ணுகிறான்‌. 

Proverbs 2:13 (Prov 2:13) 


(2:13) அந்தகார வழிகளில்‌ நடக்க நீதிநெறிகளை விட்டு, 
Proverbs 4:19 (Prov 4:19) 

(4:19) துன்மார்க்கருடைய பாதையோ 
காரிருளைப்போலிருக்கும்‌; தாங்கள்‌ இடறுவது இன்னதில்‌ 
என்று அறியார்கள்‌. 

Proverbs 20:20 (Prov 20:20) 

(20:20) தன்‌ தகப்பனையும்‌ தன்‌ தாயையும்‌ 
தூஷிக்கிறவனுடைய தீபம்‌ காரிருளில்‌ அணைந்துபோம்‌. 
Ecclesiastes 2:13 (00 2:13) 

(2:13)  இருளைப்பார்க்கலும்‌ வெளிச்சம்‌ எவ்வளவு 
உதீதமமோ, அவ்வளவாய்‌ மதியீனத்தைப்பார்க்கிலும்‌ 
ஞானம்‌ உத்தமமென்று கண்டேன்‌. 

Ecclesiastes 2:14 (Ecc| 2:14) 

(2:14) ஞானியின்‌ கண்கள்‌ அவன்‌ முகத்திலே 
இருக்கிறது; மூடனோ இருளிலே நடக்கிறான்‌ ஆகிலும்‌ 
அவர்களெல்லாருக்கும்‌ ஒரேவிதமாய்ச்‌ சம்பவிககிறது 
என்று கண்டேன்‌. 

Ecclesiastes 5:17 (00 5:17) 

(5:17) அவன்‌ தன்‌ நாட்களிலெல்லாம்‌ இருளிலே புசித்து, 
மிகவும்‌ சலிதது, நோயும்‌ துன்பமும்‌ அடைகிறான்‌. 
Ecclesiastes 6:4 (Eccl 6:4) 

(6:4) அது மாயையாய்த்‌ தோன்றி இருளிலே 
மறைந்துபோய்விடுகிறது; அதின்‌ பேர்‌ அந்தகாரத்தால்‌ 


மூடப்படும்‌. 


Ecclesiastes 11:8 (00 11:8) 
(11:8) மனுஷன்‌ அநேக வருஷம்‌ ஜீவித்து, 
அவைகளிலெல்லாம்‌ மகிழ்சசியாயிருநீதாலும்‌, அவன்‌ 


இருளின்‌ நாட்களையும்‌ நினைக்கவேண்டும்‌; அவைகள்‌ 


அநேகமாயிருக்கும்‌; வந்து சம்பவிப்பதெல்லாம்‌ 
மாயையே. 

Isaiah 5:20 (Isa 5:20) 

(5:20) தீமையை நன்மையென்றும்‌, நன்மையைத்‌ 


தீமையென்றும்‌ சொல்லி, இருளை வெளிச்சமும்‌, 
வெளிச்சத்தை இருளுமாகப்‌ பாவித்து, கசப்பைதீ 
தித்திப்பும்‌, தித்திப்பைக்‌ கசப்புமென்று 
சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ! 

Isaiah 5:30 (Isa 5:30) 

(5:30) அந்நாளில்‌, சமுத்திரம்‌ இரைவதுபோல்‌ 
அவர்களுக்கு விரோதமாய்‌ இரைவார்கள்‌; அப்பொழுது 
தேசததைப்பார்த்தால்‌, இதோ, அநீதகாரமும்‌ வியாகுலமும்‌ 
உண்டு; அதின்‌ மேகங்களினால்‌ வெளிச்சம்‌ 
இருண்டுபோம்‌. 

Isaiah 8:22 (Isa 8:22) 

(8:22) அவர்கள்‌ அண்ணாநதுபார்ப்பார்கள்‌, பூமியையும்‌ 
நோக்கிப்பார்ப்பார்கள்‌ ஆனாலும்‌ இதே இக்கட்டும்‌ 
அந்தகாரமும்‌ இருக்கும்‌ இடுக்கத்தால்‌ இருளடைந்து, 
அந்தகாரததிலே தள்ளுண்டு அலைவார்கள்‌. 

Isaiah 9:2 (Isa 9:2) 


(9:2) இருளில்‌ நடக்கிற ஜனங்கள்‌ பெரிய வெளிச்சத்தைக்‌ 
கண்டார்கள்‌; மரண இருளின்‌ தேசத்தில்‌ 
குடியிருக்கிறவர்களின்மேல்‌ வெளிச்சம்‌ பிரகாசித்தது. 
Isaiah 29:18 (Isa 29:18) 

(29:18) அக்காலத்திலே செவிடர்‌ புஸ்தகத்தின்‌ 


வசனஙச்களைகீ கேட்பார்கள்‌; குருடரின்‌ கண்கள்‌ 
இருளுக்கும்‌ அந்தகாரத்துக்கும்‌ நீங்கலாகிப்‌ 
பார்வையடையும்‌. 


Isaiah 42:7 (Isa 42:7) 

(42:/) கர்த்தராகிய நான்‌ நீதியின்படி உம்மை அழைத்து, 
உம்முடைய கையைப்‌ பிடித்து, உம்மைத்‌ தற்காத்து, 
உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும்‌, ஜாதிகளுக்கு 
ஒளியாகவும்‌ வைக்கிறேன்‌. 

Isaiah 42:16 (Isa 42:16) 

(42:16) குருடரை அவர்கள்‌ அறியாத வழியிலே நடத்தி, 
அவர்களுககுத தெரியாத பாதைகளில்‌ அவர்களை 
அழைத்துக்கொண்டுவந்து, அவர்களுக்கு முன்பாக 
இருளை வெளிச்சமும்‌, கோணலைச்‌ 
செவ்வையுமாக்குவேன்‌; இந்தக்‌ காரியங்களை நான்‌ 
அவர்களுக்குச்‌ செய்து, அவர்களைக்‌ கைவிடாதிருப்பேன்‌. 
Isaiah 45:3 (Isa 45:3) 

(45:3) உன்னைப்‌ பெயர்சொல்லி அழைக்கிற 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ நானே என்று நீ 


அறியும்படிக்கு, 


Isaiah 45:7 (Isa 45:7) 

(45:7) ஒளியைப்‌ படைத்து, இருளையும்‌ 
உண்டாகீகினேன்‌, சமாதானத்தைப்‌ படைததுத்‌ தீங்கையும்‌ 
உண்டாக்குகிறவர்‌ நானே; கர்தீதராகிய நானே 
இவைகளையெல்லாம்‌ செய்கிறவர்‌. 

Isaiah 47:5 (Isa 47:5) 

(47:5) கல்தேயரின்‌ குமாரதீதியே, நீ அந்தகாரத்துக்குள்‌ 
பிரவேசித்து மவுனமாய்‌ உட்காரு; இனி நீ ராஜ்யங்களின்‌ 
நாயகியென்று அழைக்கப்படுவதில்லை. 

Isaiah 49:9 (Isa 49:9) 

(49:9) கட்டுண்டவர்களை நோக்கி: புறப்பட்டுப்போங்கள்‌ 
என்றும்‌; இருளில்‌ இருக்கிறவர்களை நோக்கி: 
வெளிப்படுங்கள்‌ என்றும்‌ சொல்லவும்‌, நான்‌ உம்மைக்‌ 
காப்பாற்றி, உம்மை ஜனங்களுக்கு உடன்படிகீகையாக 
ஏற்படுத்துவேன்‌; அவர்கள்‌ வழியோரங்களிலே 
மேய்வார்கள்‌; சகல மேடுகளிலும்‌ அவர்களுக்கு மேய்ச்சல்‌ 
உண்டாயிருக்கும்‌. 

Isaiah 50:10 (Isa 50:10) 

(50:10) உங்களில்‌ எவன்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து, 
அவருடைய தாசனின்‌ சொல்லைக்‌ கேட்டு, தனக்கு 
வெளிச்சமில்லாததினால்‌ இருட்டிலே நடகீகிறானோ, 
அவன்‌ கர்த்தருடைய நாமத்தை நம்பி, தன்‌ தேவனைச்‌ 
சார்நதுகொள்ளக்கடவன்‌. 


Isaiah 58:10 (Isa 58:10) 


(56:10)  பசியுள்ளவனிடத்தில்‌ உன்‌ ஆத்துமாவைச்‌ 
சாய்த்து, சிறுமைப்பட்ட ஆத்துமாவைத்‌ 
திருப்தியாக்கினால்‌, அப்பொழுது இருளில்‌ உன்‌ 
வெளிச்சம்‌ உதித்து, உன்‌ அந்தகாரம்‌ 
மதீதியானத்தைப்போலாகும்‌. 

Isaiah 59:9 (Isa 59:9) 

(59:9) ஆதலால்‌, நியாயம்‌ எங்களுக்குத்‌ தூரமாயிருக்கிறது; 
நீதி எங்களைத்‌ தொடர்நது பிடிக்காது; வெளிச்சத்துக்குக்‌ 
காத்திருந்தோம்‌. இதோ, இருள்‌; பிரகாசத்துக்குக்‌ 
காத்திருந்தோம்‌, ஆனாலும்‌ அநதகாரத்திலே நடக்கிறோம்‌. 
Isaiah 60:2 (Isa 60:2) 

(60:2) இதோ, இருள்‌ பூமியையும்‌, காரிருள்‌ 
ஜனங்களையும்‌ மூடும்‌; ஆனாலும்‌ உன்மேல்‌ கர்த்தர்‌ 
உதுப்பார்‌ அவருடைய மகிமை உன்மேல்‌ காணப்படும்‌. 
Jeremiah 2:31 (Jer 2:31) 

(2:31) சந்ததியாரே, நீங்கள்‌ கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சிந்தித்துப்பாருங்கள்‌: நான்‌ இஸ்ரவேலுக்கு வனாநதரமும்‌, 
காரிருளான பூமியுமாக இருந்தேனோ? பின்னை ஏன்‌ என்‌ 
ஜனங்கள்‌: நாங்களே எஜமான்கள்‌, இனி உம்மிடத்தில்‌ 
நாங்கள்‌ வருவதில்லையென்று சொல்லுகிறார்கள்‌. 
Jeremiah 13:16 (Jer 13:16) 

(13:16) அவர்‌ அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு 
முன்னும்‌, இருண்ட மலைகளில்‌ உங்கள்‌ கால்கள்‌ 


இடறுவதற்கு முன்னும்‌, நீங்கள்‌  வெளிச்சத்துக்குக்‌ 


காத்திருக்கும்போது, அவர்‌ அதை அநீதகாரமும்‌ 
காரிருளுமாக மாறப்பண்ணுவதற்கு முன்னும்‌, உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையைச்‌ செலுத்துங்கள்‌. 
Jeremiah 23:12 (Jer 23:12) 

(23:12) ஆதலால்‌, அவர்கள்‌ வழி அவர்களுக்கு 
இருட்டிலே சறுக்கலான வழியாயிருக்கும்‌, துரதீதுண்டு 
அதிலே விழுவார்கள்‌; அவர்கள்‌ விசாரிக்கப்படும்‌ 
வருஷத்திலே அவர்கள்மேல்‌ பொல்லாப்பை 
வரப்பண்ணுவேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
Lamentations 3:2 (Lam 3:2) 

(3:2) அவர்‌ என்னை வெளிச்சத்திலே அல்ல, இருளிலே 
அழைத்து நடத்திவந்தார்‌. 

Ezekiel 32:8 (Ezek 32:8) 

(32:8) நான்‌ வானஜோதியான விளக்குகளையெல்லாம்‌ 
உன்மேல்‌ இருண்டுபோகப்பண்ணி, உன்‌ தேசத்தின்மேல்‌ 
அந்தகாரத்தை வரப்பண்ணுவேன்‌ என்று கர்தீதராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 

Daniel 2:22 (Dan 2:22) 

(2:22) அவரே ஆழமும்‌ மறைபொருளுமானதை 
வெளிப்படுத்துறெவர்‌ இருளில்‌ இருக்கிறதை அவர்‌ 
அறிவார்‌; வெளிச்சம்‌ அவரிடத்தில்‌ தங்கும்‌. 

Joel 2:2 (Joel 2:2) 

(2:2) அது இருளும்‌ அந்தகாரமுமான நாள்‌; அது மப்பும்‌ 
மந்தாரமுமான நாள்‌; விடியற்கால வெளுப்பு 


பர்வதங்களின்மேல்‌ பரவுகிறதுபோல ஏராளமான பலத்த 
ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும்‌; அப்படிப்பட்டது 
முன்‌ ஒரு காலத்திலும்‌ உண்டானதுமில்லை, இனிதீ 
தலைமுறை தலைமுறையாக வரும்‌ வருஷங்களிலும்‌ 
உண்டாவதுமில்லை. 

Joel 2:31 (Joel 2:31) 

(2:31) கர்த்தருடைய பெரிதும்‌ பயங்கரமுமான நாள்‌ 
வருமுன்னே சூரியன்‌ இருளாகவும்‌, சநதிரன்‌ 
இரத்தமாகவும்‌ மாறும்‌. 

Amos 4:13 (Amos 4:13) 


(4:13) அவர்‌ பர்வதங்களை உருவாக்கினவரும்‌, காற்றைச்‌ 


சிருஷ்டித்தவரும்‌, மனுஷனுடைய நினைவுகள்‌ 
இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும்‌, 
விடியற்காலத்தை அநீதகாரமாக்குகிறவரும்‌, 
பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின்மேல்‌ 


உலாவுறெவருமாயிருக்கிறார்‌ சேனைகளின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ என்பது அவருடைய நாமம்‌. 

Amos 5:18 (Amos 5:18) 

(5:18) கர்த்தருடைய நாளை விரும்புறெவர்களுக்கு 


ஐயோ! அதினால்‌ உங்களுககு என்ன உண்டு? 
கர்த்தருடைய நாள்‌ வெளிச்சமாயிராமல்‌ 
அநீதகாரமாயிருக்கும்‌. 


Amos 5:20 (Amos 5:20) 


(5:20) கர்த்தருடைய நாள்‌ வெளிச்சமாயிராமல்‌, இருளும்‌ 
பிரகாசமற்ற அநீதகாரமுமாயிருக்குமல்லவோ? 

Micah 7:8 (Mic 7:8) 

(7:8) என்‌ சத்துரு வே, எனக்கு விரோதமாய்ச்‌ 
சந்தோஷப்படாதே; நான்‌ விழுந்தாலும்‌ எழுந்திருப்பேன்‌; 
நான்‌ இருளிலே உட்கார்ந்தால்‌, கர்த்தர்‌ எனக்கு 


வெளிச்சமாயிருப்பார்‌. 

Nahum 1:8 (Nah 1:8) 

(1:8) ஆனாலும்‌ நினிவேயின்‌ ஸ்தானத்தை, 
புரண்டுவருகிற வெள்ளத்தினால்‌ 


சர்வசங்காரம்பண்ணுவாற்‌ இருள்‌ அவர்‌ சத்துருக்களைப்‌ 
பின்தொடரும்‌. 

Zephaniah 1:15 (Zeph 1:15) 

(1:15) அந்த நாள்‌ உக்கிரத்தின்‌ நாள்‌; அது இக்கட்டும்‌ 
இடுக்கமுமான நாள்‌; அது அழிவும்‌ பாழ்க்கடிப்புமான 
நாள்‌; அது இருளும்‌ அந்தகாரமுமான நாள்‌; அது மப்பும்‌ 
மநீதாரமுமான நாள்‌. 

Matthew 4:16 (Matt 4:16) 

(4:16) எசாயா தீர்க்கதரிசியினால்‌ உரைக்கப்பட்டது 





நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 
Matthew 6:23 (Matt 6:23) 


(6:23) உன்‌ கண்‌ கெட்டதாயிருந்தால்‌, உன்‌ சரீரம்‌ 





முழுவதும்‌ இருளாயிருக்கும்‌ இப்படி உன்னிலுள்ள 


வெளிச்சம்‌ இருளாயிருந்தால்‌, அவ்விருள்‌ எவ்வளவு 
அதிகமாயிருக்கும்‌! 

Matthew 8:12 (Matt 8:12) 

(8:12) ராஜ்யத்தின்‌ புதீதிரரோ புறம்பான இருளிலே 
தள்ளப்படுவார்கள்‌; அங்கே அழுகையும்‌ பற்கடிப்பும்‌ 
உண்டாயிருக்குமென்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ 
என்றார்‌. 

Matthew 10:27 (Matt 10:27) 

(10:27) நான்‌ உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை 
நீங்கள்‌ வெளிச்சத்திலே சொல்லுங்கள்‌; காதிலே 
கேட்கிறதை நீங்கள்‌ வீடுகளின்மேல்‌ 
பிரசித்தம்பண்ணுங்கள்‌. 

Matthew 22:13 (Matt 22:13) 

(22:13) அப்பொழுது, ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி: 
இவனைக்‌ கையுங்காலும்‌ கட்டிக்‌ கொண்டுபோய்‌, 


அழுகையும்‌ பற்கடிப்பும்‌ உண்டாயிருக்கிற புறம்பான 





இருளிலே போடுங்கள்‌ என்றான்‌. 

Matthew 25:30 (Matt 25:30) 

(25:30) பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனைப்‌ 
புறம்பான இருளிலே  தள்ளிப்போடுங்கள்‌; அங்கே 
அழுகையும்‌ பற்கடிப்பும்‌ உண்டாயிருக்கும்‌ என்றான்‌. 
Matthew 27:45 (Matt 27:45) 

(27:45)  ஆறாம்மணி நேரமுதல்‌ ஒன்பதாம்மணி 





நேரம்வரைக்கும்‌ பூமியெங்கும்‌ அந்தகாரம்‌ உண்டாயிற்று. 


Mark 15:33 (Mark 15:33) 

(15:33) ஆறாம்மணி நேரமுதல்‌ ஒன்பதாம்மணி 
நேரம்வரைக்கும்‌ பூமியெங்கும்‌ அந்தகாரம்‌ உண்டாயிற்று. 
Luke 1:79 (Luke 1:79) 

(1:79) நம்முடைய கால்களைச்‌ சமாதானத்தின்‌ வழியிலே 
நடத்தவும்‌, அவ்விரக்கதீதினாலே  உன்னதத்திலிருந்து 
தோன்றிய அருணோதயம்‌ நம்மைச்‌ சநீதிதீதிருக்கிறது 
என்றான்‌. 

Luke 11:34 (Luke 11:34) 

(11:34) கண்ணானது சரீரத்தின்‌ விளக்காயிருக்கிறது; உன்‌ 
கண்‌ தெளிவாயிருந்தால்‌, உன்‌ சரீரமுழுவதும்‌ 
வெளிச்சமாயிருக்கும்‌; உன்‌ கண்‌ கெட்டதாயிருந்தால்‌ உன்‌ 
சரீரம்‌ முழுவதும்‌ இருளாயிருக்கும்‌. 

Luke 11:35 (Luke 11:35) 

(11:35) ஆகையால்‌ உன்னிலுள்ள வெளிச்சம்‌ 
இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 

Luke 12:3 (Luke 12:3) 

(12:3) ஆதலால்‌, நீங்கள்‌ இருளிலே பேசினது எதுவோ, 
அது வெளிச்சத்திலே கேட்கப்படும்‌; நீங்கள்‌ அறைகளில்‌ 
காதிலே சொன்னது எதுவோ, அது வீடுகளின்மேல்‌ 
கூறப்படும்‌. 

Luke 22:53 (Luke 22:53) 

252 நான்‌ தினந்தோறும்‌ தேவாலயத்தில்‌ 





உங்களுடனேகூ! இருக்கையில்‌ நீங்கள்‌ என்னைப்‌ 


பிடிக்கக்‌ கைநீட்டவில்லை; இதுவோ உங்களுடைய 
வேளையும்‌ அந்தகாரத்தின்‌ அதிகாரமுமாயிருக்கிறது 
என்றார்‌. 

Luke 23:44 (Luke 23:44) 

(23:44) அப்பொழுது ஏறக்குறைய ஆறாம்மணி 
நேரமாயிருந்தது;  ஒன்பதாம்மணி நேரம்வரைக்கும்‌ 
பூமியெங்கும்‌ அந்தகாரமுண்டாயிற்று. 

John 1:5 (John 1:5) 

(1:5) அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது; இருளானது 
அதைப்‌ பற்றிக்கொள்ளவில்லை. 

John 3:19 (John 3:19) 

(2:12) ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும்‌ 
மனுஷருடைய கிரியைகள்‌ பொல்லாதவைகளாயிருக்கிற 
படியினால்‌ அவர்கள்‌ ஒளியைப்பார்க்கலும்‌ இருளை 
விரும்புகிறதே அந்த ஆக்கினைததர்ப்புக்குக்‌ 
காரணமாயிருகதிெது. 

John 8:12 (John 8:12) 

(8:12) மறுபடியும்‌ இயேசு ஜனங்களை நோக்கி: நான்‌ 
உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன்‌, என்னைப்‌ 
பின்பறறுகிறவன்‌ இருளிலே நடவாமல்‌ ஜீவஒளியை 
அடைந்திருப்பான்‌ என்றார்‌. 

John 12:35 (John 12:35) 

(12:35) அதற்கு இயேசு: இன்னும்‌ கொஞ்சக்காலம்‌ ஒளி 
உங்களிடத்தில்‌ இருக்கும்‌; இருளில்‌ நீங்கள்‌ 


அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடிருக்கையில்‌ 
நடவுங்கள்‌; இருளில்‌ நடகீகிறவன்‌ தான்‌ போகிற இடம்‌ 
இன்னதென்று அறியான்‌. 

John 12:46 (John 12:46) 

(12:46) என்னிடத்தில்‌ விசுவாசமாயிருக்கிறவனெவனும்‌ 
இருளில்‌ இராதபடிக்கு, நான்‌ உலகத்தில்‌ ஒளியாக 
வந்தேன்‌. 

Acts 2:20 (Acts 2:20) 

(2:20) கர்த்தருடைய பெரிதும்‌ பிரகாசமுமான நாள்‌ 
வருமுன்னே சூரியன்‌ இருளாகவும்‌, சநதிரன்‌ 
இரத்தமாகவும்‌ மாறும்‌. 

Acts 13:11 (Acts 13:11) 

(13:11) இதோ; இப்பொழுதே, கர்த்தருடைய கை 
உன்மேல்‌ வந்திருக்கிறது, சிலகாலம்‌ சூரியனைக்‌ 
காணாமல்‌ நீ குருடனாயிருப்பாய்‌ என்றான்‌. உடனே 
மநீதாரமும்‌ இருளும்‌ அவன்மேல்‌ விழுநீதது; அவன்‌ 
தடுமாறி, கைலாகு கொடுக்கிறவர்களைத்‌ தேடினான்‌. 
Acts 26:18 (Acts 26:18) 

(26:18) அவர்கள்‌ என்னைப்‌ பற்றும்‌ விசுவாசத்தினாலே 
பாவமன்னிப்பையும்‌ பரிசுத்தமாக்கப்பட்ட வர்களுக்குரிய 
சுதந்தரத்தையும்‌ பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர்கள்‌ 
இருளைவிட்டு ஒளியினிடத்திற்கும்‌, சாத்தானுடைய 
அதிகாரத்தைவிட்டுத்‌ தேவனிடத்திறகும்‌ திரும்பும்படிக்கு 
நீ அவர்களுடைய கண்களைத்‌ திறக்கும்பொருட்டு, 


இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு 
அனுப்புகிறேன்‌ என்றார்‌. 

Romans 2:19 (Rom 2:19) 

(2:19) நீ உன்னைக்‌ குருடருக்கு வழிகாட்டியாகவும்‌, 
அந்தகாரத்திலுள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும்‌, 

Romans 13:12 (Rom 13:12) 

(13:12) இரவு சென்றுபோயிற்று, பகல்‌ சமீபமாயிற்று; 
ஆகையால்‌ அநீதகாரத்தின்‌ கிரியைகளை நாம்‌ 
தள்ளிவிட்டு, ஒளியின்‌ ஆயுதங்களைதீ 
தரித்துக்கொள்ளக்கட வோம்‌. 

1 Corinthians 4:5 (1Cor 4:5) 

(4:5) ஆனதால்‌, கர்த்தர்‌ வருமளவும்‌ நீங்கள்‌ 
காலத்துக்குமுன்னே யாதொன்றைக்குறித்தும்‌ 
தீர்ப்புச்சொல்லாதிருங்கள்‌; இருளில்‌ 
மறைநீதிருக்கிறவைகளை அவர்‌ வெளியரங்கமாகக, 
இருதயங்களின்‌ யோசனைகளையும்‌ வெளிப்படுத்துவார்‌; 
அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால்‌ 
உண்டாகும்‌. 

2 Corinthians 4:6 (2Cor 4:6) 

(4:6) இருளிலிருந்து வெளிச்சத்தைப்‌ பிரகாசிக்கச்சொன்ன 
தேவன்‌  இயேசுகிறிஸ்துவின்‌ முகத்திலுள்ள தமது 
மகிமையின்‌ அறிவாகிய ஒளியைத்‌ 
தோன்றப்பண்ணும்பொருட்டாக, எங்கள்‌ இருதயங்களிலே 


பிரகாசித்தார்‌. 


2 Corinthians 6:14 (2Cor 6:14) 

(6:14) அந்நிய  நுகத்தலே  அவிசுவாசிகளுடன்‌ 
பிணைக்கப்படாதிருப்பீர்களாக; நீதிக்கும்‌ அநீதிக்கும்‌ 
சம்பந்தமேது? ஒளிக்கும்‌ இருளுக்கும்‌ ஐக்யெமேது? 
Ephesians 5:8 (Eph 5:8) 

(5:8) முற்காலத்தில்‌ நீங்கள்‌ அந்தகாரமாயிருநதீர்கள்‌, 
இப்பொழுதோ கர்த்தருக்குள்‌ வெளிச்சமாயிருக்கிறீர்கள்‌; 
வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளாய்‌ நடந்துகொள்ளுங்கள்‌. 
Ephesians 5:11 (Eph 5:11) 

(5:11) கனியற்ற அந்தகாரக்‌ திரியைகளுக்கு 
உடன்படாமல்‌, அவைகளைக்‌ கடிந்துகொள்ளுங்கள்‌. 
Ephesians 6:12 (Eph 6:12) 

(6:12) ஏனெனில்‌, மாம்சத்தோடும்‌ இரத்தத்தோடுமல்ல, 
துரைத்தனங்களோடும்‌, அதிகாரங்களோடும்‌, 
இப்பிரபஞ்சத்தின்‌ அந்தகார லோகாதிபதிகளோடும்‌, 


வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின்‌ 





சேனைகளோடும்‌ நமக்குப்‌ போராட்டம்‌ உண்டு. 
Colossians 1:13 (Col 1:13) 

(1:13) இருளின்‌ அதிகாரத்தினின்று நம்மை 
விடுதலையாக்கி, தமது அன்பின்‌ குமாரனுடைய 
ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை 
ஸ்தோததிரிக்கிறோம்‌. 

1 Thessalonians 5:4 (1115 5:4) 


(5:4) சகோதரரே அந்த நாள்‌ திருடனைப்போல 
உங்களைப்‌ பிடித்துக்கொள்ளத்தக்கதாக, நீங்கள்‌ 
அந்தகாரத்திலிருக்றெவர்களல்லவே. 

1 Thessalonians 5:5 (1115 5:5) 

(5:5) நீங்களெல்லாரும்‌ வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளும்‌, 
பகலின்‌ பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள்‌; நாம்‌ இரவுக்கும்‌ 
இருளுக்கும்‌ உள்ளானவர்களல்லவே. 

Hebrews 12:18 (Heb 12:18) 

(12:18) அன்றியும்‌, தொடக்கூடியதும்‌, அக்கினி 
பற்றியெரிகிறதுமான மலையினிடத்திற்கும்‌, மந்தாரம்‌ 
இருள்‌ பெருங்காற்று ஆகிய இவைகளினிடத்திற்கும்‌, 

1 Peter 2:9 (124 2:9) 

(2:9) நீங்களோ, உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய 
ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய 
புண்ணியங்களை அறிவிக்கும்படி க்குத்‌ 
தெரிநீதுகொள்ளப்பட்ட சநீததியாயும்‌, ராஜரீக மான 
ஆசாரியக்கூட்டமாயும்‌, பரிசுத்த ஜாதியாயும்‌, அவருக்குச்‌ 
சொந்தமான ஜனமாயும்‌ இருக்கிறீர்கள்‌. 

2 Peter 2:4 (2Pet 2:4) 

(2:4) பாவஞ்செய்த தூதர்களைத்‌ தேவன்‌ தப்பவிடாமல்‌, 
அநதகாரச்‌ சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி 
நியாயததர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக 
ஒப்புக்கொடுத்து; 

2 Peter 2:17 (2Pet 2:17) 


(திகத இவர்கள்‌ தண்ணீரில்லாத கிணறுகளும்‌, 
சுழல்காற்றினால்‌ அடியுண்டோடுகிற 
மேகங்களுமாயிருக்கிறார்கள்‌; என்றென்றைக்குமுள்ள 
காரிருளே இவர்களுக்கு வைககப்பட்டிருகீகிறது. 

1 John 1:5 (பா 1:5) 

(1:5) தேவன்‌ ஒளியாயிருக்கிறார்‌, அவரில்‌ எவ்வளவேனும்‌ 
இருளில்லை; இது நாங்கள்‌ அவரிடத்தில்‌ கேட்டு 
உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. 

1 John 1:6 (பா 1:6) 

(1:6) நாம்‌ அவரோடே ஓக்கியப்பட்டவர்களென்று 
சொல்லியும்‌, இருளிலே நடக்நறெவர்களாயிருநதால்‌, 
சத்தியத்தின்படி நடவாமல்‌ 
பொய்சொல்லுகிறவர்களாயிருப்போம்‌. 

1 John 2:8 (1/௦ 2:8) 

(2:8) மேலும்‌, நான்‌ புதிய கற்பனையையும்‌ உங்களுக்கு 
எழுதுகிறேன்‌, இது அவருக்குள்ளும்‌ உங்களுக்குள்ளும்‌ 
மெய்யாயிருக்கிறது; ஏனென்றால்‌, இருள்‌ 
நீங்கிப்போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது 
பிரகாசிக்கிறது. 

1 John 2:9 (1John 2:9) 

(2:9) ஒளியிலே இருக்கிறேன்‌ என்று சொல்லியும்‌ தன்‌ 
சகோதரனைப்‌ பகைக்கிறவன்‌ இதுவரைக்கும்‌ இருளிலே 
இருக்கிறான்‌. 

1 John 2:11 (1John 2:11) 


(2:11) தன்‌ சகோதரனைம்‌ பகைக்கிறவன்‌ இருளிலே 
இருந்து இருளிலே நடக்கிறாண்‌ இருளானது அவன்‌ 
கண்களைக்‌ குருடாகீகினபடியால்‌ தான்‌ போகும்‌ இடம்‌ 
இன்னதென்று அறியாதிருக்கிறான்‌. 

Jude 1:6 (Jude 1:6) 


(1:6) தங்களுடைய ஆதிமேன்மையைக்‌ 
காத்துக்கொள்ளாமல்‌, தங்களுக்குரிய வாசஸ்தலததை 
விட்டுவிட்ட தூதர்களையும்‌, மகாநாளின்‌ 


நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி, 
அந்தகாரத்தில்‌ அடைதீதுவைத்திருக்கிறார்‌. 

Jude 1:13 (Jude 1:13) 

(1:13) தங்கள்‌ அவமானங்களை நுரைதள்ளுகிற 
அமளியான கடலலைகளும்‌, மார்க்கந்தப்பி அலைகிற 
நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள்‌; இவர்களுக்காக 
என்றென்றைக்கும்‌ காரிருளே வைக்கப்பட்டிருக்றெது. 
Revelation 16:10 (Rev 16:10) 

(16:10) ஐந்தாம்‌ தூதன்‌ தன்‌ கலசத்திலுள்ளதை 
மிருகத்தினுடைய சிங்காசனத்தின்மேல்‌ ஊற்றினான்‌; 
அப்பொழுது அதின்‌ ராஜ்யம்‌ இருளடைந்தது; அவர்கள்‌ 


வருத்தத்தினாலே தங்கள்‌ நாவுகளைக்‌ கடித்துக்கொண்டு, 


Desolate 


Genesis 47:19 (Gen 47:19) 


(47:19) நாங்களும்‌ எங்கள்‌ நிலங்களும்‌ உம்முடைய 
கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா? நீர்‌ 
எங்களையும்‌ எங்கள்‌ நிலங்களையும்‌ வாங்கிக்கொண்டு, 
ஆகாரம்‌ கொடுக்கவேண்டும்‌; நாங்களும்‌ எங்கள்‌ 
நிலங்களும்‌ பார்வோனுக்கு ஆதீனமாயிருப்போம்‌; 
நாங்கள்‌ சாகாமல்‌ உயிரோடிருக்கவும்‌, நிலங்கள்‌ 
பாழாய்ப்போகாமலிருக்கவும்‌, எங்களுக்கு விதைத்‌ 
தானியதீதைத்‌ தாரும்‌ என்றார்கள்‌. 

Exodus 23:29 (Exod 23:29) 

(23:29) தேசம்‌ பாழாய்ப்போகாமலும்‌, காட்டுமிருகங்கள்‌ 
உனக்கு விரோதமாய்ப்‌ பெருகாமலும்‌ இருக்கும்படி, நான்‌ 
அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே உன்‌ முன்னின்று 
துரத்திவிடாமல்‌, 

Leviticus 26:22 (Lev 26:22) 

(26:22) உங்களுக்குள்ளே வெளியின்‌ துஷ்டமிருகங்களை 
வரவிடுவேன்‌; அவைகள்‌ உங்களைப்‌ 
பிள்ளைகளற்றவர்களாககி, உங்கள்‌ மிருகஜீவன்களை 
அழித்து, உங்களைக்‌ குறைந்துபோகப்பண்ணும்‌; உங்கள்‌ 
வழிகள்‌ பாழாய்க கிடக்கும்‌. 

Leviticus 26:33 (Lev 26:33) 

(26:33) ஜாதிகளுக்குள்ளே உங்களைச்‌ சிதற அடித்து, 
உங்கள்‌ பின்னாகப்‌ பட்டயத்தை உருவுவேன்‌; உங்கள்‌ 
தேசம்‌ பாழும்‌, உங்கள்‌ பட்டணங்கள்‌ வனாந்தரமுமாகும்‌. 


Leviticus 26:34 (Lev 26:34) 


(26:34) நீங்கள்‌ உங்கள்‌ சத்துருக்களின்‌ தேசத்தில்‌ 
இருக்கும்போது, தேசமானது பாழாய்க்க்டக்ிறெ 
நாளெல்லாம்‌ தன்‌ ஓயவுநாட்களை இரம்மியமாய்‌ 
அநுபவிக்கும்‌ அப்பொழுது தேசம்‌ ஓய்வடைந்து, தன்‌ 
ஓய்வுநாட்களை இரம்மியமாய்‌ அநுபவிக்கும்‌. 

Leviticus 26:35 (Lev 26:35) 

(26:35) நீங்கள்‌ அதிலே குடியிருக்கும்போது, அது உங்கள்‌ 
ஓய்வு வருஷங்களில்‌ ஓய்வடையாதபடியினாலே, அது 
பாழாய்க்கிடக்கும்‌ நாளெல்லாம்‌ ஓய்வடைநதிருக்கும்‌. 


Leviticus 26:43 (Lev 26:43) 


(26:43) தேசம்‌ அவர்களாலே விடப்பட்டு, 
பாழாய்க்கிடகீகிறதினாலே தன்‌ ஓய்வுநாட்களை 
இரம்மியமாய்‌ அநுபவிக்கும்‌; அவர்கள்‌ என்‌ 


நியாயங்களை அவமதித்து, அவர்களுடைய ஆத்துமா என்‌ 
கட்டளைகளை வெறுத்தபடியினால்‌ அடைந்த 
தங்களுடைய அக்கிரமதீதின்‌ தண்டனையை நியாயம்‌ 
என்று ஒத்துக்கொள்ளுவார்கள்‌. 

2 Samuel 13:20 (2Sam 13:20) 

(13:20) அப்பொழுது அவள்‌ சகோதரனாகிய அப்சலோம்‌ 
அவளைப்‌ பார்த்து: உன்‌ சகோதரனாகிய அம்னோன்‌ 
உன்னோடிருந்தானோ? இப்போதும்‌ என்‌ சகோதரியே, நீ 
மவுனமாயிரு; அவன்‌ உன்னுடைய சகோதரன்‌; இந்தக்‌ 


காரியத்தை உன்‌ மனதிலே வைக்காதே என்றான்‌; 


அப்படியே தாமார்‌ தன்‌ சகோதரனாகிய அப்சலோமின்‌ 
வீட்டில்‌ தனித்துக்‌ கிலேசப்பட்டுக்கொண்டி ருந்தாள்‌. 

2 Chronicles 36:21 (2Chr 36:21) 

(36:21) கர்த்தர்‌ எரேமியாவின்‌ வாயினாலே சொன்ன 
வார்த்தை நிறைவேறும்படிக்கு, தேசம்‌ தன்னுடைய ஓய்வு 
வருஷங்களை இரம்மியமாய்‌ அநுபவித்துத தீருமட்டும்‌, 
அது பாழாய்க்கிடநீத நாளெல்லாம்‌, அதாவது, 
எழுபதுவருஷம்‌ முடியுமட்டும்‌ ஓய்நீதிருநீதது. 

Job 3:14 (Job 3:14) 

(3:14) பாழ்நிலங்களில்‌ தங்களுக்கு மாளிகையைக்கட்டின 
பூமியின்‌ ராஜாக்களோடும்‌ மநீதிரிமார்களோடும்‌, 

Job 15:28 (Job 15:28) 

(15.28) ஆனாலும்‌ பாழான பட்டணங்களிலும்‌, 
குடிபோன கற்குவியலான வீடுகளிலும்‌ 
வாசம்பண்ணுவான்‌. 

Job 15:34 (Job 15:34) 

(15:34) மாயக்காரரின்‌ கூட்டம்‌ வெறுமையாய்ப்‌ போம்‌; 
பரிதானம்‌ வாங்கினவர்களின்‌ கூடாரங்களை அக்கினி 
பட்சிக்கும்‌. 

Job 16:7 (Job 16:7) 

(16:7) இப்போது அவர்‌ என்னை இளைத்துப்போகச்‌ 
செய்தார்‌, என்‌ கூட்டத்தையெல்லாம்‌ பாழாக்கினீர்‌. 


Job 30:3 (Job 30:3) 


(30:3) குறைச்சலினாலும்‌ பசியினாலும்‌ அவர்கள்‌ வாடி, 
வெகுநாளாய்ப்‌ பாழும்‌ வெறுமையுமான அந்தரவெளிக்கு 


ஓடிப்போய்‌, 
Job 38:27 (Job 38:27) 
(38:27) வெள்ளத்துக்கு நீர்க்கால்களையும்‌, 


இடிமுழக்கங்களோடு வரும்‌ மின்னலுக்கு வழிகளையும்‌ 
பகுத்தவர்‌ யார்‌? 

Psalms 25:16 (Ps 25:16) 

(25:16) என்மேல்‌ நோக்கமாகி, எனக்கு இரங்கும்‌; நான்‌ 
தனித்தவனும்‌ சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன்‌. 
Psalms 34:21 (Ps 34:21) 

(34:21) தீமை துன்மார்க்கனைக்‌ கொல்லும்‌; நீதிமானைப்‌ 
பகைகீகிறவர்கள்‌ குற்றவாளிகளாவார்கள்‌. 

Psalms 34:22 (Ps 34:22) 

(34:22) கர்த்தர்‌ தமது ஊழியக்காரரின்‌ ஆத்துமாவை 
மீட்டுக்கொள்ளுகிறாந்‌ அவரை நம்புகிற ஒருவன்மேலும்‌ 
குற்றஞ்சுமராது. 

Psalms 40:15 (Ps 40:15) 

(40:15) என்பேரில்‌ ஆ ஆ! ஆ அ! என்று 





சொல்லுகிறவர்கள்‌, தங்கள்‌ வெட்கத்தின்‌ 
பலனையடைந்து கைவிடப்படுவார்களாக. 

Psalms 69:25 (Ps 69:25) 

(69:25) அவர்கள்‌ வாசஸ்தலம்‌ பாழாகக்கடவது; 


அவர்களுடைய கூடாரங்களில்‌ குடியில்லாமற்போவதாக. 


Psalms 109:10 (Ps 109:10) 

(109:10) அவன்‌ பிள்ளைகள்‌ அலைந்து இரிந்து 
பிச்சையெடுத்து, தங்கள்‌ பாழான வீடுகளிலிருந்து 
இரந்துண்ணக்கடவர்கள்‌. 

Psalms 143:4 (Ps 143:4) 

(143:4) என்‌ ஆவி என்னில்‌ தியங்குகிறது; என்‌ இருதயம்‌ 
எனக்குள்‌ சோர்ந்துபோறெது. 

Isaiah 1:7 (Isa 1:7) 

(1:7) உங்கள்‌ தேசம்‌ பாழாயிருக்கிறது; உங்கள்‌ 


பட்டணங்கள்‌ அகீகினியினால்‌ சுட்டெரிக்கப்பட்டது; 





உங்கள்‌ நாட்டை அந்நியர்‌ உங்கள்‌ கண்களுக்கு 
முன்பாகப்‌ பட்சிக்கிறார்கள்‌; அது அநநியரால்‌ 
கவிழ்க்கப்பட்ட பாழ்நீதேசம்போல்‌ இருக்கிறது. 

Isaiah 3:26 (Isa 3:26) 

(3:26) அவளுடைய வாசல்கள்‌ துக்கத்துப்‌ புலம்பும்‌; 
அவள்‌ வெறுமையாக்கப்பட்டுத்‌ தரையிலே உட்காருவாள்‌ 
என்கிறார்‌. 

Isaiah 5:9 (Isa 5:9) 

(5:9) சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்‌ செவிகேட்கச்‌ சொன்னது: 
மெய்யாகவே அந்தத்‌ திரளான வீடுகள்‌ பாழாகும்‌; 
பெரியவைகளும்‌ நேர்ததியானவைகளுமாகிய வீடுகள்‌ 
குடியில்லாதிருக்கும்‌. 

Isaiah 6:11 (Isa 6:11) 


(6:11) அப்பொழுது நான்‌: ஆண்டவரே, எதுவரைக்கும்‌ 
என்று கேட்டேன்‌. அதற்கு அவர்‌: பட்டணங்கள்‌ 
குடியில்லாமலும்‌, வீடுகள்‌ மனுஷசஞ்சாரமில்லாமலும்‌ 
பாழாகி, பூமி அவாநீதரவெளியாகி, 

Isaiah 7:19 (Isa 7:19) 

(7:19) அவைகள்‌ வந்து ஏகமாய்‌ வனாந்தரங்களின்‌ 
பள்ளத்தாக்குகளிலும்‌, கன்மலைகளின்‌ வெடிப்புகளிலும்‌, 
எல்லா முட்காடுகளிலும்‌, மேய்சசலுள்ள எல்லா 
இடங்களிலும்‌ தங்கும்‌. 

Isaiah 13:9 (Isa 13:9) 

(13:9) இதோ, தேசத்தைப்‌ பாழாக்கி, அதின்‌ பாவிகளை 
அதிலிருந்து அழிப்பதற்காகக்‌ கர்த்தருடைய நாள்‌ 
கடுரமும்‌, மூர்க்கமும்‌, உக்கிரகோபமுமாய்‌ வருகிறது. 
Isaiah 13:22 (Isa 13:22) 

(13:22) அவர்கள்‌ பாழான மாளிகைகளில்‌ ஓரிகள்‌ 
ஊளையிடும்‌; வலுசர்ப்பங்கள்‌ அவர்கள்‌ செல்விக்கையான 
அரமனைகளில்‌ ஏகமாய்கீ கூடும்‌; அதின்காலம்‌ சீக்கிரம்‌ 
வரும்‌, அதின்‌ நாட்கள்‌ நீடிதீதிராது என்கிறார்‌. 

Isaiah 15:6 (Isa 15:6) 

(15:6) நிம்ரீமின்‌ நீர்ப்பாய்ச்சலான இடங்கள்‌ 
பாழாய்ப்போம்‌; புல்‌ உலர்ந்து, முளை அழிந்து, 
பச்சையில்லாமற்போகிறது. 

Isaiah 24:6 (Isa 24:6) 


(24:6) இதினிமித்தம்‌ சாபம்‌ தேசத்தைப்‌ பட்சித்தது, 
அதின்‌ குடிகள்‌ தண்டிக்கப்பட்டார்கள்‌; தேசத்தார்‌ 
தகிக்கப்பட்டார்கள்‌, சிலர்மாதீதிரம்‌ மீந்திருக்கறொர்கள்‌. 
Isaiah 27:10 (Isa 27:10) 

(27:10) அரணான நகரம்‌ அவாந்தரையாகும்‌, அந்த 
வாசஸ்தலம்‌ தள்ளுண்டு வனாந்தரத்தைப்போல 


விட்டுவிடப்பட்டதாயிருக்கும்‌; கன்றுக்குட்டிகள்‌ அங்கே 





மேய்ந்து, அங்கே படுத்துக்கொண்டு, அதின்‌ தழைகளைத்‌ 
தின்னும்‌. 

Isaiah 49:8 (Isa 49:8) 

(49:8) பின்னும்‌ கர்த்தர்‌: அநுக்கிரக காலத்திலே நான்‌ 
உமக்குச்‌ செவிகொடுத்து, இரட்சணியநாளிலே உமக்கு 
உதவிசெய்தேன்‌; நீர்‌ பூமியைச்‌ சீர்ப்படுத்தி, 
பாழாய்க்கிடகீகிற இடங்களைச்‌ சுதந்தரிக்கப்பண்ணவும்‌; 
Isaiah 49:19 (Isa 49:19) 

(49:19) அப்பொழுது உன்‌ வனாந்தரங்களும்‌, உன்‌ 
பாழிடங்களும்‌, நிர்மூலமான உன்‌ தேசமும்‌, இனிக்‌ 
குடிகளின்‌ திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும்‌; 
உன்னை விழுங்கினவர்கள்‌ தூரமாவார்கள்‌. 

Isaiah 49:21 (Isa 49:21) 

(49:21) அப்பொழுது நீ; இவர்களை எனக்குப்‌ 
பிறப்பித்தவர்‌ யார்‌? நான்‌ பிள்ளைகளற்றும்‌, தனித்தும்‌, 
சிறைப்பட்டும்‌, நிலையற்றும்‌ இருந்தேனே; இவர்களை 


எனக்கு வளர்த்தவர்‌ யார்‌? இதேஈ நான்‌ ஒன்றியாய்‌ 


விடப்பட்டிருந்தேனே இவர்கள்‌ எங்கேயிருந்தவர்கள்‌? 
என்று உன்‌ இருதயத்தில்‌ சொல்லுவாய்‌. 

Isaiah 54:1 (Isa 54:1) 

(54:1) பிள்ளைபெறாத மலடியே, மகிழ்ந்துபாடு; 


கர்ப்பவேதனைப்படாதவளே, கெம்பீரமாய்ப்‌ பாடி 





ஆனநதசத்தமிடு; வாழ்க்கைப்பட்டவளுடைய 
பிள்ளைகளைப்பார்ககிலும்‌, அநாத ஸ்திரீபினுடைய 
பிள்ளைகள்‌ அதிகம்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
Isaiah 54:3 (Isa 54:3) 

(94.3) நீ வலதுபுறத்திலும்‌ இடதுபுறதீதிலும்‌ 
இடங்கொண்டு பெருகுவாய்‌; உன்‌ சந்ததியார்‌ ஜாதிகளைச்‌ 
சுதந்தரித்துக்கொண்டு, பாழாய்க்கிடநீத பட்டணங்களைக்‌ 
குடியேற்றுவிப்பார்கள்‌. 

Isaiah 59:10 (Isa 59:10) 

(59:10) நாங்கள்‌ குருடரைப்போல்‌ சுவரைப்‌ பிடித்து, 
கண்ணில்லாதவர்களைப்போல்‌ தடவுகிறோம்‌; இரவில்‌ 


இடறுகிறதுபோலப்‌ பட்டப்பகலிலும்‌ இடறுகிறோம்‌; 








செத்தவர்களைப்போல்‌ பாழிடங்களில்‌ இருக்கிறோம்‌. 
Isaiah 62:4 (Isa 62:4) 

(62:4) நீ இனிக்‌ கைவிடப்பட்டவள்‌ என்னப்படாமலும்‌, 
உன்‌ தேசம்‌ இனிப்‌ பாழான தேசமென்னப்படாமலும்‌, நீ 
எப்சிபா என்றும்‌, உன்‌ தேசம்‌ பியூலா என்றும்‌ 
சொல்லப்படும்‌; கர்த்தர்‌ உன்மேல்‌ பிரியமாயிருக்கிறார்‌, 


உன்‌ தேசம்‌ வாழ்க்கைப்படும்‌. 


Jeremiah 2:12 (Jer 2:12) 

(2:12) வானங்களே, இதினிமித்தம்‌ பிரமிதீதுகீ 
கொந்தளிதீது, மிகவும்‌ திடுகீகிடுங்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

Jeremiah 4:7 (Jer 4:7) 

(4:/) உன்‌ தேசத்தைப்‌ பாழாக்கி விடும்படிக்குச்‌ சிங்கம்‌ 
தன்‌ புதரிலிருநது எழும்பி, ஜாதிகளைச்‌ சங்கரிக்றெவன்‌ 
தன்‌ ஸ்தானததிலிருந்து புறப்பட்டு வருகிறான்‌; உன்‌ 
பட்டணங்கள்‌ குடியிராதபடி அழிக்கப்படும்‌ என்கிறார்‌. 
Jeremiah 4:27 (Jer 4:27) 

(4:27) தேசமெல்லாம்‌ பாழாய்ப்போம்‌; ஆகிலும்‌ 
சர்வசங்காரம்‌ செய்யேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
Jeremiah 6:8 (Jer 6:8) 

(6:8) எருசலேமே, என்‌ ஆத்துமா உன்னைவிட்டுப்‌ 
பிரியாதபடிக்கும்‌, நான்‌ உன்னைப்‌ பாழும்‌ குடியற்ற 
தேசமும்‌ ஆக்காதபடிக்கும்‌ புதீதிகேள்‌. 

Jeremiah 7:34 (Jer 7:34) 

(7:34) நான்‌ யூதாவின்‌ பட்டணங்களிலும்‌ எருசலேமின்‌ 
வீதிகளிலும்‌ களிப்பின்‌ சத்தத்தையும்‌, மகிழ்ச்சியின்‌ 
சத்தத்தையும்‌, மணவாளனின்‌ சத்தத்தையும்‌, 
மணவாட்டியின்‌ சத்தத்தையும்‌ ஓயப்பண்ணுவேன்‌; தேசம்‌ 
பாழாகும்‌. 

Jeremiah 9:11 (Jer 9:11) 


(9:11) நான்‌ எருசலேமை மண்மேடுகளும்‌ 


வலுசர்ப்பங்களின்‌ தாபரமுமாக்குவேன்‌; யூதாவின்‌ 
பட்டணங்களையும்‌ குடியில்லாதபடி 
பாழாக்கிப்போடுவேன்‌. 


Jeremiah 10:22 (Jer 10:22) 

(10:22) இதோ, யூதாவின்‌ பட்டணங்களைப்‌ பாழும்‌ 
வலுசர்ப்பங்களின்‌ தாவுமாககிப்போடும்‌ செய்தியின்‌ 
சத்தமும்‌, வடதேசத்திலிருநது பெரிய கொந்தளிப்பும்‌ 
வருகிறது. 

Jeremiah 10:25 (Jer 10:25) 

(10:25) உம்மை அறியாத ஜாதிகளின்மேலும்‌, உமது 
நாமத்தைத்‌ தொழுதுகொள்ளாத வம்சங்களின்மேலும்‌, 
உம்முடைய உக்கிரத்தை  ஊற்றிவிடும்‌; அவர்கள்‌ 
யாக்கோபைப்‌ பட்சித்து, அவனை விழுங்கி, அவனை 
நிர்மூலமாககி, அவன்‌ வாசஸ்தலத்தைப்‌ 
பாழாக்கினார்களே. 

Jeremiah 12:10 (Jer 12:10) 

(12:10) அநேக மேய்ப்பர்கள்‌ என்‌ திராட்சத்தோட்டத்தை 
அழித்து, என்‌ பங்கைக்‌ காலால்‌ மிதித்து, என்‌ பிரியமான 
பங்கைப்‌ பாழான வனாநீதரமாகீகினார்கள்‌. 

Jeremiah 12:11 (Jer 12:11) 

(12:11) அதைப்‌ பாழாககிவிட்டார்கள்‌; பாழாய்கீ கிடக்கிற 
அது என்னை நோக்கிப்‌ புலம்புகிறது; தேசமெல்லாம்‌ 


பாழாயிறறு; ஒருவனும்‌ அதை மனதிலே 
வைகீகிறதில்லை. 

Jeremiah 18:16 (Jer 18:16) 

(18:16) நான்‌ அவர்களுடைய தேசத்தைப்‌ பாழாக்கவும்‌, 
என்றென்றைக்கும்‌ ஈசலிட்டு நிநீதிக்கும்‌ நிந்தையாகீகவும்‌ 
செய்யும்படி இப்படிச்‌ செய்கிறார்கள்‌; அதைக்‌ 
கடந்துபோகிறவன்‌ எவனும்‌ பிரமித்து, தன்‌ தலையைத்‌ 
துலுக்குவான்‌. 

Jeremiah 19:8 (Jer 19:8) 

(19:8) இந்த நகரத்தைப்‌ பாழாகவும்‌, ஈசலிட்டு நிநீதிக்கிற 
நிந்தையாகவும்‌ வைப்பேன்‌; அதைக்‌ கடநீதுபோகிறவன்‌ 


எவனும்‌ பிரமித்து, அதின்‌ எல்லா வாதைகளினிமித்தமும்‌ 


ஈசலிடுவான்‌. 

Jeremiah 25:38 (Jer 25:38) 

(25:38) அவர்‌ பதிவிருந்து புறப்படும்‌ 
சிங்கத்தைப்போலிருப்பார்‌; ஓடுக்குகிறவனுடைய 


உக்கிரதீதினாலும்‌, அவனுடைய உக்கிரகோபததினாலும்‌ 
அவர்கள்‌ தேசம்‌ பாழாயிற்றென்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்று சொல்‌ என்றார்‌. 

Jeremiah 26:9 (Jer 26:9) 

(26:9) இந்த ஆலயம்‌ சீலோவைப்போலாகி, இந்த நகரம்‌ 
குடியில்லாமல்‌ பாழாய்ப்போம்‌ என்று, நீ கர்ததருடைய 


நாமததிலே தீர்க்கதரிசனம்‌ சொல்வானேன்‌ என்று 


சொல்லி, ஜனங்கள்‌ எல்லாரும்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திலே எரேமியாவுக்கு விரோதமாய்க கூடினார்கள்‌. 
Jeremiah 32:43 (Jer 32:43) 

(32:43) மனுஷனும்‌ மிருகமும்‌ இல்லாதபடிக்குப்‌ 
பாழாய்ப்போயிற்று என்றும்‌, கல்தேயரின்‌ கையிலே 
ஓப்புக்கொடுக்கப்பட்டுப்போயிற்று என்றும்‌, நீங்கள்‌ 


சொல்லுகிற இந்தத்‌ தேசத்திலே நிலங்கள்‌ 
கொள்ளப்படும்‌. 

Jeremiah 33:10 (Jer 33:10) 

(33:10) மனுஷனில்லாமலும்‌ மிருகமில்லாமலும்‌ 
அவாந்தரவெளியாய்க்‌ கிடக்கிறதென்று, நீங்கள்‌ 
சொல்லுகிற இவ்விடத்திலும்‌, யூதாவின்‌ 


பட்டணங்களிலும்‌ மனுஷனாவது மிருகமாவது இல்லாத 
பாழான எருசலேமின்‌ வீதிகளிலும்‌, 

Jeremiah 33:12 (Jer 33:12) 

(35:12) மனுஷனும்‌ மிருகமும்‌ இல்லாமல்‌ 
அவாந்தரவெளியாய்க கிடக்கிற இவ்விடத்திலும்‌, 
இதற்கடுத்த பட்டணங்களிலும்‌,  ஆட்டுமந்தையை 
மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்களின்‌ தாபரங்கள்‌ 
உண்டாயிருக்கும்‌ என்று சேனைகளின்‌ கர்தீதர்‌ 
சொல்லுகிறார்‌. 

Jeremiah 44:6 (Jer 44:6) 

(44:6) ஆகையால்‌, என்‌ உக்ரெமும்‌ என்‌ கோபமும்‌ 


மூண்டு, யூதாவின்‌ பட்டணங்களிலும்‌ எருசலேமின்‌ 


வீடுகளிலும்‌ பற்றியெரிந்தது; அவைகள்‌ இந்நாளில்‌ 
இருக்கிறபடி வனாந்தரமும்‌ பாழுமாய்ப்‌ போயிற்று. 
Jeremiah 46:19 (Jer 46:19) 

(46:19) எகிப்துதேசவாசியாயெ குமாரத்தியே, 
சிறையிருப்புக்குப்‌ போகும்‌ பிரயாண சாமான்களை 
ஆயத்தப்படுத்து, நோப்‌ பாழாகும்‌; அது குடியில்லாமல்‌ 
சுட்டெரிக்கப்பட்டுக்‌ கிடக்கும்‌. 

Jeremiah 48:9 (Jer 48:9) 

(48:9) மோவாபுக்குச்‌ செட்டைகளைக்‌ கொடுங்கள்‌; அது 


பறந்துபோகட்டும்‌; அதின்‌ பட்டணங்கள்‌ குடிகளில்லாமல்‌ 


பாழாய்ப்போகும்‌. 

Jeremiah 48:34 (Jer 48:34) 

(48:34) எஸ்போன்துவக்கி எலெயொலேமட்டும்‌ 
யாகாஸ்வரைக்கும்‌ உண்டாகும்‌ கூக்குரலினிமித்தம்‌ 
அவர்கள்‌ மூன்றுவயதுக கடாரியைப்போல்‌, 


சோவார்துவக்கி ஓரொனாயிம்மட்டும்‌ சதீதமிடுவார்கள்‌; 
நிம்ரீமின்‌ ஜலங்களும்‌ வற்றிப்போகும்‌. 

Jeremiah 49:2 (Jer 49:2) 

(49:2) ஆகையால்‌, இதே, நாட்கள்‌ வருமென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ அப்பொழுது அம்மோன்‌ புத்திரரின்‌ 
பட்டணமாகிய ரப்பாவிலே யுத்தத்தின்‌ ஆர்ப்பரிப்பைக்‌ 
கேட்கப்பண்ணுவேன்‌; அது பாழான மண்மேடாகும்‌; 
அதற்கடுத்த ஊர்களும்‌ அக்கினியால்‌ சுட்டெரிக்கப்படும்‌; 


ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ தன்‌ தேசத்தைச்‌ சுதந்தரித்துக்‌ 


கொண்டவர்களின்‌ தேசத்தைச்‌ சுதந்தரித்துக்கொள்ளும்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

Jeremiah 49:20 (Jer 49:20) 

(49:20) ஆகையால்‌ கர்த்தர்‌ ஏதோமுக்கு விரோதமாக 
யோசித்த ஆலோசனையையும்‌, அவர்‌ தேமானின்‌ 
குடிகளுக்கு விரோதமாக நினைத்திருககிற 
நினைவுகளையும்‌ கேளுங்கள்‌; மந்தையில்‌ சிறியவர்கள்‌ 
மெய்யாகவே அவர்களைப்‌ பிடித்திழுப்பார்கள்‌, அவர்கள்‌ 
இருக்கெ தாபரங்களை அவர்‌ மெய்யாகவே 
பாழாக்குவார்‌. 

Jeremiah 50:3 (Jer 50:3) 

(50:3) அதற்கு விரோதமாய்‌ வடக்கேயிருந்து ஒரு ஜாதி 
வந்து, அதின்‌ தேசத்தைப்‌ பாழாக்கிப்போடும்‌; அதிலே 
குடியிருப்பாரில்லை; மனுஷரோடே மிருகங்களும்‌ 
ஓடிப்போய்விடும்‌. 

Jeremiah 50:13 (Jer 50:13) 

(50:13) கர்த்தரின்‌ கோபத்தினாலே அது குடியற்றதும்‌ 
பெரும்பாழுமாயிருக்கும்‌; பாபிலோனைக்‌ கடநீதுபோகிற 
எவனும்‌ அதின்‌ எல்லா வாதைகளினிமித்தமும்‌ பிரமித்து, 
ஈசல்போடுவான்‌. 

Jeremiah 50:45 (Jer 50:45) 

(50:45) ஆகையால்‌ கர்த்தர்‌ பாபிலோனுக்கு விரோதமாக 
யோசித்த ஆலோசனையையும்‌, அவர்‌ கல்தேயர்‌ 


தேசத்துக்கு விரோதமாக நினைத்திருககிற 


நினைவுகளையும்‌ கேளுங்கள்‌; மெய்யாகவே மந்தையில்‌ 
சிறியவர்கள்‌ அவர்களைப்‌ பிடித்திழுப்பார்கள்‌; 


மெய்யாகவே அவர்கள்‌ இருக்றெ தாபரங்களை அவர்‌ 


பாழாக்குவார்‌. 

Jeremiah 51:26 (Jer 51:26) 

(51:26) மூலைக்கல்லுகீகாகிலும்‌ 
அஸ்திபாரகீகல்லுகீகாகிலும்‌ ஒரு கல்லையும்‌ 


உன்னிலிருந்து எடுக்கமாட்டார்கள்‌; நீ என்றென்றைக்கும்‌ 
பாழாய்க்கிடக்கிற ஸ்தலமாவாய்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

Jeremiah 51:62 (Jer 51:62) 

(51:62) கர்த்தாவே, இந்த ஸ்தலத்திலே மனுஷனும்‌ 
மிருகமுமுதலாய்த்‌ தங்கித்‌ தரிக்காதபடிக்கும்‌ அது 
என்றென்றைக்கும்‌ பாழாய்க கிடக்கும்படிக்கும்‌, அதை 
அழித்துப்போடுவேன்‌ என்று தேவரீர்‌ அதைக்குறித்து 
உரைத்தீர்‌ என்பதை நீ சொல்லி, 

Lamentations 1:4 (Lam 1:4) 

(1:4) பண்டிகைக்கு வருவார்‌ இல்லாததினால்‌, 
சீயோனுக்குப்‌ போகிற வழிகள்‌ புலம்புறெது; அவள்‌ 
வாசல்கள்‌ எல்லாம்‌ பாழாய்க்கிடக்றெது; அவள்‌ 
ஆசாரியர்கள்‌ தவிக்கிறார்கள்‌ அவள்‌ கன்னிகைகள்‌ 
சஞ்சலப்படுகிறார்கள்‌; அவளுக்குக்‌ கசப்பே 
உண்டாயிருக்கிறது. 

Lamentations 1:13 (Lam 1:13) 


(1:13) உயரத்திலிருந்து என்‌ எலும்புகளில்‌ அக்கினியை 
அனுப்பினார்‌ அது அவைகளில்‌ பற்றியெரிகிறது; என்‌ 
கால்களுக்கு வலையை வீசினார்‌ என்னைப்‌ பின்னிட்டு 
விழப்பண்ணினார்‌; என்னைப்‌ பாழாக்கினாந்‌ நித்தம்‌ நான்‌ 


பலட்சயப்பட்டுப்‌ போகிறேன்‌. 





Lamentations 1:16 (Lam 1:16) 

(1:16) இவைகளினிமித்தம்‌ நான்‌ அழுகிறேன்‌; என்‌ கண்‌, 
என்‌ கண்ணே நீராய்‌ச்‌ சொரிகிறது; என்‌ உயிரைக்‌ 
காப்பாற்றித்‌ தேற்றுகிறவர்‌ என்னை விட்டுத்‌ தூரமானார்‌; 
பகைஞன்‌ மேற்கொண்டதினால்‌ என்‌ பிள்ளைகள்‌ 
பாழாய்ப்போனார்கள்‌. 

Lamentations 3:11 (Lam 3:11) 

(3:11) என்‌ வழிகளை அப்புறப்படுத்தி, என்னைத்‌ 
துண்டித்துப்போட்டார; என்னைப்‌ பாழாக்கிவிட்டார்‌. 
Lamentations 4:5 (Lam 4:5) 

(4:5) ருசியான பதார்த்தங்களைச்‌ சாப்பிட்டவர்கள்‌ 
வீதிகளில்‌ பாழாய்ககிடகீகிறார்கள்‌; இரத்தாம்பரம்‌ உடுத்தி 
வளர்ந்தவர்கள்‌ குப்பைமேடுகளை அணைத்துக்‌ 
கொள்ளுகிறார்கள்‌. 

Lamentations 5:18 (Lam 5:18) 

(5:18) பாழாய்கீகிடக்கிற சீயோன்‌ மலையின்மேல்‌ நரிகள்‌ 
ஓடித்திரிறெது. 

Ezekiel 6:4 (Ezek 6:4) 


(6:4) உங்கள்‌ பலிபீடங்கள்‌ பாழாக்கப்பட்டு, உங்கள்‌ 
சிலைகள்‌ தகர்க்கப்படும்‌; உங்களில்‌ 
கொலையுண்றெவர்களை உங்கள்‌ நரகலான 
விக்கிரகங்களுகீ்கு முன்பாக விழப்பண்ணுவேன்‌. 

Ezekiel 6:6 (Ezek 6:6) 

(6:6) உங்கள்‌ பலிபீடங்கள்‌ நிர்மூலமும்‌ 
பாழுமாகும்படிக்கும்‌, உங்கள்‌ நரகலான விக்ரெகங்கள்‌ 


தகர்க்கப்பட்டு, ஓய்ந்து, உங்கள்‌ சிலைகள்‌ வெட்டுண்டு, 


உங்கள்‌ கிரியைகள்‌ குலைந்துபோகும்படிக்கும்‌, 
உங்களுடைய சகல வாசஸ்தலங்களிலுமுள்ள 
பட்டணங்கள்‌ நிர்மூலமும்‌ உங்கள்‌ மேடைகள்‌ 
பாழுமாகும்‌. 


Ezekiel 6:14 (Ezek 6:14) 

(6:14) நான்‌ என்‌ கையை அவர்களுக்கு விரோதமாக 
நீட்டி, அவர்களுடைய எல்லா வாசஸ்தலங்களுமுள்ள 
தேசத்தை அழித்து, அதைத்‌ இப்லாத்தின்‌ 
வனாந்தரத்தைப்பார்க்கலும்‌ அதிகமாய்ப்‌ பாழாக்குவேன்‌, 
அப்பொழுது நான்‌ கர்த்தர்‌ என்று அறிநதுகொள்வார்கள்‌ 
என்றார்‌. 

Ezekiel 12:19 (Ezek 12:19) 

(12:19) தேசத்திலுள்ள ஜனங்களை நோக்கி: இஸ்ரவேல்‌ 
தேசத்திலுள்ள எருசலேமின்‌  குடிகளைக்குறித்துக்‌ 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறது என்னவென்றால்‌, 


தங்கள்‌ அப்பத்தை விசாரத்தோடே புசித்து, தங்கள்‌ 


தண்ணீரைத்‌ திகிலோடே குடிப்பார்கள்‌; அவர்களுடைய 
தேசத்துக குடிகளுடைய கொடுமைகளினிமித்தம்‌ 
அதிலுள்ளதெல்லாம்‌ அழிய, அது பாழாகும்‌. 

Ezekiel 12:20 (Ezek 12:20) 

(12:20) குடியேறியிருக்கிற பட்டணங்கள்‌ 
வனாந்தரங்களாகி, தேசம்‌ பாழாய்ப்போகும்‌; அப்பொழுது 
நான்‌ கர்த்தர்‌ என்று அறிந்துகொள்வீர்கள்‌ என்று சொல்‌ 
என்றார்‌. 

Ezekiel 14:15 (Ezek 14:15) 

(14:15) நான்‌ தேசத்தில்‌ துஷ்டமிருகங்களை அனுப்ப, 
அம்மிருகங்களினிமித்தம்‌ ஒருவரும்‌ அதின்‌ வழியாய்‌ 
நடக்கக்கூடாதபடி வெறுமையும்‌ பாழுமாகும்போது, 
Ezekiel 14:16 (Ezek 14:16) 

(14:16) அந்த மூன்று புருஷரும்‌ அதின்‌ நடுவில்‌ 
இருந்தாலும்‌, தாங்கள்மாத்திரம்‌ தப்புவார்களேயல்லாமல்‌, 
குமாரரையாகிலும்‌ குமாரத்திகளையாகிலும்‌ 
தப்புவிக்கமாட்டார்கள்‌; தேசமும்‌ பாழாய்ப்போகும்‌ என்று 
என்‌ ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌ என்பதைக்‌ 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌. 

Ezekiel 15:8 (Ezek 15:8) 

(15:8) அவர்கள்‌ துரோகம்பண்ணினபடியினால்‌, நான்‌ 


தேசத்தைப்‌ பாழாய்ப்‌ போகப்பண்ணுவேன்‌ என்று 





கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றார்‌. 
Ezekiel 19:7 (Ezek 19:7) 


(19:/) அவர்களுடைய பாழான அரமனைகளில்‌ திரிந்து, 
அவர்களுடைய பட்டணங்களைப்‌ பாழாகீகிற்று; 
அதினுடைய கெர்ச்சிப்பின்‌ சத்தத்துக்குத்‌ தேசமும்‌ 
அதிலுள்ள யாவும்‌ திகைத்தது. 

Ezekiel 20:26 (Ezek 20:26) 

(20:26) நான்‌ கர்த்தர்‌ என்று அவர்கள்‌ அறியத்தக்கதாக, 
நான்‌ அவர்களைப்‌ பாழாகீகும்படி, அவர்கள்‌ 
கர்ப்பநீதிறந்து பிறக்கிறதையெல்லாம்‌ தீக்கடக்கப்பண்ணி, 
இவ்விதமாய்‌ அவர்களுடைய பலிகளினாலே 
அவர்களைத்‌ தீட்டுப்படப்பண்ணினேன்‌. 

Ezekiel 25:3 (Ezek 25:3) 

(25:3) அம்மோன்‌ புதீதிரருக்குச்‌ சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌: கர்த்தராகிய ஆண்டவருடைய 
வார்த்தையைக்‌ கேளுங்கள்‌; கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறார்‌: என்‌ பரிசுத்த ஸ்தலம்‌ 
பரிசுத்தக்குலைச்சலாக்கப்படுநறெபோதும்‌, இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ பாழாக்கப்படுறெபோதும்‌, யூதா வம்சத்தார்‌ 
சிறையிருப்பிலே போகிறபோதும்‌, நீ அவர்களுக்கு 
விரோதமாக ஆ ஆ, என்று நிந்தித்தபடியினால்‌, 

Ezekiel 25:13 (Ezek 25:13) 

(25:13) கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌: நான்‌ 
ஏதோம்‌ தேசத்துக்கு விரோதமாக என்‌ கையை நீட்டி 
அதில்‌ மனுஷரையும்‌ மிருகங்களையும்‌ இராதபடிக்குச்‌ 
சங்காரம்பண்ணி, அதைத தேமான்‌ துவக்கித்‌ 


தேதான்மட்டும்‌ வனாந்தரமாக்குவேன்‌; பட்டயத்தால்‌ 
விழுவார்கள்‌. 

Ezekiel 26:19 (Ezek 26:19) 

(26:19) கர்த்தராயெ ஆண்டவர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: நான்‌ உன்னைக்‌ குடியில்லாத 
நகரங்களைப்போலப்‌ பாழான நகரமாக்கும்போதும்‌, 
மிகுந்த தண்ணீர்கள்‌ உன்னை மூடத்தக்கதாய்‌ நான்‌ 
உன்மேல்‌ சமுத்திரத்தை வரப்பண்ணும்போதும்‌, 

Ezekiel 26:20 (Ezek 26:20) 

(26:20) பூர்வகாலத்து  ஜனத்தண்டைக்குக்‌ குழியில்‌ 
இறங்குகிறவர்களோடே நான்‌ உன்னை 
இறங்கப்பண்ணுவேன்‌; நீ குடியேறாதிருக்கும்படி 
பூர்வகாலமுதற் கொண்டு பாழாயிருக்கிற பூமியின்‌ 
தாழ்விடங்களிலே குழியில்‌ இறங்குகிறவர்களோடேகூட 
நான்‌ உன்னைத்‌ தங்கியிருக்கப்பண்ணுவேன்‌; 
ஜீவனுள்ளோருடைய தேசத்திலோ மகிமை விளங்கச்‌ 
செய்வேன்‌. 

Ezekiel 29:9 (Ezek 29:9) 

(29:9) எகிப்து தேசம்‌ பாழும்‌ வனாந்தரமுமாகும்‌; 
அப்பொழுது நான்‌ கர்த்தர்‌ என்று அறிந்துகொள்வார்கள்‌: 
நதி என்னுடையது, நான்‌ அதை உண்டாக்கினேன்‌ என்று 
சொன்னானே. 


Ezekiel 29:10 (Ezek 29:10) 


(29:10) ஆகையால்‌, இதோ, நான்‌ உனக்கும்‌ உன்‌ 
நதிகளுக்கும்‌ விரோதமாக வந்து, மிக்தோல்முதல்‌ 
எதீதியோப்பியாவின்‌ எல்லையிலுள்ள 
செவெனேவரைக்கும்‌ எகிப்துதேசத்தை அவாந்தரமும்‌ 
பாழுமான வனாந்தரங்களாக்குவேன்‌. 

Ezekiel 29:12 (Ezek 29:12) 

(29:12) எகிப்துதேசத்தைப்‌ பாழாய்ப்போன தேசங்களின்‌ 





நடுவிலே பாழாய்ப்போகப்பண்ணுவேன்‌; அதின்‌ 





பட்டணங்கள்‌ அவாநீதரமாககப்பட்‌। பட்டணங்களின்‌ 





நடுவிலே நாற்பது வருஷம்‌ பாழாய்க கிடக்கும்‌; நான்‌ 
எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து, அவர்களைத்‌ 
தேசங்களுக்குள்ளே தூற்றிவிடுவேன்‌. 

Ezekiel 30:7 (Ezek 30:7) 

(30:7) பாழாய்ப்போன தேசங்களின்‌ நடுவிலே 


பாழாய்ப்போவார்கள்‌; அவாந்தரமாக்கப்பட்ட 
பட்டணங்களில்‌ அவர்கள்‌ பட்டணங்களும்‌ 
அவாநீதரமாகும்‌. 


Ezekiel 30:14 (Ezek 30:14) 

(30:14) பத்ரோசைப்‌ பாழாக்கி, சோவானிலே 
தீக்கொளுத்தி, நோ பட்டணத்தில்‌ ஆக்கினைகளைச்‌ 
செய்து, 

Ezekiel 32:15 (Ezek 32:15) 

(32:15) நான்‌ எதிப்துதேசத்தைப்‌ பாழாக்கும்போதும்‌, 
தேசம்‌ தன்‌ நிறைவை இழந்து வெறுமையாய்க்‌ 


கிடக்கும்போதும்‌, நான்‌ அதில்‌ குடியிருக்கிற யாவரையும்‌ 


சங்கரிக்கும்போதும்‌, நான்‌ கர்த்தர்‌ என்று 
அறிநதுகொள்வார்கள்‌. 

Ezekiel 33:28 (Ezek 33:28) 

(33:28) நான்‌ தேசத்தைப்‌ பாழும்‌ 


அவாந்தரமுமாக்குவேன்‌; அப்பொழுது அதினுடைய 
பெலத்தின்‌ பெருமை ஒழிந்துபோகும்‌; அப்பொழுது 
இஸ்ரவேலின்‌ மலைகள்‌ கடந்துபோவாரில்லாமல்‌ 
அவாந்தரமாய்க கிடக்கும்‌. 

Ezekiel 33:29 (Ezek 33:29) 

(33:29) அவர்கள்‌ செய்த அவர்களுடைய எல்லா 
அருவருப்புகளினிமித்தமும்‌ நான்‌ தேசத்தைப்‌ பாழும்‌ 
அவாந்தரமுமாக்கும்போது, நான்‌ கர்த்தர்‌ என்று 
அறிந்துகொள்வார்கள்‌, இதை என்‌ ஜீவனைக்கொண்டு 
சொல்லுகிறேன்‌ என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறார்‌ என்று சொல்லு. 

Ezekiel 35:3 (Ezek 35:3) 

(35:3) அதற்குச்‌ சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌ சேயீர்மலையே, 


இதோ, நான்‌ உனக்கு விரோதமாக வந்து, என்‌ கையை 





உனக்கு விரோதமாகநீட்டி, உன்னைப்‌ பாழும்‌ 
அவாநீதரவெளியுமாக்கு வேன்‌. 
Ezekiel 35:4 (Ezek 35:4) 


(35:4) உன்‌ பட்டணங்களை 
வனாநீதரமாக்கிப்போடுவேன்‌; நீ பாழாய்ப்போவாய்‌; நான்‌ 
கர்த்தர்‌ என்று அறிந்துகொள்வாய்‌. 

Ezekiel 35:7 (Ezek 35:7) 

(35:7) நான்‌ சேயீர்மலையைப்‌ பாழும்‌ அவாந்தர 
இடமுமாக்கி, அதிலே போக்குவரவு செய்வார்‌ 
இல்லாதபடி சங்காரஞ்செய்து, 

Ezekiel 35:12 (Ezek 35:12) 

(35:12) இஸ்ரவேலின்‌ மலைகள்‌ பாழாக்கப்பட்டு 
எங்களுக்கு இரையாகக்‌ கொடுக்கப்பட்டது என்று, நீ 
அவைகளுக்கு விரோதமாய்ச்‌ சொன்ன உன்‌ 
நிநதனைகளையெல்லாம்‌ கர்த்தராகிய நான்‌ கேட்டேன்‌ 
என்று அப்பொழுது அறிந்து கொள்வாய்‌. 

Ezekiel 35:14 (Ezek 35:14) 

(35:14) பூமியெல்லாம்‌ மதிழும்போது நான்‌ உன்னைப்‌ 
பாழாயிருக்கும்படி செய்வேன்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 

Ezekiel 35:15 (Ezek 35:15) 

(35:15) இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ சுதந்தரம்‌ 
பாழாய்ப்போனதைக்‌ கண்டு மகிழ்ந்தாயே, உனக்கும்‌ 
அப்படியே சம்பவிக்கச்செய்வேன்‌; சேயீர்மலையே, 
ஏதோமே, நீ முழுதும்‌ பாழாவாய்‌; அதினால்‌ நான்‌ கர்த்தர்‌ 
என்று அறிநதுகொள்வார்களென்று உரைத்தார்‌ என்று 


சொல்லு. 


Ezekiel 36:3 (Ezek 36:3) 

(36:3) நீ தீர்க்கதரிசனம்‌ உரைத்துச்‌ சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌: கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌ 
நீங்கள்‌ புறஜாதிகளில்‌ மீதியானவர்களுக்குச்‌ 
சுதந்தரமாயிருக்கும்படி அவர்கள்‌ உங்களைப்‌ பாழாக்கி, 
உங்களைச்‌ சுற்றிலுமிருந்து விழுங்கினபடியினாலும்‌, 
நீங்கள்‌ வாயாடிகளுக்குப்பேச்சும்‌ ஜனங்களுக்கு 
அவதூறுமானவர்களானபடியினாலும்‌, 

Ezekiel 36:4 (Ezek 36:4) 


(36:4) இஸ்ரவேல்‌ மலைகளே, நீங்கள்‌ கர்த்தராகிய 


ஆண்டவருடைய வார்த்தையைக கேளுங்கள்‌; 
மலைகளுக்கும்‌, மேடுகளுக்கும்‌, ஆறுகளுக்கும்‌, 
பள்ளத்தாக்குகளுக்கும்‌, பாழாக்கப்பட்ட அவாநதர 
இடங்களுக்கும்‌, வெறுமையாய்‌ விடப்பட்ட 
பட்டணங்களுக்கும்‌ கர்தீதராகிய ஆண்டவர்‌ 


சொல்லுகிறார்‌; உங்களைச்‌ சுற்றிலும்‌ மீதியான 
புறஜாதிகளுக்கு நீங்கள்‌ கொள்ளையும்‌ 
பரியாசமுமாய்ப்போனபடியினால்‌, 

Ezekiel 36:34 (Ezek 36:34) 

(36:34) பாழாக்கப்பட்ட தேசம்‌ கடநீதுபோகிற 
யாவருடைய பார்வைக்கும்‌ பாழாய்கடெந்ததற்குப்‌ 
பதிலாக பயிரிடப்படும்‌. 


Ezekiel 36:35 (Ezek 36:35) 


(26:35) பாழாய்க்கிடந்த இத்தேசம்‌, ஏதேன்‌ 


தோட்டத்தைப்போலாயிற்றென்றும்‌, அவாநீதரமும்‌ 
பாழும்‌ நிர்மூலமுமாயிருந்த பட்டணங்கள்‌ 
அரணிப்பானவைகளும்‌ குடியேற்றப்பட்டவைகளுமாய்‌ 


இருக்கிறது என்றும்‌ சொல்லுவார்கள்‌. 

Ezekiel 36:36 (Ezek 36:36) 

(36:36) கர்த்தராகிய நான்‌ நிர்மூலமானவைகளைக்‌ 
கட்டுகிறேன்‌ என்றும்‌, பாழானதைப்‌ 
பயிரநிலமாக்குகிறேன்‌ என்றும்‌, அப்பொழுது உங்களைச்‌ 
சுற்றிலுமுள்ள மீதியான ஜாதிகள்‌ அறிநதுகொள்வார்கள்‌; 
கர்த்தராகிய நான்‌ இதைச்‌ சொன்னேன்‌ இதைச்‌ 
செய்வேன்‌. 

Ezekiel 38:12 (Ezek 38:12) 

(38:12) நான்‌ கொள்ளையிடவும்‌ சூறையாடவும்‌, 
மதில்களில்லாமல்‌ கிடகீகிற கிராமங்களுள்ள தேசத்துக்கு 
விரோதமாய்ப்போவேன்‌; நிர்விசாரமாய்‌ச்‌ சுகத்தோடே 
குடியிருக்கிறவர்களின்மேல்‌ வருவேன்‌; அவர்கள்‌ 
எல்லாரும்‌ மதில்களில்லாமல்‌ குடியிருகீகிறார்கள்‌; 
அவர்களுக்குத்‌ தாழ்ப்பாளும்‌ இல்லை, கதவுகளும்‌ 
இல்லை என்பாய்‌. 

Daniel 9:17 (Dan 9:17) 

(9:17) இப்போதும்‌ எங்கள்‌ தேவனே, நீர்‌ உமது 
அடியானுடைய விண்ணப்பத்தையும்‌ அிவிவ்டைய! 


கெஞ்சுதலையும்‌ கேட்டு, பாழாய்க்‌ கிடக்கிற உம்முடைய 


பரிசுத்த ஸ்தலத்தின்மேல்‌ ஆண்டவரினிமித்தம்‌ உமது 
முகத்தைப்‌ பிரகாசிக்கப்பண்ணும்‌. 

Daniel 9:27 (Dan 9:27) 

(9:27) அவர்‌ ஒரு வாரமளவும்‌ அநேகருக்கு 
உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, அந்த வாரம்‌ பாதி 
சென்றபோது பலியையும்‌ காணிக்கையையும்‌ 
ஒழியப்பண்ணுவாறி அருவருப்பான செட்டைகளோடே 
பாழாக்குகிறவன்‌ வந்து இறங்குவான்‌, 
நிர்ணயிக்கப்பட்டிருக்றெ நிர்மூலம்‌ 
பாழாக்குகிறவன்மேல்‌ தீருமட்டும்‌ சொரியும்‌ என்றான்‌. 
Daniel 11:31 (Dan 11:31) 

221) ஆனாலும்‌ அவனிடத்திலிருந்து 
புறப்பட்டசேனைகள்‌ எழும்பி, அரணான பரிசுத்த 
ஸ்தலத்தைப்‌ பரிசுததக்குலைச்சலாக்கி, அன்றாடபலியை 
நீக்கி, பாழாக்கும்‌ அருவருப்பை அங்கே வைப்பார்கள்‌. 
Daniel 12:11 (Dan 12:11) 

(12:11) அன்றாடபலி நீக்கப்பட்டு, பாழாக்கும்‌ 
அருவருப்பு ஸ்தாபிக்கப்படுங்காலமுதல்‌ 
ஆயிரத்திருநூற்றுத்‌ தொண்ணூறுநாள்‌ செல்லும்‌. 

Hosea 5:9 (Hos 5:9) 

(5:9) தண்டிப்பின்‌ நாளிலே எப்பிராயீம்‌ பாழாவான்‌; 
நிச்சயமாய்‌ வரப்போகிறதை இஸ்ரவேலின்‌ 
கோததிரங்களுக்குள்ளே அறிவிக்கிறேன்‌. 

Hosea 13:16 (Hos 13:16) 


(13:16) சமாரியா தன்‌ தேவனுக்கு விரோதமாகக்‌ 


கலகம்பண்ணினபடியால, குற்றஞ்‌ 
சுமதீதப்பட்டதாயிருக்கும்‌; அவர்கள்‌ பட்டயத்தால்‌ 
விழுவார்கள்‌; அவர்களுடைய குழநதைகள்‌ 
மோதியடிக்கப்படும்‌; அவர்களுடைய கர்ப்பவதிகள்‌ 


கீறப்பட்டுப்போவார்கள்‌. 


Joel 1:17 (Joel 1:17) 


1) விதையானது மண்கட்டிகளின்கழ்‌ 
மக்கிப்போயிற்று; பயிர்‌ தீய்நீதுபோகிறதினால்‌ 
பண்டசாலைகள்‌ பாழாகிகீ களஞ்சியங்கள்‌ 
இடிந்துபோயின. 


Joel 1:18 (Joel 1:18) 

(1:18) மிருகங்கள்‌ எவ்வளவாய்த தவிக்கிறது; 
மாட்டுமநீதைகள்‌ தங்களுக்கு மேய்ச்சல்‌ இல்லாததினால்‌ 
கலங்குகிறது; ஆட்டுமந்தைகளும்‌ சேதமாய்ப்போயிற்று. 
Joel 2:3 (Joel 2:3) 

(2:3) அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும்‌, 
அவைகளுக்குப்‌ பின்னாக ஜுவாலை எரிக்கும்‌; 
அவைகளுக்கு முன்னாகத தேசம்‌ ஏதேன்‌ 
தோட்டததைப்போலவும்‌, அவைகளுக்குப்‌ பின்னாகப்‌ 
பாழான வனாந்தரதீதைப்போலவும்‌ இருக்கும்‌; 
அவைகளுக்கு ஒன்றும்‌ தப்பிப்போவதில்லை. 

Joel 2:20 (Joel 2:20) 


(2:20) வடதிசைச்சேனையை உங்களுக்குத்‌ தூரமாக 
விலக்கி, அதின்‌ முன்தண்டு கீழ்க்கடலுக்கும்‌, அதின்‌ 
பின்தண்டு மேற்கடலுக்கும்‌ நேராக அதை வறட்சியும்‌ 
பாழுமான தேசத்துக்குத்‌ துரத்திவிடுவேன்‌; அங்கே அதின்‌ 
நாற்றம்‌ எழும்பி, அதின்‌ துர்க்கந்தம்‌ வீசும்‌; அது பெரிய 
காரியங்களைச்‌ செய்தது. 

Joel 3:19 (Joel 3:19) 

(3:19) யூதா புத்திரரின்‌ தேசத்திலே குற்றமில்லாத 
இரத்தத்தைச்‌ சிந்தி, அவர்களுக்குச்‌ செய்த 
கொடுமையினிமித்தம்‌ எகிப்து பாழாய்ப்போகும்‌, ஏதோம்‌ 





பாழான வனாந்தரமாகும்‌. 

Amos 7:9 (Amos 7:9) 

(7:9) ஈசாக்கின்‌ மேடைகள்‌ பாழும்‌, இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்த ஸ்தலங்கள்‌ அவாந்தரமுமாக்கப்படும்‌; நான்‌ 
எரொபெயாம்‌ வீட்டாருக்கு விரோதமாய்ப்‌ 
பட்டயத்தோடே எழும்பிவருவேன்‌ என்றார்‌. 

Micah 1:7 (Mic 1:7) 

(1:7) அதின்‌ சுரூபங்கள்‌ எல்லாம்‌ நொறுக்கப்படும்‌; அதின்‌ 
பணையங்கள்‌ எல்லாம்‌ அக்கினியால்‌ 
எரித்துப்போடப்படும்‌; அதின்‌ விக்கிரகங்களை எல்லாம்‌ 
பாழாக்குவேன்‌ வேசிப்பணையத்தினால்‌ சேர்க்கப்பட்டது, 
திரும்ப வேசிப்பணையமாய்ப்‌ போகும்‌. 


Micah 6:13 (Mic 6:13) 


(6:13) ஆகையால்‌ நான்‌ உன்‌ பாவங்களினிமித்தம்‌ 
உன்னை அடித்துப்‌ பாழாக்குகிறதினால்‌ உன்னைப்‌ 
பலட்சயமாக்குவேன்‌. 

Micah 7:13 (Mic 7:13) 

(7:13) ஆனாலும்‌ தன்‌ குடிகளினிமித்தமும்‌ அவர்கள்‌ 
திரியைகளுடைய பலன்களினிமித்தமும்‌ தேசம்‌ 
பாழாயிருக்கும்‌. 

Zephaniah 3:6 (Zeph 3:6) 

(3:6) ஜாதிகளைச்‌ சங்கரித்தேன்‌ அவர்கள்‌ துருகங்கள்‌ 


பாழாயின; அவர்களுடைய வீதிகளை ஒருவரும்‌ 





கடந்துபோகாதபடிக்குப்‌ பாழாகீகினேன்‌ அவர்களுடைய 
பட்டணங்கள்‌ மனுஷர்‌ இல்லாதபடிக்கும்‌ 
குடியில்லாதபடிக்கும்‌ அவாநீதரையாயின. 

Zechariah 7:14 (Zech 7:14) 

(7:14) அவர்கள்‌ அறியாத புறஜாதிகளுக்குள்ளே 
அவர்களைப்‌ பறக்கடித்தேன்‌; அதினால்‌ அவர்கள்‌ 
பின்வைத்துப்போன தேசம்‌ போக்குவரதீதில்லாமல்‌ 


பாழாய்ப்போயிற்று; அவர்கள்‌ இன்பமான தேசத்தைப்‌ 





பாழாய்ப்போகப்‌ பண்ணினார்கள்‌ என்றார்‌. 

Malachi 1:4 (Mal 1:4) 

(1:4) ஏதோமியர்‌ நாம்‌ எளிமைப்பட்டோம்‌; ஆனாலும்‌ 
பாழானவைகளைத திரும்பக்‌ கட்டுவோம்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌; அதற்குக்‌ கர்த்தர்‌ அவர்கள்‌ 


கட்டுவார்கள்‌, நான்‌ இடிப்பேன்‌. அவர்கள்‌ 


துன்மார்க்கத்தின்‌ எல்லையென்றும்‌, கர்த்தர்‌ என்றைக்கும்‌ 
சினம்‌ வைக்கிற ஜனமென்றும்‌ சொல்லப்படுவார்கள்‌ 
என்கிறார்‌. 

Matthew 23:38 (Matt 23:38) 

(23:38) இதோ, உங்கள்‌ வீடு உங்களுக்குப்‌ 
பாழாக்கிவிடப்படும்‌. 

Luke 13:35 (Luke 13:35) 

(13:35) இதோ, உங்கள்‌ வீடு உங்களுக்குப்‌ 
பாழாக்கிவிடப்படும்‌; கர்த்தருடைய நாமததினாலே 
வருகிறவர்‌ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்‌ என்று நீங்கள்‌ 
சொல்லுங்காலம்‌ வருமளவும்‌ என்னைக்‌ 
காணாதிருப்பீர்கள்‌ என்று மெய்யாகவே உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 

Acts 1:20 (Acts 1:20) 

(1:20) சங்கீத புஸ்தகத்திலே: அவனுடைய வாசஸ்தலம்‌ 
பாழாகக்கடவது, ஒருவனும்‌ அதில்‌ 
வாசம்பண்ணாதிருப்பானாக என்றும்‌; அவனுடைய 
கண்காணிப்பை வேறொருவன்‌ பெறக்கடவன்‌ என்றும்‌ 
எழுதியிருக்கிறது. 

Galatians 4:27 (Gal 4:27) 

(4:27) அந்தப்படி பிள்ளைபெறாத மலடியே, மடுழ்ந்ிரு; 
கர்ப்பவேதனைப்படாதவளே, களிப்பாய்‌ எழும்பி 


ஆர்ப்பரி; புருஷனுள்ளவளைப்பார்ககிலும்‌ அநாத 


ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகளுண்டு என்று 
எழுதியிருக்கிறது. 

1 Timothy 5:5 (1Tim 5:5) 

(5:5) உதீதம விதவையாயிருந்து தனிமையாயிருக்றெவள்‌ 
தேவனிடத்தில்‌ நம்பிக்கையுள்ளவளாய்‌, இரவும்‌ பகலும்‌ 
வேண்டுதல்களிலும்‌ ஜெபங்களிலும்‌ நிலைத்திருப்பாள்‌. 
Revelation 17:16 (Rev 17:16) 

(17:16) நீ மிருகதீதின்மேல்‌ கண்ட பத்துக்‌ 
கொம்புகளானவர்கள்‌ அந்த வேசியைப்‌ பகைத்து, 
அவளைப்‌ பாழும்‌ நிர்வாணமுமாக்கி, அவளுடைய 
மாம்சத்தைப்‌ பட்சித்து, அவளை நெருப்பினால்‌ 
சுட்டெரித்துப்போடுவார்கள்‌. 

Revelation 18:19 (Rev 18:19) 

(18:19) தங்கள்‌ தலைகள்மேல்‌ 
புழுதியைப்போட்டுக்கொண்டு: ஐயையோ, மகா நகரமே! 
சமுத்திரத்தலே  கப்பல்களையுடைய அனைவரும்‌ 
இவளுடைய உச்சிதமான சம்பூரணத்தினால்‌ 
ஜசுவரியவான்களானார்களே! ஒரு நாழிகையிலே இவள்‌ 
பாழாய்ப்போனாளே! என்று அழுது துக்கித்து 


ஓலமிடுவார்கள்‌. 


Torment 


Matthew 8:29 (Matt 8:29) 


(8:29) அவர்கள்‌ அவரை நோக்கி! இயேசுவே, 
தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும்‌ உமக்கும்‌ என்ன? 
காலம்‌ வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே 
வநீதீரோ என்று கூப்பிட்டார்கள்‌. 

Mark 5:7 (Mark 5:7) 

(5:7) இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, 
எனக்கும்‌ உமக்கும்‌ என்ன? என்னை 
வேதனைப்படுத்தாதபடிக்குத்‌ தேவன்பேரில்‌ உமக்கு 
ஆணையென்று மிகுந்த சத்தமிட்டுச்‌ சொன்னான்‌. 

Luke 8:28 (Luke 8:28) 

(8:28) அவன்‌ இயேசுவைக்‌ கண்டபோது கூக்குரலிட்டு, 
அவருக்கு முன்பாக விழுந்து: இயேசுவே, உன்னதமான 
தேவனுடைய குமாரனே, எனக்கும்‌ உமக்கும்‌ என்ன? 
என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை 
வேண்டிக்கொள்ளுகிறேன்‌ என்று மகா சத்தத்தோடே 
சொன்னான்‌. 

Luke 16:28 (Luke 16:28) 

(16:28) நீர்‌ அவனை என்‌ தகப்பன்‌ வீட்டுக்கு 
அனுப்பும்படி உம்மை வேண்டிக்கொள்ளுகிறேன்‌ 
என்றான்‌. 

1 John 4:18 (lJohn 4:18) 

(4:18) அன்பிலே பயமில்லை; பூரண அன்பு பயத்தைப்‌ 
புறம்பே தள்ளும்‌; பயமானது வேதனையுள்ளது, 


பயப்படுகிறவன்‌ அன்பில்‌ பூரணப்பட்டவன்‌ அல்ல. 


Revelation 9:5 (Rev 9:5) 

(9:5) மேலும்‌ அவர்களைக்‌ கொலைசெய்யும்படிக்கு 
அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல்‌, 
ஐந்துமாதமளவும்‌ அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு 
உத்தரவு கொடுக்கப்பட்டது; அவைகள்‌ செய்யும்‌ 
வேதனை தேளானது மனுஷரைக்‌ கொட்டும்போது 
உண்டாகும்‌ வேதனையைப்போலிருக்கும்‌. 

Revelation 14:11 (Rev 14:11) 

(14:11) அவர்களுடைய வாதையின்‌ புகை 
சதாகாலங்களிலும்‌ எழும்பும்‌ மிருகத்தையும்‌ அதின்‌ 
சொரூபத்தையும்‌ வணங்குகிறவர்களுக்கும்‌, அதினுடைய 
நாமத்தின்‌ முத்திரையைத்‌ தரித்துக்கொள்ளுகிற 
எவனுக்கும்‌ இரவும்‌ பகலும்‌ இளைப்பாறுதலிராது. 
Revelation 18:7 (Rev 18:7) 

(18:7) அவள்‌ தன்னை மகிமைப்படுதீதி, 
செல்வச்செருக்காய்‌ வாழ்நததெவ்வளவேோ அவ்வளவாய்‌ 
வாதையையும்‌ துக்கத்தையும்‌ அவளுக்குக்‌ கொடுங்கள்‌. 
நான்‌ ராஜஸ்திரீயாய்‌ வீற்றிருகீகிறேன்‌; நான்‌ 
கைம்பெண்ணல்ல, நான்‌ துக்கத்தைக்‌ 
காண்பதில்லையென்று அவள்‌ தன்‌ இருதயத்திலே 
எண்ணினாள்‌. 

Revelation 18:10 (Rev 18:10) 

(18:10) அவளுக்கு உண்டான வாதையினால்‌ பயந்து, 


தூரத்திலே நின்று: ஐயையோ! பாபிலோன்‌, மகா நகரமே! 


பலமான பட்டணமே! ஒரே நாழிகையில்‌ உனக்கு 
ஆக்கினை வந்ததே! என்பார்கள்‌. 
Revelation 18:15 (Rev 18:15) 
(18:15) இப்படிப்பட்டவைகளைக்‌ கொண்டு 
வர்தீதகம்பண்ணி, அவளால்‌ ஐசுவரியவான்களானவர்கள்‌ 
அவளுக்கு உண்டான வாதையினால்‌ பயந்து, தூரத்திலே 


நின்று; 


Evil 

Genesis 2:9 (Gen 2:9) 

(2:9) தேவனாகிய கர்த்தர்‌ பார்வைக்கு அழகும்‌ 
புசிப்புககு நலமுமான சகலவித விருட்சங்களையும்‌, 
தோட்டததின்‌ நடுவிலே ஜீவவிருட்சத்தையும்‌, நன்மை 
தீமை அறியத்தக்க விருட்சத்தையும்‌ பூமியிலிருந்து 
முளைக்கப்பண்ணினார்‌. 

Genesis 2:17 (Gen 2:17) 

(2:17) ஆனாலும்‌ நன்மைதீமை அறியத்தக்க விருட்சத்தின்‌ 
கனியைப்‌ புசிக்கவேண்டாம்‌; அதை நீ புசிக்கும்‌ நாளில்‌ 
சாகவே சாவாய்‌ என்று கட்டளையிட்டார்‌. 

Genesis 3:5 (Gen 3:5) 

(3:5) நீங்கள்‌ இதைப்‌ புசிக்கும்‌ நாளிலே உங்கள்‌ கண்கள்‌ 


திறக்கப்படும்‌ என்றும்‌, நீங்கள்‌ நன்மை தீமை அறிந்து 


தேவர்களைப்போல்‌ இருப்பீர்கள்‌ என்றும்‌ தேவன்‌ 
அறிவார்‌ என்றது. 

Genesis 3:22 (Gen 3:22) 

(3:22) பின்பு தேவனாகிய கர்த்தர்‌ இதோ, மனுஷன்‌ 
நன்மை தீமை அறியத்தக்கவனாய்‌ நம்மில்‌ 
ஒருவரைப்போல்‌ ஆனான்‌; இப்பொழுதும்‌ அவன்‌ தன்‌ 
கையை நீட்டி ஜீவவிருட்சத்தின்‌ கனியையும்‌ பறித்து, 
புசித்து, என்றைக்கும்‌ உயிரோடிராதபடிக்குச்‌ 
செய்யவேண்டும்‌ என்று, 

Genesis 6:5 (Gen 6:5) 

(6:5) மனுஷனுடைய அக்கிரமம்‌ பூமியிலே பெருகினது 
என்றும்‌, அவன்‌ இருதயத்து நினைவுகளின்‌ 
தோற்றமெல்லாம்‌ நித்தமும்‌ பொல்லாததே என்றும்‌, 
கர்த்தர்‌ கண்டு, 

Genesis 8:21 (Gen 8:21) 

(8:21) சுகந்த வாசனையைக்‌ கர்த்தர்‌ முகர்ந்தார்‌. 
அப்பொழுது கர்த்தர்‌: இனி நான்‌ மனுஷன்‌ நிமித்தம்‌ 
பூமியைச்‌ சபிப்பதில்லை; மனுஷனுடைய இருதயத்தின்‌ 


நினைவுகள்‌ அவன்‌ சிறுவயதுதொடங்கிப்‌ 
பொல்லாததாயிருக்றெது; நான்‌ இப்பொழுது 
செய்ததுபோல, இனி சகல ஜீவன்களையும்‌ 
சங்கரிப்பதில்லை. 


Genesis 19:19 (Gen 19:19) 


(19:19) உமது கண்களில்‌ உமது அடியேனுக்குக்‌ கிருபை 
கிடைத்ததே; என்‌ பிராணனைக்‌ காக்கத்‌ தேவரீர்‌ எனக்குச்‌ 
செய்த கிருபையைப்‌ பெரிதாக விளங்கப்பண்ணினீர்‌ 
மலைக்கு ஓடிப்போக என்னால்‌ முடியாது, தீங்கு 
என்னைத்‌ தொடரும்‌, நான்‌ மரித்துப்போவேன்‌. 

Genesis 37:2 (Gen 37:2) 

(37:2) யாக்கோபுடைய சந்ததியின்‌ வரலாறு: யோசேப்பு 
பதினேழு வயதிலே தன்‌ சகோதரருடனே ஆடுகளை 
மேய்த்துக்கொண்டிருந்தான்‌; அந்த இளைஞன்‌ பில்காள்‌ 
சில்பாள்‌ என்னும்‌ தன்‌ தகப்பனுடைய 
மறுமனையாட்டிகளின்‌ குமாரரோடே இருநது, 
அவர்களுடைய துன்மார்க்கத்தைத்‌ தன்‌ தகப்பனுக்குச்‌ 
சொல்லிவருவான்‌. 

Genesis 37:20 (Gen 37:20) 

(37:20) நாம்‌ அவனைக்‌ கொன்று, இந்தக்‌ குழிகள்‌ 
ஒன்றிலே அவனைப்‌ போட்டு, ஒரு துஷ்டமிருகம்‌ 
அவனைப்‌ பட்சித்தது என்று சொல்லுவோம்‌ வாருங்கள்‌; 
அவனுடைய சொப்பனங்கள்‌ எப்படி முடியும்‌ 
பார்ப்போம்‌ என்றார்கள்‌. 

Genesis 37:33 (Gen 37:33) 

(37:33) யாக்கோபு அதைக்‌ கண்டு, இது என்‌ 
குமாரனுடைய அங்கிதான்‌, ஒரு துஷ்டமிருகம்‌ அவனைப்‌ 


பட்சித்துப்போட்டது, யோசேப்பு பீறுண்டுபோனான்‌ 





என்று புலம்பி, 


Genesis 44:4 (Gen 44:4) 
(44:4) அவர்கள்‌ பட்டணத்தை விட்டுப்‌ புறப்பட்டு, 





வெகுதூரம்‌ போவதற்குமுன்னே, யோசேப்பு தன்‌ வீட்டு 
விசாரணைக்காரனை நோக்கி: நீ புறப்பட்டுப்போய்‌, அந்த 
மனிதரைப்‌ பின்தொடர்ந்து, அவர்களைப்‌ பிடித்து: நீங்கள்‌ 
நன்மைக்குத்‌ தமை செய்தது என்ன? 

Genesis 44:5 (Gen 44:5) 

(44:5) அது என்‌ எஜமான்‌ பானம்பண்ணுகிற பாத்திரம்‌ 
அல்லவா? அது போனவகை ஞானதிருஷ்டியால்‌ 
அவருக்குத்‌ தெரியாதா? நீங்கள்‌ செய்தது தகாதகாரியம்‌ 
என்று அவர்களோடே சொல்‌ என்றான்‌. 

Genesis 44:34 (Gen 44:34) 

(44:34) இளையவனை விட்டு, எப்படி என்‌ 





தகப்பனிடத்துக்குப்‌ போவேன்‌? போனால்‌ என்‌ 
தகப்பனுக்கு நேரிடும்‌ தீங்கை நான்‌ எப்படிக்‌ காண்பேன்‌ 
என்றான்‌. 

Genesis 47:9 (Gen 47:9) 

(47:9) அதற்கு யாக்கோபு: நான்‌ பரதேசியாய்ச்‌ சஞ்சரித்த 
நாட்கள்‌ நூற்றுமுப்பது வருஷம்‌; என்‌ ஆயுசுநாட்கள்‌ 
கொஞ்சமும்‌ சஞ்சலமுள்ளதுமாயிருக்றெது; அவைகள்‌ 
பரதேசிகளாய்ச்‌ சஞ்சரித்த என்‌ பிதாக்களுடைய ஆயுசு 
நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று 
பார்வோனுடனே சொன்னான்‌. 


Genesis 48:16 (Gen 48:16) 


(48:16) எல்லாத்‌ தீமைக்கும்‌ நீங்கலாக்கி என்னை மீட்ட 
தூதனுமானவர்‌ இந்தப்‌ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, 
என்‌ பேரும்‌ என்‌ பிதாகீகளாகிய ஆபிரகாம்‌ ஈசாக்கு 
என்பவர்களின்‌ பேரும்‌ இவர்களுக்கு இடப்படக்கடவது; 
பூமியில்‌ இவர்கள்‌ மிகுதியாய்ப்‌ பெருகக்கடவர்கள்‌ 
என்றான்‌. 

Genesis 50:15 (Gen 50:15) 

(50:15) தங்கள்‌ தகப்பன்‌ மரணமடைந்ததை யோசேப்பின்‌ 
சகோதரர்‌ கண்டு! ஒருவேளை யொசேப்பு நம்மைப்‌ 
பகைத்து, நாம்‌ அவனுக்குச்‌ செய்த எல்லாப்‌ 
பொல்லாங்குக்காகவும்‌ நமக்குச்‌ சரிக்குச்‌ சரிகட்டுவான்‌ 
என்று சொல்லி, யோசேப்பினிடத்தில்‌ ஆள்‌ அனுப்பி, 
Genesis 50:17 (Gen 50:17) 

(50:17) ஆகையால்‌, உம்முடைய தகப்பனாருடைய 
தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள்‌ செய்த 
துரோகத்தை மன்னிக்கவேண்டும்‌ என்று அவனுக்குச்‌ 
சொல்லச்சொன்னார்கள்‌. அவர்கள்‌ அதை யோசேப்புக்குச்‌ 
சொன்னபோது, அவன்‌ அழுதான்‌. 

Genesis 50:20 (Gen 50:20) 

(50:20) நீங்கள்‌ எனக்குத்‌ தீமைசெய்ய நினைத்தீர்கள்‌; 
தேவனோ, இப்பொழுது நடந்துவருகிறபடியே, வெகு 
ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு, அதை 
நன்மையாக முடியப்பண்ணினார்‌. 


Exodus 5:19 (Exod 5:19) 


(5:19) நீங்கள்‌ ஓவ்வொரு நாளிலும்‌ அறுத்துத்‌ 
தீரவேண்டிய செங்கலிலே ஒன்றும்‌ குறைக்கப்படாது 
என்று சொல்லப்பட்டதினாலே, இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
தலைவர்‌ தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று 
கண்டார்கள்‌. 

Exodus 5:22 (Exod 5:22) 

(5:22) அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பிப்போய்‌: ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்குத்‌ 
தீங்குவரப்பண்ணினதென்ன? ஏன்‌ என்னை அனுப்பினீர்‌? 
Exodus 5:23 (Exod 5:23) 

(5:23) நான்‌ உமது நாமத்தைக்கொண்டு பேசும்படி 
பார்வோனிடத்தில்‌ பிரவேசித்ததுமுதல்‌ அவன்‌ இந்த 
ஜனங்களை உபத்திரவப்படுத்துறொன்‌; நீர்‌ உம்முடைய 
ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான்‌. 
Exodus 10:10 (Exod 10:10) 

(10:10) அப்பொழுது அவன்‌: நான்‌ உங்களையும்‌ உங்கள்‌ 
குழநதைகளையும்‌ எப்படி விடுவேனோ, அப்படியே 
கர்த்தர்‌ உங்களோடிருப்பாராக; எச்சரிக்கையாயிருங்கள்‌, 
உங்களுக்குப்‌ பொல்லாப்பு நேரிடும்‌; 

Exodus 23:2 (Exod 23:2) 

(23-4) தீமைசெய்ய திரளானபேர்களைப்‌ 
பின்பற்றாதிராப்பாயாக; வழக்கிலே நியாயததைப்‌ புரட்ட 
மிகுதியானவர்களின்‌ பட்சத்தில்‌ சாய்ந்து, உத்தரவு 


சொல்லாதிருப்பாயாக. 


Exodus 32:12 (Exod 32:12) 


(32:12) மலைகளில்‌ அவர்களைக்‌ கொன்று போடவும்‌, 


பூமியின்மேல்‌ இராதபடிக்கு அவர்களை 
நிர்மூலமாக்கவும்‌, அவர்களுக்குத்‌ 
தீங்குசெய்யும்பொருட்டே அவர்களைப்‌ 
புறப்படப்பண்ணினார்‌ என்று எகிப்தியர்‌ 


சொல்லுவானேன்‌? உம்முடைய கோபத்தின்‌ உக்கிரத்தை 


விட்டுத்‌ திரும்பி, உமது ஜனங்களுக்குத 
தீங்குசெய்யாதபடிக்கு, அவர்கள்மேல்‌ 
பரிதாபங்கொள்ளும்‌. 


Exodus 32:14 (Exod 32:14) 
(32:14) அப்பொழுது கர்த்தர்‌ தமது ஜனங்களுக்குச்‌ 


செய்ய நினைத்த தீங்கைச்‌ செய்யாதபடிக்குப்‌ 
பரிதாபங்கொண்டார்‌. 

Exodus 33:4 (Exod 33:4) 

(33:4) துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள்‌ 


கேட்டபோது, ஒருவரும்‌ தங்கள்‌ ஆபரணங்களைப்‌ 
போட்டுக்கொள்ளாமல்‌ துக்கித்துக்கொண்டிருநீதார்கள்‌. 
Leviticus 5:4 (Lev 5:4) 

(5:4) மனிதர்‌ பதறி ஆணையிடும்‌ எந்தக்‌ 
காரியத்திலானாலும்‌, ஒருவன்‌ தீமை செய்கிறதற்காவது 
நன்மை செய்கிறதற்காவது, தன்‌ மனம்‌ அறியாமல்‌, தன்‌ 


உதடுகளினால்‌ பதறி ஆணையிட்டு, பின்பு அவன்‌ அதை 


அறிந்துகொண்டால்‌, அதைக்குறித்துக 
குற்றமுள்ளவனாவான்‌. 

Leviticus 26:6 (Lev 26:6) 

(26:6) தேசத்தில்‌ சமாதானம்‌ கட்டளையிடுவேன்‌; 
ததீதளிக்கப்பண்ணுவார்‌ இல்லாமல்‌ 
படுத்துக்கொள்வீர்கள்‌; துஷ்ட மிருகங்களைத்‌ தேசத்தில்‌ 
இராதபடிக்கு ஒழியப்பண்ணுவேன்‌; பட்டயம்‌ உங்கள்‌ 
தேசத்தில்‌ உலாவுவதில்லை. 

Numbers 13:32 (Num 13:32) 

(13:32) நாங்கள்‌ போய்ச்‌ சுற்றிப்‌ பார்த்துவந்த அந்த 
தேசம்‌ தன்‌ குடிகளைப்‌ பட்சிக்கிற தேசம்‌; நாங்கள்‌ 
அதிலே கண்ட ஜனங்கள்‌ எல்லாரும்‌ மிகவும்‌ பெரிய 
ஆட்கள்‌. 

Numbers 14:27 (Num 14:27) 

(14:2/) எனக்கு விரோதமாய்‌ முறுமுறுக்றெ இந்தப்‌ 
பொல்லாத சபையாரை எதுவரைக்கும்‌ பொறுப்பேன்‌? 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எனக்கு விரோதமாய்‌ 
முறுமுறுக்றெதைக கேட்டேன்‌. 

Numbers 14:35 (Num 14:35) 

(14:35) கர்த்தராகிய நான்‌ இதைச்‌ சொன்னேன்‌; எனக்கு 
விரோதமாய்கீ கூட்டங்கூடின இந்தப்‌ பொல்லாத 
சபையார்‌ யாவருக்கும்‌ இப்படியே செய்வேன்‌; இந்த 
வனாந்தரத்திலே அழிவார்கள்‌, இங்கே சாவார்கள்‌ என்று 


சொல்‌ என்றார்‌. 


Numbers 14:37 (Num 14:37) 

(14:37) சபையார்‌ எல்லாரும்‌ அவனுக்கு விரோதமாய்‌ 
முறுமுறுக்கும்படி அந்தத்‌ துர்ச்செய்தியைச்‌ 
சொன்னவர்களாகிய அந்த மனிதர்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ வாதையினால்‌ செத்தார்கள்‌. 

Numbers 20:5 (Num 20:5) 

(20:5) விதைப்பும்‌, அத்திமரமும்‌, திராட்சச்செடியும்‌, 
மாதளஞ்செடியும்‌, குடிக்கதீதண்ணீறாம்‌ இல்லாத இந்தக்‌ 
கெட்ட இடத்தில்‌ எங்களைக்‌ கொண்டுவரும்படி, நீங்கள்‌ 


எங்களை எகிப்திலிருந்து புறப்படப்பண்ணினது என்ன 


என்றார்கள்‌. 
Numbers 32:13 (Num 32:13) 
(32:13) அப்படியே கர்த்தருடைய கோபம்‌ 


இஸ்ரவேலின்மேல்‌ மூண்டது; கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பொல்லாப்புச்‌ செய்த அந்தச்‌ சந்ததியெல்லாம்‌ 
நிர்மூலமாகுமட்டும்‌ அவர்களை வனாந்தரததிலே நாற்பது 
வருஷம்‌ அலையப்பண்ணினார்‌. 

Deuteronomy 1:35 (Deut 1:35) 

(1:35) உங்கள்‌ பிதாக்களுக்குக்‌ கொடுப்பேன்‌ என்று நான்‌ 
ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்தப்‌ பொல்லாத 
சந்ததியாராகிய மனிதரில்‌ ஒருவரும்‌ காண்பதில்லை 
என்றும்‌, 


Deuteronomy 1:39 (Deut 1:39) 


(1:39) கொள்ளையாவார்கள்‌ என்று நீங்கள்‌ சொன்ன 
உங்கள்‌ குழந்தைகளும்‌, இந்நாளிலே நன்மை தீமை 
அறியாத உங்கள்‌ பிள்ளைகளும்‌ அதில்‌ 
பிரவேசிப்பார்கள்‌; அவர்களுக்கு அதைக்‌ கொடுப்பேன்‌; 
அவர்கள்‌ அதைச்‌ சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 
Deuteronomy 4:25 (Deut 4:25) 

(4:25) நீங்கள்‌ பிள்ளைகளும்‌ பிள்ளைகளின்‌ 
பிள்ளைகளும்‌ பெற்று, தேசத்தில்‌ வெகுநாள்‌ 
இருநதபின்பு, நீங்கள்‌ உங்களைக்‌ கெடுத்து, யாதொரு 
விக்ரெகததையாவது யாதொரு சாயலான 
சுரூபத்தையாவது பண்ணி, உன்‌ தேவனாகிய கர்த்தருக்குக்‌ 
கோபம்‌ உண்டாக்க அவர்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்தால்‌, 

Deuteronomy 7:15 (Deut /:15) 

(7:15) கர்த்தர்‌ சகல நோய்களையும்‌ உன்னைவிட்டு 
விலக்குவார்‌ உனக்குத்‌ தெரிநீதிருக்கிற எகிப்தியரின்‌ 
கொடிய ரோகங்களில்‌ ஒன்றும்‌ உன்மேல்‌ 
வரப்பண்ணாமல்‌, உன்னைப்‌ பகைக்கிற யாவர்மேலும்‌ 
அவைகளை வரப்பண்ணுவார்‌. 

Deuteronomy 13:5 (Deut 13:5) 

(13:5) அந்தத்‌ தீர்க்கதரிசியும்‌, அந்தச்‌ சொப்பனக்காரனும்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌; நீங்கள்‌ நடக்கும்படி 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உங்களுக்கு விதித்த 


வழியை விட்டு உங்களை விலக்கும்படி, அவன்‌, 


உங்களை எகிப்துதேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணினவரும்‌ உங்களை அடிமைததன 
வீட்டிலிருந்து நீங்கலாக்கி மீட்டுக்கொண்டவருமான 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான 


துரோகப்பேச்சைப்‌ பேசினான்‌; இப்படிப்பட்ட இமையை 





உங்களிடத்திலிருந்து விலக்குவீர்களாக. 

Deuteronomy 15:9 (Deut 15:9) 

(15:9) விடுதலை வருஷமாகிய ஏழாம்‌ வருஷம்‌ 
கிட்டியிருக்கிறதென்று சொல்லி, உன்‌ இருதயத்திலே 
பொல்லாத நினைவு கொண்டு, உன்‌ ஏழைச்‌ 
சகோதரனுக்குகீ கொடாமல்‌ மறுத்து, அவன்மேல்‌ 
வன்கண்‌ வைக்காதபடிக்கும்‌, அவன்‌ உன்னைக்‌ குறித்துக்‌ 
கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும்‌ 
எச்சரிக்கையாயிரு; அப்படிச்‌ செய்வாயானால்‌ அது 
உனக்குப்‌ பாவமாயிருக்கும்‌. 

Deuteronomy 17:7 (Deut 1/:/) 

(17:/) அவனைக்‌ கொலைசெய்கிறதற்குச்‌ சாட்சிகளுடைய 
கைகள்‌ முநதியும்‌ எல்லா ஜனங்களுடைய கைகள்‌ 
பிநீதியும்‌ அவன்மேல்‌ இருப்பதாக; இப்படியே தீமையை 
உன்‌ நடுவிலிருந்து விலக்கக்கடவாய்‌. 

Deuteronomy 17:12 (Deut 17:12) 

(17:12) அங்கே உன்‌ தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை 
செய்யும்படி நிற்கிற ஆசாரியனுடைய 
சொல்லையாகிலும்‌, நியாயாதிபதியினுடைய 


சொல்லையாகிலும்‌ கேளாமல்‌, ஒருவன்‌ இடும்புசெய்தால்‌, 
அவன்‌ சாககீகடவன்‌; இப்படியே தீமையை 
இஸ்ரவேலிலிருநீது விலக்கக்கடவாய்‌. 

Deuteronomy 19:19 (Deut 19:19) 

(19:19) அவன்‌ தன்‌ சகோதரனுக்குச்‌ செய்ய 
நினைத்தபடியே அவனுக்குச்‌ செய்யக்கடவீர்கள்‌; 
இவ்விதமாய்த்‌ இமையை உன்‌ நடுவிலிருந்து 
விலக்குவாயாக. 

Deuteronomy 19:20 (Deut 19:20) 

(19:20) மற்றவர்களும்‌ அதைக்‌ கேட்டுப்‌ பயந்து, இனி 
உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தீமையைச்‌ 
செய்யாதிருப்பார்கள்‌. 

Deuteronomy 21:21 (Deut 21:21) 

(21:21) அப்பொழுது அவன்‌ சாகும்படி அந்தப்‌ 
பட்டணத்து மனிதரெல்லாரும்‌ அவன்மேல்‌ 
கல்லெறியக்கடவர்கள்‌; இப்படியே இமையை உன்‌ 
நடுவிலிருந்து விலக்கிப்போடவேண்டும்‌; இஸ்ரவேலர்‌ 
எல்லாரும்‌ அதைக்‌ கேட்டுப்‌ பயப்படுவார்கள்‌. 
Deuteronomy 22:14 (Deut 22:14) 

(22:14) நான்‌ இந்த ஸ்திரீயை விவாகம்பண்ணி, 
அவளிடத்தில்‌ சேர்ந்தபோது கன்னிமையைக்‌ 
காணவில்லை என்று அவள்மேல்‌ ஆவலாதியான 
விசேஷங்களைச்‌ சாற்றி, அவளுக்கு அவதூறு 


உண்டாக்கினால்‌; 


Deuteronomy 22:19 (Deut 22:19) 

(22:19) அவன்‌ இஸ்ரவேலில்‌ ஒரு கன்னியை 
அவதூறுபண்ணினதினாலே, அவன்‌ கையில்‌ நூறு 
வெள்ளிக்காசை அபராதமாக வாங்கி, பெண்ணின்‌ 
தகப்பனுக்குக்‌ கொடுக்கக்கடவர்கள்‌; அவளோ அவனுக்கு 
மனைவியாயிருக்கவேண்டும்‌; அவன்‌ தன்‌ 
ஜீவனுள்ளளவும்‌ அவளைத்‌ தள்ளிவிடக்கூடாது. 
Deuteronomy 22:21 (Deut 22:21) 

(22:21) அந்தப்‌ பெண்ணை அவள்‌ தகப்பனுடைய 
வீட்டுவாசலுக்கு முன்பாகக்‌ கொண்டுவந்து, அவள்‌ 
இஸ்ரவேலில்‌ மதிகெட்ட காரியத்தைச்‌ செய்து, தன்‌ 
தகப்பன்‌ வீட்டிலே வேசித்தனம்பண்ணினபடி யினாலே, 
அவளுடைய பட்டணதது மனிதர்‌ அவளைக்‌ 
கல்லெறிந்து கொல்லக்கடவர்கள்‌; இப்படியே தீமையை 
உன்‌ நடுவிலிருநது விலக்கக்கடவாய்‌. 

Deuteronomy 22:22 (Deut 22:22) 

(22:22) புருஷனுக்கு விவாகம்பண்ணப்பட்ட 
ஸ்திர்யோடே ஒருவன்‌ சயனிக்கக 
கண்டுபிடிக்கப்பட்டால்‌, அந்த ஸ்திரியோடே சயனித்த 
மனிதனும்‌ அந்த ஸ்திரீயும்‌ இருவரும்‌ சாகவேண்டும்‌; 
இப்படியே தீமையை இஸ்ரவேலிலிருந்து 
விலக்கக்கடவாய்‌. 


Deuteronomy 22:24 (Deut 22:24) 


(22:24) அப்பொழுது அந்தப்‌ பெண்‌ ஊருக்குள்ளிருந்தும்‌ 
கூக்குரலிடாததினாலும்‌, அந்த மனிதன்‌ பிறனுடைய 
மனைவியைக்‌ கற்பழித்தபடியினாலும்‌, இருவரையும்‌ 


அந்தப்‌ பட்டணத்து வாசலுக்குமுன்‌ கொண்டுபோய்‌, 


அவர்கள்மேல்‌ கல்லெறிந்து கொல்லக்கடவீர்கள்‌; 
இப்படியே தீமையை உன்‌ நடுவிலிருந்து 
விலக்கக்கடவாய்‌. 


Deuteronomy 24:7 (Deut 24:/) 

(24:/) தன்‌ சகோதரராகிய இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
ஒருவனைத்‌ திருடி, அதினால்‌ ஆதாயந்தேடி, அவனை 
விறறுப்போட்ட ஒருவன்‌ அகப்பட்டால்‌, அந்தத்‌ திருடன்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌; இப்படியே தீமையை 
உன்‌ நடுவிலிருந்து விலக்கக்கடவாய்‌. 

Deuteronomy 26:6 (Deut 26:6) 

(26:6) எகிப்தியர்‌ எங்களை ஒடுக்கி, எங்களைச்‌ 
சிறுமைப்படுத்தி, எங்கள்மேல்‌ கடினமான வேலையைச்‌ 
சுமத்தினபோது, 

Deuteronomy 28:54 (Deut 28:54) 

(28:54) உன்‌ சத்துருக்கள்‌ உன்‌ வாசல்களிலெங்கும்‌ 
உன்னை முற்றிகைப்போட்டு நெருக்குங்காலத்தில்‌, 
உன்னிடத்தில்‌ செருக்கும்‌ சுகசெல்வமுமுள்ள மனிதன்‌ 
சகலத்தையும்‌ இழந்து, தன்‌ இல்லாமையினாலே தான்‌ 
தின்னும்‌ தன்‌ பிள்ளைகளின்‌ மாம்சததிலே, 
Deuteronomy 28:56 (Deut 28:56) 


(28:56) உன்னிடத்தில்‌ சுகசெல்வத்தினாலும்‌ 
செருக்கினாலும்‌ தன்‌ உள்ளங்காலைத்‌ தரையின்மேல்‌ 
வைக்க அஞ்சின செருக்கும்‌ சுகசெல்வமுமுள்ள ஸ்திரீ 
தன்‌ கால்களின்‌ நடுவே புறப்பட்ட தன்‌ 
நஞ்சுக்கொடியினிமித்தமும்‌, தான்‌ பெற்ற 
பிள்ளைகளினிமித்தமும்‌, தன்‌ மார்பில்‌ இருக்கிற 
புருஷன்மேலும்‌ தன்‌ குமாரன்மேலும்‌ தன்‌ 
குமாரததியின்மேலும்‌ வன்கண்ணாயிருப்பாள்‌; 
Deuteronomy 29:21 (Deut 29:21) 

(29:21) இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிற உடன்படிக்கையினுடைய சகல 
சாபங்களின்படியும்‌ அவனுக்குத்‌ தீங்காக கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ கோத்திரங்கள்‌ எல்லாவற்றிற்கும்‌ அவனைப்‌ 
புறம்பாக்கிப்போடுவார்‌. 

Deuteronomy 30:15 (Deut 30:15) 

(20:15) இதோ, ஜீவனையும்‌ நன்மையையும்‌, 
மரணத்தையும்‌ தீமையையும்‌ இன்று உனக்கு முன்னே 
வைத்தேன்‌. 

Deuteronomy 31:29 (Deut 31:29) 

(31:29) என்‌ மரணத்திறகுப்பின்பு நீங்கள்‌ நிச்சயமாய்‌ 
உங்களைக்‌ கெடுத்து, நான்‌ உங்களுக்குக்‌ கட்டளையிட்ட 
வழியை விட்டு விலகுவீர்கள்‌; ஆகையால்‌, கடைசி 
நாட்களில்‌ தீங்கு உங்களுக்கு நேரிடும்‌; உங்கள்‌ 


கைகீகிரியைகளினாலே கர்த்தரைக்‌ 


கோபப்படுத்தும்படிக்கு, அவர்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்வீர்கள்‌ என்பதை அறிவேன்‌ 
என்று சொல்லி, 

Joshua 23:15 (Josh 23:15) 

(23:15) இப்பொழுதும்‌ உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உங்களோடே சொன்ன நல்ல காரியமெல்லாம்‌ 
உங்களிடத்திலே எப்படி நிறைவேறிற்றோ, அப்படியே, 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உங்களுக்குகீ 
கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை நீங்கள்‌ 
மீறி, அந்நிய தேவர்களைச்‌ சேவித்து, அவைகளைப்‌ 
பணிந்துகொள்ளுங்காலத்தில்‌, 

Joshua 24:15 (Josh 24:15) 

(24:15) கர்த்தரைச்‌ சேவிக்கிறது உங்கள்‌ பார்வைக்கு 
ஆகாததாய்க்‌ கண்டால்‌, பின்னை யாரைச்‌ சேவிப்பீர்கள்‌ 
என்று இன்று தெரிந்துகொள்ளுங்கள்‌; நதிக்கு 
அப்புறததில்‌ உங்கள்‌ பிதாக்கள்‌ சேவித்த தேவர்களைச்‌ 
சேவிப்பீர்களோ? நீங்கள்‌ வாசம்பண்ணுகிற தேசத்துக்‌ 
குடிகளாகிய எமோரியறின்‌ தேவர்களைச்‌ 
சேவிப்பீர்களோ? நானும்‌ என்‌ வீட்டாருமோவென்றால்‌, 
கர்த்தரையே சேவிப்போம்‌ என்றான்‌. 

Judges 2:11 (Judg 2:11) 

(2:11) அப்பொழுது இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்து, 


பாகால்களைச்‌ சேவித்து, 


Judges 2:15 (Judg 2:15) 

(2:15) கர்த்தர்‌ சொல்லியபடியும்‌, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
ஆணையிட்டிருந்தபடியும்‌, அவர்கள்‌ புறப்பட்டுப்போகிற 
இடமெல்லாம்‌ கர்த்தருடைய கை தீமைக்கென்றே 
அவர்களுக்கு விரோதமாயிருந்தது; மிகவும்‌ 
நெருக்கப்பட்டார்கள்‌. 

Judges 3:7 (Judg 3:7) 

(3:7) இப்படி இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரின்‌ 


பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்து, தங்கள்‌ 





தேவனாகிய கர்ததரை மறந்து, பாகால்களையும்‌ தோப்பு 
விக்ரெகங்களையும்‌ சேவிக்கிறபோது, 

Judges 3:12 (Judg 3:12) 

(3:12) இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மறுபடியும்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தார்கள்‌; 


அவர்கள்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 





செய்தபடியால்‌, கர்த்தர்‌ எக்லோன்‌ என்னும்‌ மோவாபின்‌ 
ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய்ப்‌ 
பலகீகப் பண்ணினார்‌. 

Judges 4:1 (Judg 4:1) 

(4:1) ஏகூத்‌ மரணமடைந்தபின்பு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 





திரும்பக்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்துவநீதார்கள்‌. 
Judges 6:1 (Judg 6:1) 


(6:1) பின்னும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தார்கள்‌; 
அப்பொழுது கர்த்தர்‌ அவர்களை ஏழு வருஷம்‌ 
மீதியானியரின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌. 

Judges 9:23 (Judg 9:23) 

(2.23) அபிமெலேககுக்கும்‌ சீகேமின்‌ பெரிய 
மனுஷருக்கும்‌ நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும்‌ 





ஆவியைத்‌ தேவன்‌ வரப்பண்ணினார்‌. 

Judges 9:57 (Judg 9:57) 

(2:57) சீகேம்‌ மனுஷர்‌ செய்த எல்லாப்‌ 
பொல்லாப்பையும்‌ தேவன்‌ அவர்கள்‌ தலையின்மேல்‌ 
திரும்பும்படி செய்தார்‌; யெருபாகாலின்‌ குமாரன்‌ 
யோதாமின்‌ சாபம்‌ அவர்களுக்குப்‌ பலித்தது. 

Judges 10:6 (Judg 10:6) 

(10:6) இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மறுபடியும்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்புச்‌ செய்து, கர்த்தரைச்‌ 


சேவியாமல்‌ அவரை விட்டுப்‌ போய்‌, பாகால்களையும்‌, 





அஸ்தரோத்தையும்‌, சீரியாவின்‌ தேவர்களையும்‌, சதோனின்‌ 
தேவர்களையும்‌, மோவாபின்‌ தேவர்களையும்‌, அம்மோன்‌ 
புதீதிரரின்‌ தேவர்களையும்‌, பெலிஸ்தரின்‌ தேவர்களையும்‌ 
சேவித்தார்கள்‌. 

Judges 13:1 (Judg 13:1) 

(13:1) இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மறுபடியும்‌ கர்த்தரின்‌ 


பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தபடியால்‌, 





கர்த்தர்‌ அவர்களை நாற்பது வருஷமளவும்‌ பெலிஸ்தர்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌. 

Judges 20:13 (Judg 20:13) 

(20:13) இப்பொழுது கிபியாவில்‌ இருக்கிற பேலியாளின்‌ 
மக்களாகிய அந்த மனுஷரை நாங்கள்‌ கொன்று, 
பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விலக்கும்படிக்கு, 
அவர்களை ஒப்புக்கொடுங்கள்‌ என்று 
சொல்லச்சொன்னார்கள்‌; பென்யமீன்‌ புத்திரர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரராகிய தங்கள்‌ சகோதரரின்‌ சொல்லைக்‌ கேட்க 
மனமில்லாமல்‌, 

Judges 20:34 (Judg 20:34) 

(20:34) அவர்களில்‌ எல்லா இஸ்ரவேலிலும்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்ட பதினாயிரம்பேர்‌ கிபியாவுக்கு 
எதிரே வந்தார்கள்‌ யுத்தம்‌ பலத்தது; ஆனாலும்‌ 
தங்களுக்கு விக்கினம்‌ நேரிட்டது என்று அவர்கள்‌ 
அறியாதிருந்தார்கள்‌. 

Judges 20:41 (Judg 20:41) 

(20:41) அப்பொழுது இஸ்ரவேலர்‌ திரும்பிக்‌ 
கொண்டார்கள்‌; பென்யமீன்‌ மனுஷரோ, தங்களுக்கு 
விக்னெம்‌ நேரிட்டதைக கண்டு திகைத்து, 

1 Samuel 2:23 (15௨ 2:23) 

(2:23) அவர்களை நோக்கி: நீங்கள்‌ இப்படிப்பட்ட 


காரியங்களைச்‌ செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள்‌ 


எல்லாரும்‌ உங்கள்‌ பொல்லாத நடக்கைகளைச்‌ 
சொல்லக்கேட்கிறேன்‌. 

1 Samuel 6:9 (1Sam 6:9) 

(6:9) அப்பொழுது பாருங்கள்‌; அது தன்‌ எல்லைக்குப்‌ 
போகிறவழியாய்ப்‌ பெதீஷிமேசுக்குப்‌ போனால்‌, இந்தப்‌ 
பெறிய தீங்கை நமக்குச்‌ செய்தவர்‌ அவர்தாமே என்று 
அறியலாம்‌; போகாதிருந்தால்‌, அவருடைய கை நம்மைத்‌ 
தொடாமல்‌, அது தற்செயலாய்‌ நமக்கு நேரிட்டது என்று 
அறிநதுகொள்ளலாம்‌ என்றார்கள்‌. 

1 Samuel 12:19 (158 12:19) 

(12:19) சாமுவேலைப்‌ பார்த்து: நாங்கள்‌ சாகாதபடிக்கு 
உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ உம்முடைய 
அடியாருக்காக விண்ணப்பம்‌ செய்யும்‌; நாங்கள்‌ செய்த 
எல்லாப்‌ பாவங்களோடும்‌ எங்களுக்கு ஒரு ராஜா 
வேண்டும்‌ என்று கேட்ட இந்தப்‌ பாவத்தையும்‌ 


கூட்டிக்கொண்டோம்‌ என்று ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 


சொன்னார்கள்‌. 

1 Samuel 15:19 (1Sam 15:19) 

(15:19) இப்படியிருக்க, நீர்‌ கர்த்தருடைய 
சொல்லைக்கேளாமல்‌, கொள்ளையின்மேல்‌ பறந்து, 
கர்த்தருடைய பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 


செய்தது என்ன என்றான்‌. 


1 Samuel 16:14 (1Sam 16:14) 


(16:14) கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார்‌; 
கர்த்தரால்‌ வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி 
அவனைக்‌ கலங்கப்பண்ணிக்கொண்டிருநதது. 

1 Samuel 16:15 (158 16:15) 

(16:15) அப்பொழுது சவுலின்‌ ஊழியக்காரர்‌ அவனை 
நோக்கி! இதோ, தேவனால்‌ விடப்பட்ட ஒரு பொல்லாத 
ஆவி உம்மைக்‌ கலங்கப்பண்ணுகிற தே. 

1 Samuel 16:16 (158 16:16) 

(16:16) சுரமண்டலம்‌ வாசிகீகிறதில்‌ தேறின ஒருவனைத்‌ 
தேடும்படிக்கு, எங்கள்‌ ஆண்டவனாகிய நீர்‌ உமக்கு 
முன்பாக  நிந்ற உம்முடைய அடியாருக்குக்‌ 
கட்டளையிடும்‌; அப்பொழுது தேவனால்‌ விடப்பட்ட 
பொல்லாத ஆவி உம்மேல்‌ இறங்குகையில்‌, அவன்‌ தன்‌ 
கையினால்‌ அதை வாசித்தால்‌ உமக்குச்‌ 
சவுக்யெமுண்டாகும்‌ என்றார்கள்‌. 

1 Samuel 16:23 (1Sam 16:23) 

(16:23) அப்படியே தேவனால்‌ விடப்பட்ட ஆவி 
சவுலைப்‌ பிடிக்கும்போது, தாவீது சுரமண்டலத்தை 
எடுத்து, தன்‌ கையினால்‌ வாசிப்பான்‌ அதினாலே 
பொல்லாத ஆவி அவனைவிட்டு நீங்க, சவுல்‌ 
ஆறுதலடைந்து, சொஸ்தமாவான்‌. 

1 Samuel 18:10 (1Sam 18:10) 

(18:10) மறுநாளிலே தேவனால்‌ விடப்பட்ட பொல்லாத 
ஆவி சவுலின்மேல்‌ இறங்கிற்று; அவன்‌ வீட்டிற்குள்ளே 


தீர்க்கதரிசனம்‌ சொல்லிக்கொண்டிருந்தான்‌, அப்பொழுது 
தாவீது தினந்தோறும்‌ செய்கிறபடி, தன்‌ கையினால்‌ 
சுரமண்டலத்தை  வாசித்துக்கொண்டிருந்தான்‌; சவுலின்‌ 
கையிலே ஈட்டியிருநதது. 

1 Samuel 19:9 (15௨ 19:9) 

(19:9) கர்த்தரால்‌ விடப்பட்ட பொல்லாத ஆவி 





சவுலின்மேல்‌ வந்தது; அவன்‌ தன்‌ வீட்டில்‌ உட்கார்ந்து, 
தன்‌ ஈட்டியைக்‌ கையிலே பிடித்துக்கொண்டிருந்தான; 
தாவீது தன்‌ கையினாலே சுரமண்டலம்‌ வாசித்தான்‌. 

1 Samuel 20:7 (15௨ 20:7) 

(20:/) அதற்கு அவர்‌ நல்லது என்றால்‌, உம்முடைய 
அடியானுக்குச்‌ சமாதானம்‌ இருக்கும்‌; அவருக்கு 
எரிச்சலுண்டானால்‌, அவராலே பொல்லாப்புத்‌ 
தீர்மானப்பட்டிருகீகிறது என்று அறிந்துகொள்வீர்‌. 

1 Samuel 20:9 (15௨ 20:9) 

(20:9) அப்பொழுது யோனத்தான்‌; அப்படி உமக்கு 


வராதிருப்பதாக; உமக்குப்‌ பொல்லாப்புச்‌ செய்ய என்‌ 





தகப்பனாலே தீர்மானித்திருககெது என்று நான்‌ 
நிச்சயமாய்‌ அறிந்தேனானால்‌ நான்‌ அதை உமக்கு 
அறிவிக்காதிருப்பேனா என்றான்‌. 

1 Samuel 20:13 (1Sam 20:13) 

(20:13) இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
யோனத்தானுக்கு அதற்குச்‌ சரியாகவும்‌ அதற்கு 
அதிகமாகவும்‌ செய்யக்கடவர்‌; ஆனாலும்‌ உமக்குத்‌ தீங்கு 


செய்ய என்‌ தகப்பனுக்குப்‌ பிரியமாயிருநீதால்‌, அதை 
உமது செவிகளுக்கு வெளிப்படுத்து, நீர்‌ 
சமாதானத்தோடே போகும்படிக்கு உம்மை 
அனுப்பிவிடுவேன்‌; கர்த்தர்‌ என்‌ தகப்பனோடு 
இருந்ததுபோல்‌, உம்மோடும்‌ இருப்பாராக. 

1 Samuel 24:11 (1Sam 24:11) 

(24:11) என்‌ தகப்பனே பாரும்‌; என்‌ கையிலிருக்கிற 
உம்முடைய சால்வையின்‌ தொங்கலைப்‌ பாரும்‌; 
உம்மைக்‌ கொன்றுபோடாமல்‌, உம்முடைய சால்வையின்‌ 
தொங்கலை அறுத்துக்கொண்டேன்‌; என்‌ கையிலே 
பொல்லாப்பும்‌ துரோகமும்‌ இல்லை என்றும்‌, உமக்கு 
நான்‌ குற்றம்‌ செய்யவில்லை என்றும்‌ அறிந்துகொள்ளும்‌; 
நீரோ என்‌ பிராணனை வாங்க, அதை 
வேட்டையாடுகிறீர்‌. 

1 Samuel 24:17 (1Sam 24:17) 

(24:17) தாவீதைப்‌ பார்த்து: நீ என்னைப்பார்க்கிலும்‌ 
நீதிமான்‌; நீ எனக்கு நன்மை செய்தாய்‌; நானோ உனக்கு 
தீமை செய்தேன்‌. 

1 Samuel 25:3 (15௨ 25:3) 

(25:3) அந்த மனுஷனுக்கு நாபால்‌ என்றும்‌, அவன்‌ 
மனைவிக்கு அபிகாயில்‌ என்றும்‌ பெயர்‌; அந்த ஸ்திரீ 
மகா புத்திசாலியும்‌ ரூபவதியுமாயிருந்தாள்‌ அந்தப்‌ 
புருஷனோ முரடனும்‌ துராகிருதனுமாயிருந்தாண்‌ அவன்‌ 


காலேபுடைய சந்ததியான்‌. 


1 Samuel 25:17 (158 25:17) 

கின்ற இப்போதும்‌ நீர்‌ செய்யவேண்டியதைகீ 
கவனித்துப்பாரும்‌; நம்முடைய எஜமான்‌ மேலும்‌, 
அவருடைய வீட்டார்‌ யாவர்மேலும்‌, நிச்சயமாய்‌ ஒரு 
பொல்லாப்பு வருகிறதாயிருக்கிறது; இவரே, ஒருவரும்‌ 
தம்மோடே பேசக்கூடாதபடிக்கு, பேலியாளின்‌ 
மகனாயிருக்கிறார்‌ என்றான்‌. 

1 Samuel 25:21 (158 25:21) 

(25:21) தாவீது தன்‌ ஜனங்களை நோக்கி: அவனுக்கு 
வனாந்தரத்தில்‌ இருக்கிறதையெல்லாம்‌ வீணாகவே 
காப்பாற்றினேன்‌ அவனுக்கு உண்டானதிலெல்லாம்‌ 
ஒன்றும்‌ காணாமற்போனதில்லை; என்றாலும்‌ 
நன்மைக்குப்‌ பதிலாக அவன்‌ எனக்குத்‌ தீமை செய்தான்‌. 
1 Samuel 25:26 (158 25:26) 

(25:26) இப்போதும்‌ என்‌ ஆண்டவனே, நீர்‌ இரத்தம்‌ 
சிந்த வரவும்‌, உம்முடைய கை நீதியைச்‌ சரிக்கட்டவும்‌, 
கர்த்தர்‌ உமக்கு  இடங்கொடுக்கவில்லை என்பதைக்‌ 
கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டும்‌, உம்முடைய 
ஜீவனைக்கொண்டும்‌ சொல்லுகிறேன்‌; இப்போதும்‌ 
உம்முடைய சத்துருக்களும்‌, என்‌ ஆண்டவனுக்கு 
விரோதமாகப்‌ பொல்லாப்புத்‌ தேடுகிறவர்களும்‌, 
நாபாலைப்போல ஆகக்கடவர்கள்‌. 


1 Samuel 25:28 (158 25:28) 


(25:28) உமது அடியாளின்‌ பாதகத்தை மன்னியும்‌, கர்த்தர்‌ 
என்‌ ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய்க 
கட்டுவார்‌ என்‌ ஆண்டவன்‌ கர்தீதருடைய யுத்தங்களை 
நடத்துறெவராமே; நீர்‌ உயிரோடே இருக்கும்‌ நாளில்‌ ஒரு 
பொல்லாப்பும்‌ உம்மிலே காணப்படாதிருப்பதாக. 

1 Samuel 25:39 (158 25:39) 

(25:39) நாபால்‌ செத்துப்போனான்‌ என்று தாவீது 





கேள்விப்பட்டபோது: என்‌ நிந்தையின்‌ வழக்கை 
நாபாலின்‌ கையில்‌ விசாரித்து, தம்முடைய அடியானைப்‌ 
பொல்லாப்புச்‌ செய்யாதபடிக்குத்‌ தடுத்த கர்த்தருக்கு 
ஸ்தோத்திரம்‌; கர்த்தர்‌ தாமே நாபாலின்‌ பொல்லாப்பை 
அவன்‌ தலையின்மேல்‌ திரும்பப்பண்ணினார்‌ என்று 
சொல்லி, அபிகாயிலை விவாகம்பண்ணுகிறதற்காக 
அவளோடே பேச தாவீது ஆட்களை அனுப்பினான்‌. 

1 Samuel 26:18 (158 26:18) 

(26:18) பின்னும்‌: என்‌ ஆண்டவனாதகிய நீர்‌ உம்முடைய 
அடியானை இப்படிப்‌ பின்தொடருகிறது என்ன? நான்‌ 
என்ன செய்தேன்‌? என்னிடத்தில்‌ என்ன பொல்லாப்பு 
இருக்கிறது? 

1 Samuel 29:6 (15௨ 29:6) 

(29:6) அப்பொழுது ஆகீஸ்‌ தாவீதை அழைத்து: நீ 
உத்தமன்‌ என்றும்‌, நீ பாளயததில்‌ என்னோடே போக்கும்‌ 
வரத்துமாயிருக்றெது என்‌ பார்வைக்கு நல்லது என்றும்‌, 


கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌; நீ 


என்னிடத்தில்‌ வந்து சேர்ந்த நாள்முதல்‌ 
இன்றையவரைக்கும்‌ நான்‌ உன்னில்‌ ஒரு பொல்லாப்பும்‌ 
காணவில்லை; ஆகிலும்‌ பிரபுக்களின்‌ பார்வைக்கு நீ 
பிரியமானவன்‌ அல்ல. 

2 Samuel 3:39 (2588 3:39) 

(3:39) நான்‌ ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணப்பட்டவனாயிருந்தபோதிலும்‌, நான்‌ 
இன்னும்‌ பலவீனன்‌; செருயாவின்‌ குமாரராகிய இந்த 
மனுஷர்‌ என்‌ பலத்துக்கு மிஞ்சினவர்களாயிருக்கிறார்கள்‌, 





அந்தப்‌ பொல்லாப்பைச்‌ செய்தவனுக்குக்‌ கர்த்தர்‌ அவன்‌ 
பொல்லாப்புக்குதீதக்கதாய்ச்‌ சரிக்கட்டுவாராக என்றான்‌. 
2 Samuel 12:9 (2588 12:9) 


(12:9) கர்த்தருடைய பார்வைக்குப்‌ பொல்லாப்பான 





இந்தக்‌ காரியத்தைச்‌ செய்து, அவருடைய வார்த்தையை நீ 
அசட்டைபண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ 
பட்டயத்தால்‌ மடிவித்து, அவன்‌ மனைவியை உனக்கு 
மனைவியாக எடுத்துக்கொண்டு, அவனை அம்மோன்‌ 
புத்திரரின்‌ பட்டயத்தாலே கொன்றுபோட்டாய்‌. 

2 Samuel 12:11 (2Sam 12:11) 

(12:11) கர்த்தர்‌ சொல்லுகிறது என்னவென்றால்‌, இதோ, 


நான்‌ உன்‌ வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல்‌ 





எழும்பப்பண்ணி, உன்‌ கண்கள்‌ பார்க்க, உன்‌ ஸ்திர்களை 


எடுத்து, உனக்கு அடுத்தவனுக்குக்‌ கொடுப்பேன்‌; அவன்‌ 


இந்தச்‌ சூரியனுடைய வெளிச்சத்திலே உன்‌ 
ஸ்திர்களோடே சயனிப்பான்‌. 

2 Samuel 13:16 (2Sam 13:16) 

(13:16) அப்பொழுது அவள்‌: நீ எனக்கு முந்தி செய்த 
அநியாயத்தைப்பார்ககிலும்‌, இப்பொழுது என்னைத்‌ 
துரத்நிவிடுறெ அந்த அநியாயம்‌ கொடுமையாயிருக்கிறது 
என்றாள்‌; ஆனாலும்‌ அவன்‌ அவள்‌ சொல்லைக்‌ கேட்க 
மனதில்லாமல்‌, 

2 Samuel 15:14 (2Sam 15:14) 

(15:14) அப்பொழுது தாவீது எருசலேமிலே 
தன்னிடத்திலுள்ள தன்னுடைய எல்லா 
ஊழியக்காரரையும்‌ நோக்கி: எழுந்து ஓடிப்போவோம்‌, 
இல்லாவிட்டால்‌ நாம்‌ அப்சலோமுக்குதீ தப்ப 
இடமில்லை; அவன்‌ தீவிரித்து நம்மிடதீதில்‌ வநது, 
நம்மைப்‌ பிடித்து, நம்மேல்‌ பொல்லாப்பு வரப்பண்ணி, 
நகரத்தைப்‌ பட்டயக்கருககினால்‌ 
சங்காரம்பண்ணாதபடிக்குத தீவிரமாய்ப்‌ புறப்படுங்கள்‌ 
என்றான்‌. 

2 Samuel 17:14 (2Sam 17:14) 

(17:14) அப்பொழுது அப்சலோமும்‌ இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ 
அனைவரும்‌: அகித்தோப்பேலின்‌ 
ஆலோசனையைப்பார்கீகிலும்‌ அற்கியனாகிய ஊசாயின்‌ 
ஆலோசனை நல்லது என்றார்கள்‌ இப்படி கர்த்தர்‌ 


அப்சலோமின்மேல்‌ பொல்லாப்பை வரப்பண்ணும்‌ 


பொருட்டு, அகித்தோப்பேலின்‌ நல்ல ஆலோசனையை 
அபத்தமாக்குறெதற்குக கர்த்தர்‌ கட்டளையிட்டார்‌. 

2 Samuel 19:7 (2Sam 19:7) 

(19:7) இப்போதும்‌ எழுந்திருந்து வெளியே வந்து, 


உம்முடைய ஊழியக்காரரோடே அன்பாய்ப்‌ பேசும்‌; நீர்‌ 





வெளியே வராதிருந்தால்‌, இன்று இரவு ஒருவரும்‌ 
உம்மோடே தங்கியிருப்பதில்லை என்று கர்த்தர்மேல்‌ 
ஆணையிடுகிறேன்‌; அப்பொழுது உம்முடைய 
சிறுவயதுமுதல்‌ இதுவரைக்கும்‌ உமக்கு நேரிட்ட 
எல்லாத்‌ தீமையைப்பார்க்கலும்‌, அது உமக்கு அதிக 
தீமையாயிருக்கும்‌ என்றான்‌. 

2 Samuel 19:35 (2Sam 19:35) 

(19:35) இப்பொழுது நான்‌ எண்பது வயதுள்ளவன்‌; இனி 
நலமானது இன்னதென்றும்‌ தீதானது இன்னதென்றும்‌ 
எனக்குத்‌ தெரியுமோ? புசிக்கிறதும்‌ குடிக்கிறதும்‌ உமது 
அடியேனுக்கு ருசிகரமாயிருக்குமோ? சங்கீதகீகாரர்‌ 
சங்கீதக்காரிகளுடைய சத்தத்தை இனிக்‌ கேட்கக்கூடுமோ? 
உமது அடியேனாகிய நான்‌ இனி ராஜாவாகிய என்‌ 
ஆண்டவனுக்குப்‌ பாரமாயிருக்கவேண்டியது என்ன? 

2 Samuel 24:16 (2Sam 24:16) 

(24:16) தேவதூதன்‌ எருசலேமை அழிக்கத்‌ தன்‌ கையை 
அதின்மேல்‌ நீட்டினபோது, கர்த்தர்‌ அந்தத்‌ தீங்குக்கு 
மனஸ்தாபப்பட்டு, ஜனங்களைச்‌ சங்கரிக்கிற தூதனை 


நோக்கி! போதும்‌, இப்போது உன்‌ கையை நிறுத்து 


என்றார்‌ அந்த வேளையில்‌ கர்த்தருடைய தூதன்‌ 
எபூசியனாகிய அர்வனாவின்‌ போரடிக்கிற களத்திற்கு 
நேரே இருந்தான்‌. 

1 Kings 5:4 (11605 5:4) 

(5:4) ஆனாலும்‌ இப்பொழுதோ என்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
எங்கும்‌ எனக்கு இளைப்பாறுதலைத்‌ தந்தார்‌ விரோதியும்‌ 
இல்லை, இடையூறும்‌ இல்லை. 

1 Kings 9:9 (105 9:9) 

(9:9) அதற்கு அவர்கள்‌: தங்கள்‌ பிதாக்களை எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரைவிட்டு, வேறே தேவர்களைப்‌ பற்றிக்கொண்டு, 
அவர்களை நமஸ்கரித்துச்‌ சேவித்தபடியினால்‌, கர்த்தர்‌ 
இந்தத்‌ தீங்கையெல்லாம்‌ அவர்கள்மேல்‌ 
வரப்பண்ணினார்‌ என்று சொல்லுவார்கள்‌ என்றார்‌. 

1 Kings 11:6 (105 11:6) 

(11:6) சாலொமோன்‌ தன்‌ தகப்பனாகிய தாவீதைப்போல 
கர்த்தரைப்‌ பூரணமாய்ப்‌ பின்பற்றாமல்‌, கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌. 

1 Kings 13:33 (11005 13:33) 

(13:33) இந்த நடபடிக்குப்பின்பு, யெரொபெயாம்‌ தன்‌ 





பொல்லாத வழியைவிட்டுத்‌ திரும்பாமல்‌, மறுபடியும்‌ 
ஜனத்தில்‌ ஈனமானவர்களை மேடைகளின்‌ 


ஆசாரியராக்கினான்‌; எவன்மேல்‌ அவனுக்கு 


மனதிருந்ததோ அவனைப்‌ பிரதிஷ்டைபண்ணினான்‌; 
அப்படிப்பட்டவர்கள்‌ மேடைகளின்‌ ஆசாரியரானார்கள்‌. 

1 Kings 14:9 (105 14:9) 

(14:9) உனக்கு முன்னிருந்த எல்லாரைப்பார்க்கிலும்‌ 
பொல்லாப்புச்‌ செய்தாய்‌; எனக்குக்‌ கோபம்‌ உண்டாக்க, நீ 
போய்‌ உனக்கு அந்நிய தேவர்களையும்‌ வார்க்கப்பட்ட 
விக்ரெகங்களையும்‌ உண்டுபண்ணி, உனக்குப்‌ புறம்பே 
என்னைத்‌ தள்ளிவிட்டாய்‌. 

1 Kings 14:10 (11005 14:10) 

(14:10) ஆகையால்‌ இதோ, நான்‌ யெரொபெயாமுடைய 
வீட்டின்மேல்‌ பொல்லாப்பை வரப்பண்ணி, 
யெரொபெயாமுக்கு, சுவர்மேல்‌ நீர்விடும்‌ ஒரு நாய்‌ 
முதலாயிராதபடிக்கு, இஸ்ரவேலிலே 
அடைபட்டவனையும்‌ விடுபட்டவனையும்‌ 
சங்காரம்பண்ணி, குப்பை கழித்துப்போடப்படுகிறதுபோல 
யெரொபெயாமின்‌ பின்னடியாரை அவர்கள்‌ கட்டோடே 
அற்றுப்போகுமட்டும்‌ கழிதீதுப்போடுவேன்‌ என்றார்‌. 

1 Kings 14:22 (11005 14:22) 

(14:22) யூதாஜனங்கள்‌ கர்தீதரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்து, தாங்கள்‌ செய்துவருகிற 
தங்களுடைய பாவங்களினால்‌ தங்கள்‌ பிதாக்கள்‌ செய்த 
எல்லாவற்றைப்பார்கீகிலும்‌ அவருக்கு அதிக எரிச்சலை 
மூட்டினார்கள்‌. 


1 Kings 15:26 (11005 15:26) 


(15:26) அவன்‌ கர்த்தருடைய பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்து, தன்‌ தகப்பன்‌ வழியிலும்‌, 
அவன்‌ இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்பண்ணின 
அவனுடைய பாவத்திலும்‌ நடந்தான்‌. 

1 Kings 15:34 (11005 15:34) 


(15:34) கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 





செய்து, யெரொபெயாமின்‌ வழியிலும்‌, அவன்‌ 
இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்பண்ணின அவனுடைய 
பாவத்திலும்‌ நடந்தான்‌. 

1 Kings 16:7 (105 16:7) 

(16:7) பாஷா தன்‌ கைகளின்‌ செய்கையால்‌ கர்த்தருக்குக்‌ 
கோபமுண்டாக்கி, அவர்‌ பார்வைக்குச்‌ செய்த எல்லாப்‌ 
பொல்லாப்பினிமித்தமும்‌, அவன்‌ யெரொயபெயாமின்‌ 
வீட்டாரை வெட்டிப்போட்டதினிமித்தமும்‌, 
இவர்களைப்போல்‌ ஆவான்‌ என்று அவனுக்கும்‌ அவன்‌ 
வீட்டுக்கும்‌ விரோதமாக ஆனானியின்‌ குமாரனாகிய 
யெகூ என்னும்‌ தீர்க்கதரிசியினால்‌ கர்த்தருடைய 
வார்த்தை பின்னும்‌ உண்டாயிற்று. 

1 Kings 16:19 (105 16:19) 


(16:19) அவன்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்து, யெரொபெயாமின்‌ 
வழியிலும்‌ அவன்‌ இஸ்ரவேலைப்‌ 


பாவஞ்செய்யப்பண்ணின அவன்‌ பாவத்திலும்‌ 


நடந்ததினால்‌, கட்டிக்கொண்ட அவனுடைய 
பாவங்களினிமித்தம்‌ அப்படி நடந்தது. 

1 Kings 16:25 (105 16:25) 

(16:25) உம்ரி கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்து, தனக்கு முன்னிருந்த 
எல்லாரைப்பார்க்கிலும்‌ கேடாய்‌ நடந்து, 

1 Kings 16:30 (11005 16:30) 

(16:30) உம்ரியின்‌ குமாரனாகிய ஆகாப்‌, தனக்கு 
முன்னிருந்த எல்லாரைப்பார்க்கிலும்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌. 

1 Kings 17:20 (1Kgs 17:20) 

(17:20) என்‌ தேவனாகிய கர்த்தாவே, நான்‌ தங்கியிருக்க 





இடங்கொடுத்த இந்த விதவையின்‌ மகனைச்‌ 
சாகப்பண்ணினதினால்‌ அவளுக்குத்‌ துக்கத்தை 
வருவிதத்ரோ என்று கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டு; 

1 Kings 21:20 (1105 21:20) 

(21:20) அப்பொழுது ஆகாப்‌ எலியாவை நோக்கி: என்‌ 
பகைஞனே என்னைக்‌ கண்டுபிடிதீதாயா என்றான்‌. 
அதற்கு அவன்‌: கண்டுபிடித்தேன்‌, கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்ய நீ உன்னை 
விற்றுப்போட்டாய்‌. 

1 Kings 21:21 (1Kgs 21:21) 

(21:21) நான்‌ உன்மேல்‌ பொல்லாப்பு வரப்பண்ணி, உன்‌ 


சந்ததியை அழித்துப்போட்டு, ஆகாபுக்கு சுவரில்‌ 


நீர்விடும்‌ ஒரு நாயாகிலும்‌ இராதபடிக்கு இஸ்ரவேலில்‌ 
அடைபட்டவனையும்‌ விடுபட்டவனையும்‌ சங்கரித்து, 

1 Kings 21:29 (1105 21:29) 

(21:29) ஆகாப்‌ எனக்கு முன்பாகத்‌ தன்னைத்‌ 
தாழ்தீதினதைக்‌ கண்டாயா? அவன்‌ எனக்கு முன்பாகத்‌ 
தன்னைத்‌ தாழ்த்துறெபடியினால்‌, நான்‌ அவன்‌ நாட்களில்‌ 


அந்தப்‌ பொல்லாப்பை வரப்பண்ணாமல்‌, அவன்‌ 





குமாரன்‌ நாட்களில்‌ அதை அவன்‌ வீட்டின்மேல்‌ 
வரப்பண்ணு வேன்‌ என்றார்‌. 

1 Kings 22:8 (105 22:8) 

(22:8) அப்பொழுது இஸ்ரவேலின்‌ ராஜா, யோசபாத்தை 
நோக்கி: கர்த்தரிடத்தில்‌ விசாரித்து அறிகிறதற்கு 
இம்லாவின்‌ குமாரனாகிய மிகாயா என்னும்‌ இன்னும்‌ 
ஒருவன்‌ இருக்கிறான்‌ ஆனாலும்‌ நான்‌ அவனைப்‌ 
பகைக்கிறேன்‌; அவன்‌ என்னைக்குறித்து நன்மையாக 
அல்ல, தமையாகவே தீர்க்கதரிசனஞ்சொல்லுகிறவன்‌ 
என்றான்‌. அதற்கு யோசபாத்‌, ராஜாவே, அப்படிச்‌ 
சொல்லவேண்டாம்‌ என்றான்‌. 

1 Kings 22:18 (105 22:18) 

(22:18) அப்பொழுது இஸ்ரவேலின்‌ ராஜா யோசபாத்தை 
நோக்கி! இவன்‌ என்னைக்குறித்து நன்மையாக அல்ல, 
தீமையாகவே தீர்க்கதரிசனம்‌ சொல்லுறெவன்‌ என்று 
நான்‌ உம்மோடே சொல்லவில்லையா என்றான்‌. 


1 Kings 22:23 (11005 22:23) 


(22:23) ஆதலால்‌ கர்த்தர்‌ பொய்யின்‌ ஆவியை இந்த 
உம்முடைய தீர்கீகதரிசிகளாகிய இவர்கள்‌ எல்லாருடைய 
வாயிலும்‌ கட்டளையிட்டார்‌ கர்த்தர்‌ உம்மைக்‌ குறித்துத்‌ 
தீமையாகச்‌ சொன்னார்‌ என்றான்‌. 

1 Kings 22:52 (1105 22:52) 


(22:52) கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 





செய்து, தன்‌ தகப்பன்‌ வழியிலும்‌, தன்‌ தாயின்‌ வழியிலும்‌, 
இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்பண்ணின நேபாத்தின்‌ 
குமாரன்‌ யெரொபெயாமின்‌ வழியிலும்‌ நடந்து, 

2 Kings 3:2 (205 3:2) 


(3:2) கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 





செய்தான்‌; ஆனாலும்‌ தன்‌ தகப்பனைப்போலும்‌ தன்‌ 
தாயைப்போலும்‌ அல்ல; தன்‌ தகப்பன்‌ பண்ணுவித்த 
பாகாலின்‌ சிலையை அகற்றிவிட்டான்‌. 

2 Kings 6:33 (205 6:33) 

(6:33) அவர்களோடே அவன்‌ பேசிக்கொண்டிருக்கையில்‌, 
அந்த ஆள்‌ அவனிடத்தில்‌ வந்து: இதோ, இந்தப்‌ 
பொல்லாப்புக்‌ கர்த்தரால்‌ உண்டானது; நான்‌ இனிக்‌ 
கர்த்தருக்காகக்‌ காத்திருக்க வேண்டியது என்ன என்று 
ராஜா சொல்லுகிறார்‌ என்றான்‌. 

2 Kings 8:12 (205 8:12) 

(8:12) அப்பொழுது ஆசகேல்‌! என்‌ ஆண்டவன்‌ 
அழுகிறது என்ன என்று கேட்டான்‌. அதற்கு அவன்‌: நீ 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌ செய்யும்‌ தீங்கை நான்‌ 


அறிந்திருக்கிறபடியினால்‌ அழுகிறேன்‌; நீ அவர்கள்‌ 


கோட்டைகளை அக்கினிக்கு இரையாக்கி, அவர்கள்‌ 





வாலிபரைப்‌ பட்டயத்தால்‌ கொன்று, அவர்கள்‌ 
குழந்தைகளைத்‌ தரையோடே மோதி, அவர்கள்‌ 
கர்ப்பவதிகளைக கீறிப்போடுவாய்‌ என்றான்‌. 

2 Kings 8:18 (205 8:18) 

(8:18) அவன்‌ இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ வழியிலே 
நடந்து, ஆகாபின்‌ வீட்டார்‌ செய்ததுபோலச்‌ செய்தான்‌; 
ஆகாபின்‌ குமாரத்தி அவனுக்கு மனைவியாயிருந்தாள்‌; 


அவன்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 





செய்தான்‌. 

2 Kings 8:27 (205 8:27) 

(8:27) அவன்‌ ஆகாபுடைய வீட்டாரின்‌ வழியே நடந்து, 
ஆகாபின்‌ வீட்டாரைப்போல்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌ அவன்‌ ஆகாப்‌ 
வீட்டாரோடே சம்பந்தங்கலந்திருந்தான்‌. 

2 Kings 13:2 (2Kgs 13:2) 


(13:2) கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 








செய்து, இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்பண்ணின 
நேபாத்தின்‌ குமாரனாகிய யெரொபெயாமின்‌ 
பாவங்களைப்‌ பின்பற்றி நடந்தான்‌; அவைகளை விட்டு 
அவன்‌ விலகவில்லை. 


2 Kings 13:11 (2Kgs 13:11) 


(13:11) கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 





செய்தான்‌; இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்பண்ணின 
நேபாத்தின்‌ குமாரனாகிய யெரொபெயாமின்‌ 
பாவங்களை விட்டு விலகாமல்‌ அவைகளிலெல்லாம்‌ 
நடந்தான்‌. 

2 Kings 14:24 (205 14:24) 


(14:24) கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 





செய்தான்‌; இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்பண்ணின 
நேபாத்தின்‌ குமாரனாகிய யெரொபெயாமின்‌ பாவங்கள்‌ 
ஒன்றையும்‌ அவன்‌ விட்டு விலகவில்லை. 

2 Kings 15:9 (2605 15:9) 

(15:9) தன்‌ பிதாக்கள்‌ செய்ததுபோல, கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌; 
இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்பண்ணின நேபாத்தின்‌ 
குமாரனாகிய யெரொபெயாமின்‌ பாவங்களை அவன்‌ 
விட்டு விலகவில்லை. 

2 Kings 15:18 (205 15:18) 

(15:18)  இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்பண்ணின 
நேபாத்தின்‌ குமாரனாகிய யெரொபெயாமின்‌ 
பாவங்களை விட்டு விலகாதிருந்தான்‌. 

2 Kings 15:24 (205 15:24) 


(15:24) கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 





செய்தான்‌; அவன்‌ இஸ்ரவேலைப்‌ 


பாவஞ்செய்யப்பண்ணின நேபாததின்‌ குமாரனாகிய 
யெரொபெயாமின்‌ பாவங்களை விட்டு விலகவில்லை. 
2 Kings 15:28 (205 15:28) 


(15:28) கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 





செய்தான்‌; இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்பண்ணின 
நேபாத்தின்‌ குமாரனாகிய யெரொபெயாமின்‌ 
பாவங்களை அவன்‌ விட்டு விலகவில்லை. 

2 Kings 17:2 (2605 1/:2) 


(17:2) கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 





செய்தான்‌; ஆனாலும்‌ தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின்‌ 
ராஜாக்களைப்போல்‌ செய்யவில்லை. 

2 Kings 17:13 (205 17:13) 

(17:13) நீங்கள்‌ உங்கள்‌ பொல்லாத வழிகளைவிட்டுத்‌ 


திரும்பி, நான்‌ உங்கள்‌ பிதாக்களுக்குகீ 
கட்டளையிட்டதும்‌, என்‌ ஊழியக்காரராகிய 
தீர்க்கதரிசகளைக்கொண்டு உங்களுக்குச்‌ 
சொல்லியனுப்பினது மான 

நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம்‌ என்‌ 
கற்பனைகளையும்‌ என்‌ கட்டளைகளையும்‌ 


கைக்கொள்ளுங்கள்‌ என்று கர்த்தர்‌ தீர்க்கதரிசிகள்‌ 


ஞானதிருஷ்டிக்காரர்‌ எல்லாரையுங்கொண்டு 
இஸ்ரவேலுக்கும்‌ யூதாவுக்கும்‌ திடச்சாட்சியாய்‌ 
எச்சரித்துக்கொண்டிருந்தும்‌, 


2 Kings 17:17 (2Kgs 17:17) 


(1/:1/) அவர்கள்‌ தார்கள்‌ குமாரரையும்‌ தங்கள்‌ 
குமாரததிகளையும்‌ தீக்கடக்கப்பண்ணி, குறிகேட்டு 
நிமித்தங்கள்‌ பார்த்து, கர்த்தருக்குக்‌ கோபமுண்டாக்க 





அவர்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்கிறதற்குத்‌ 
தங்களை விற்றுப்‌ போட்டார்கள்‌. 

2 Kings 21:2 (2Kgs 21:2) 

(21:2) கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாகத்‌ 
துரதீதின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே, அவன்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்து, 

2 Kings 21:9 (2Kgs 21:9) 


(21:9) ஆனாலும்‌ அவர்கள்‌ கேளாதேபோனார்கள்‌; கர்த்தர்‌ 





இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகள்‌ 


செய்த பொல்லாப்பைப்பார்கீகிலும்‌ அதிகமாய்ச்‌ செய்ய 





மனாசே அவர்களை ஏவிவிட்டான்‌. 
2 Kings 21:12 (205 21:12) 
(21:12) இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ சொல்லுகிறது 


என்னவென்றால்‌: இதே கேட்கப்போகிற யாவருடைய 


இரண்டு காதுகளிலும்‌ அது 
தொனித்துக்கொண்டிருக்கும்படியான பொல்லாப்பை 
நான்‌ எருசலேமின்மேலும்‌ யூதாவின்மேலும்‌ 
வரப்பண்ணி, 


2 Kings 21:15 (205 21:15) 
(21:15) தங்கள்‌ பகைஞருக்கெல்லாம்‌ கொள்ளையும்‌ 


சூறையுமாய்ப்‌ போவார்கள்‌ என்றார்‌. 


2 Kings 21:16 (205 21:16) 


(21:16) கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 





செய்யும்படியாக, மனாசே யூதாவைப்‌ 
பாவஞ்செய்யப்பண்ணின அந்தப்‌ பாவமும்‌ தவிர, அவன்‌ 
எருசலேமை நாலு மூலைவரையும்‌ இரத்தப்பழிகளால்‌ 
நிரப்பத்தக்கதாய்‌, குற்றமில்லாத இரத்தத்தையும்‌ 
மிகுதியாகச்‌ சிந்தினான்‌. 

2 Kings 21:20 (205 21:20) 

(21:20) அவன்‌ தன்‌ தகப்பனாகிய மனாசே 
செய்ததுபோல, கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்து, 

2 Kings 22:16 (205 22:16) 

(22:16) இதே யூதாவின்‌ ராஜா வாசித்த புஸ்தகத்தின்‌ 
வாரத்தைகளிலெல்லாம்‌ காட்டியிருக்கிற பொல்லாப்பை 
நான்‌ இந்த ஸ்தலதீதின்மேலும்‌, அதின்‌ குடிகளின்மேலும்‌ 
வரப்பண்ணு வேன்‌. 

2 Kings 22:20 (205 22:20) 

(22:20) ஆகையால்‌, இதோ, நான்‌ உன்னை உன்‌ 
பிதாக்களண்டையிலே சேர்ததுக்கொள்ளுவேன்‌; நீ 
சமாதானத்தோடே உன்‌ கல்லறையில்‌ சேர்வாய்‌; நான்‌ 


இந்த ஸ்தலத்தின்மேல்‌ வரப்பண்ணும்‌ சகல 





பொல்லாப்பையும்‌ உன்‌ கண்கள்‌ காண்பதில்லை என்று 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்பதைச்‌ சொல்லுங்கள்‌ 


என்றாள்‌; இந்த மறுஉதீதரவை அவர்கள்‌ போய்‌ 
ராஜாவுக்குச்‌ சொன்னார்கள்‌. 

2 Kings 23:32 (2605 23:32) 

(23:32) அவன்‌ தன்‌ பிதாக்கள்‌ செய்தபடியெல்லாம்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌. 
2 Kings 23:37 (205 23:37) 

(23:37) அவன்‌ தன்‌ பிதாக்கள்‌ செய்தபடியெல்லாம்‌ 





கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌. 
2 Kings 24:9 (205 24:9) 


(24:9) அவன்‌ தன்‌ தகப்பன்‌ செய்தபடியெல்லாம்‌ 





கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌. 
2 Kings 24:19 (2Kgs 24:19) 
(24:19) யோயாக்கம்‌ செய்தபடியெல்லாம்‌ அவனும்‌ 





கர்த்தருடைய பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்தான்‌. 

1 Chronicles 2:3 (1Chr 2:3) 

(2:3) யூதாவின்‌ குமாரர்‌, ஏர்‌, ஒனான்‌, சேலா என்பவர்கள்‌; 
இந்த மூன்று குமாரர்‌ சூவாவின்‌ மகளான கானான்‌ 
ஸ்திரீயினிடத்தில்‌ அவனுக்குப்‌ பிறந்தவர்கள்‌, ஏர்‌ 
என்னும்‌ யூதாவின்‌ மூத்த குமாரன்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாதவனானபடியால்‌ அவர்‌ 
அவனைக்‌ கொன்றுபோட்டார்‌. 


1 Chronicles 4:10 (1Chr 4:10) 


(4:10) யாபேஸ்‌ இஸ்ரவேலின்‌ தேவனை நோக்கி: 
தேவரீர்‌ என்னை ஆசிர்வதித்து, என்‌ எல்லையைப்‌ 
பெரிதாக்கி, உமது கரம்‌ என்னோடிருந்து, தீங்கு என்னைத்‌ 
துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கிக்‌ 
காத்தருளும்‌ என்று வேண்டிக்கொண்டான்‌; அவன்‌ 
வேண்டிக்கொண்டதைத்‌ தேவன்‌ அருளினார்‌. 

1 Chronicles 7:23 (1Chr 7:23) 

(7:23) பின்பு அவன்‌ தன்‌ பெண்ஜாதியினிடதீதில்‌ 
பிரவேசிதீததினால்‌, அவள்‌ கர்ப்பநதரித்து ஒரு 
குமாரனைப்‌ பெற்றாள்‌; அவன்‌, தன்‌ குடும்பத்துக்குத்‌ 
தீங்கு உண்டானதினால்‌, இவனுக்குப்‌ பெரீயா என்று 
பேரிட்டான்‌. 

1 Chronicles 21:15 (1Chr 21:15) 

(21:15) எருசலேமையும்‌ அழிக்கத்‌ தேவன்‌ ஒரு தூதனை 
அனுப்பினார்‌ ஆனாலும்‌ அவன்‌ அழிக்கையில்‌ கர்த்தர்‌ 
பார்த்து, அந்தத்‌ தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு, சங்கரிக்கிற 
தூதனை நோக்கி: போதும்‌; இப்போது உன்‌ கையை 
நிறுத்து என்றாற்‌ கர்த்தருடைய தூதன்‌ எபூசியனாகிய 
ஓர்னானின்‌ களத்தண்டையிலே நின்றான்‌. 

1 Chronicles 21:17 (1Chr 21:17) 

(21:17) தாவீது தேவனை நோக்கி! ஜனத்தை 
எண்ணச்சொன்னவன்‌ நான்‌ அல்லவோ? நான்தான்‌ 
பாவஞ்செய்தேன்‌; பொல்லாப்பு நடப்பித்தேன்‌; இந்த 


ஆடுகள்‌ என்னசெய்தது? என்‌ தேவனாகிய கர்த்தாவே, 


வாதிக்கும்படி உம்முடைய கரம்‌ உம்முடைய ஜனத்திற்கு 
விரோதமாயிராமல்‌, எனக்கும்‌ என்‌ தகப்பன்‌ வீட்டிற்கும்‌ 
விரோதமாயிருப்பதாக என்றான்‌. 

2 Chronicles 7:22 (2Chr 7:22) 

(7:22) அதற்கு அவர்கள்‌: தங்கள்‌ பிதாக்களை எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரைவிட்டு, வேறே தேவர்களைப்‌ பற்றிக்கொண்டு, 
அவைகளை நமஸ்கரித்து, சேவித்தபடியினால்‌, கர்த்தர்‌ 
இந்தத்‌ தீங்கையெல்லாம்‌ அவர்கள்மேல்‌ 
வரப்பண்ணினார்‌ என்று சொல்லுவார்கள்‌ என்றார்‌. 

2 Chronicles 12:14 (2Chr 12:14) 

(12:14) அவன்‌ கர்த்தரைத்‌ தேடுகிறதற்குத்‌ தன்‌ 
இருதயத்தை நேராகீகாமல்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்தான்‌. 

2 Chronicles 18:7 (2Chr 18:7) 

(18:7) அப்பொழுது இஸ்ரவேலின்‌ ராஜா யோசபாத்தை 
நோக்கி: கர்த்தரிடத்தில்‌ விசாரித்து  அறிறெதற்கு 
இம்லாவின்‌ குமாரனாகிய மிகாயா என்னும்‌ 
மற்றொருவன்‌ இருக்கிறான்‌ ஆனாலும்‌ நான்‌ அவனைப்‌ 
பகைக்கிறேன்‌; அவன்‌ என்னைக்குறித்து நன்மையாக 
அல்ல, தமையாகவே எப்பொழுதும்‌ தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுகிறவன்‌ என்றான்‌. அதற்கு யோசபாத்‌: ராஜாவே, 
அப்படிச்‌ சொல்லவேண்டாம்‌ என்றான்‌. 


2 Chronicles 18:17 (2Chr 18:17) 


(18:17) அப்பொழுது இஸ்ரவேலின்‌ ராஜா யோசபாத்தை 
நோக்கி! இவன்‌ என்னைக்குறித்து நன்மையாக அல்ல, 
தீமையாகவே தர்க்கதரிசனஞ்சொல்லுகிறவன்‌ என்று நான்‌ 
உம்மோடே சொல்லவில்லையா என்றான்‌. 

2 Chronicles 18:22 (2Chr 18:22) 

(18:22) ஆனதினால்‌ கர்த்தர்‌ பொய்யின்‌ ஆவியை இந்த 
உம்முடைய தீர்க்கதரிசிகளின்‌ வாயிலே 
கட்டளையிட்டார்‌ கர்த்தர்‌ உம்மைக்குறித்துத தீமையாகச்‌ 
சொன்னார்‌ என்றான்‌. 

2 Chronicles 20:9 (2Chr 20:9) 

(20:9) எங்கள்மேல்‌ பட்டயம்‌,  நியாயதண்டனை, 
கொள்ளைநோய்‌, பஞ்சம்‌ முதலான தீமைகள்‌ வந்தால்‌, 
அப்பொழுது உம்முடைய நாமம்‌ இந்த ஆலயத்தில்‌ 
விளங்குகிறபடியால்‌, நாங்கள்‌ இந்த ஆலயத்திலும்‌ உமது 
சநீநிதியிலும்‌ வந்து நின்று, எங்கள்‌ இடுக்கணில்‌ உம்மை 
நோக்கிக்‌ கூப்பிடுகையில்‌, தேவரீர்‌ கேட்டு இரட்சிப்பீர்‌ 
என்று சொல்லியிருக்கிறார்கள்‌. 

2 Chronicles 21:6 (2Chr 21:6) 

(21:6) அவன்‌ இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ வழியிலே 
நடந்து, ஆகாபின்‌ வீட்டார்‌ செய்ததுபோலச்‌ செய்தான்‌; 
ஆகாபின்‌ குமாரத்தி அவனுக்கு மனைவியாயிருந்தாள்‌; 


அவன்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 





செய்தான்‌. 


2 Chronicles 22:4 (2Chr 22:4) 


(22:4) அவன்‌ ஆகாபின்‌ குடும்பத்தாரைப்போல்‌ கர்த்தரின்‌ 





பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌; அவன்‌ 
தகப்பன்‌ சென்றுபோனபின்பு, அவர்கள்‌ அவனுக்குக்‌ 
கேடாக அவனுடைய ஆலோசனைக்காரராயிருநதார்கள்‌. 

2 Chronicles 29:6 (2Chr 29:6) 

(29:6) நம்முடைய பிதாக்கள்‌ துரோகம்பண்ணி, 
நம்முடைய தேவனாகிய கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்து, அவரை விட்டு விலக, 
தங்கள்‌ முகங்களைக்‌ கர்த்தருடைய வாசஸ்தலததை 
விட்டுத்‌ திருப்பி, அதற்கு முதுகைக்‌ காட்டினார்கள்‌. 

2 Chronicles 33:2 (2Chr 32:2) 

(33:2) கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாகத்‌ 
துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே, அவன்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌. 
2 Chronicles 33:6 (2Chr 33:6) 

(33:6) அவன்‌ இன்னோம்‌ குமாரரின்‌ பள்ளத்தாக்கிலே 





தன்‌ குமாரரைத்‌ தீமிதிக்கப்பண்ணி, நாளும்‌ நிமித்தமும்‌ 
பார்த்து, பில்லிசூனியங்களை அநுசரிதீது, அஞ்சனம்‌ 
பார்கீகிறவர்களையும்‌ குறிசொல்லுகிறவர்களையும்‌ 
வைத்து, கர்த்தருக்குக்‌ கோபமுண்டாக அவர்‌ பார்வைக்கு 
மிகுதியும்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌. 

2 Chronicles 33:22 (2Chr 33:22) 

(33:22) அவன்‌ தன்‌ தகப்பனாகிய மனாசே 


செய்ததுபோலக கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 


பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌; தன்‌ தகப்பனாகிய 
மனாசே பண்ணுவித்திருந்த விக்கிரகங்களுக்கெல்லாம்‌ 
ஆமோன்‌ பலியிட்டு, அவைகளைச்‌ சேவித்தான்‌. 

2 Chronicles 34:24 (2Chr 34:24) 

(34:24) இதோ; யூதாவின்‌ ராஜாவுக்கு முன்பாக 
வாசிக்கப்பட்ட புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிற சகல 


சாபங்களுமாகிய பொல்லாப்பை நான்‌ இநத 
ஸ்தலததின்மேலும்‌ இதின்‌ குடிகளின்மேலும்‌ 
வரப்பண்ணு வேன்‌. 


2 Chronicles 34:28 (2Chr 34:28) 

(34:28) இதோ, நான்‌ இந்த ஸ்தலத்தின்மேலும்‌ இதின்‌ 
குடிகளின்மேலும்‌ வரப்பண்ணும்‌ எல்லாப்‌ 
பொல்லாப்பையும்‌ உன்‌ கண்கள்‌ காணாதபடிக்கு, நீ 
சமாதானத்தோடே உன்‌ கல்லறையில்‌ 
சேர்த்துக்கொள்ளப்பட, நான்‌ உன்னை உன்‌ 
பிதாக்களண்டையிலே சேரப்பண்ணுவேன்‌ என்கிறார்‌ 
என்று சொன்னாள்‌; அவர்கள்‌ ராஜாவுக்கு மறுசெய்தி 
கொண்டுபோனார்கள்‌. 

2 Chronicles 36:5 (2Chr 36:5) 

(36:5) யோயாக்கீம்‌ ராஜாவாகிறபோது இருபத்தைந்து 
வயதாயிருந்து, பதினொரு வருஷம்‌ எருசலேமில்‌ 
அரசாண்டு, தன்‌ தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌. 


2 Chronicles 36:9 (2Chr 36:9) 


(36:9) யோயாக்கீன்‌ ராஜாவாறெபோது எட்டு 
வயதாயிருந்து, மூன்று மாதமும்‌ பத்து நாளும்‌ 
எருசலேமில்‌ அரசாண்டு, கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌. 

2 Chronicles 36:12 (2Chr 36:12) 

(36:12) தன்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌; அவன்‌ கர்த்தருடைய 
வாக்கை உரைத்த எரேமியா என்கிற 
நீர்க்கதரிசிக்குமுன்பாகத்‌ தன்னைத்‌ தாழ்த்தவில்லை. 

Ezra 9:13 (Ezra 9:13) 

(9:13) இப்பொழுதும்‌ எங்கள்‌ தேவனே, எங்கள்‌ 
பொல்லாத செய்கைகளினாலும்‌, எங்கள்‌ பெரிய 
குற்றதீதினாலும்‌, இவைகளெல்லாம்‌ எங்கள்மேல்‌ வந்தும்‌, 


தேவரீர்‌ எங்கள்‌ அக்கிரமத்துக்குத்ததக ஆகீகினையை 


எங்களுக்கு இடாமல்‌, எங்களை இப்படித்‌ 
தப்பவிட்டிருக்கையில்‌, 

Nehemiah 6:13 (Neh 6:13) 

(6:13) நான்‌ பயந்து அப்படிச்‌ செய்து 


பாவங்கட்டிக்கொள்ளுகிறதற்கும்‌, என்னை நிந்திக்கததக்க 
அபகீர்தீதிக்கு முகாந்தரம்‌ உண்டாக்குகிறதற்கும்‌ 
அவனுக்குக்‌ கைக்கூலி கொடுத்திருந்தார்கள்‌. 

Nehemiah 9:28 (Neh 9:28) 

(9:28) அவர்களுக்கு இளைப்பாறுதல்‌ உண்டானபோதோ, 


உமக்கு முன்பாக மறுபடியும்‌ பொல்லாப்புச்‌ 


செய்யதீதொடங்கினார்கள்‌; ஆகையால்‌ அவர்கள்‌ 
சத்துருக்கள்‌ அவர்களை ஆளும்படிக்கு, அவர்கள்‌ 
கையிலே ஓப்புவிதீதீர அவர்கள்‌ மனந்திரும்பி, உம்மை 
நோக்கிக்‌ கூப்பிட்டபோதோ, நீர்‌ பரலோகதீதிலிருந்து 
கேட்டு, அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே 
அநேகந்தரம்‌ விடுதலையாக்கிவிட்டீர, 

Nehemiah 13:7 (Neh 13:7) 

(13:7) எருசலேமுக்கு வந்தேன்‌; அப்பொழுது எலியாசிப்‌ 


தொபியாவுக்குத்‌ தேவனுடைய ஆலயததுப்‌ 
பிராகாரங்களில்‌ ஒரு அறையை 
ஆயத்தம்பண்ணினதினால்‌, செய்த பொல்லாப்பை 
அறிந்துகொண்டேன்‌. 


Nehemiah 13:17 (Neh 13:17) 

(13:17) ஆகையால்‌ நான்‌ யூதாவின்‌ பெரியவர்களைக்‌ 
கடிந்துகொண்டு: நீங்கள்‌ ஓய்வுநாளைப்‌ பறிசுதீதக்‌ 
குலைச்சலாக்குறெ இந்தப்‌ பொல்லாத செய்கையென்ன? 
Nehemiah 13:18 (Neh 13:18) 

(13:18) உங்கள்‌ பிதாக்கள்‌ இப்படிச்‌ செய்ததினாலல்லவா, 
நமது தேவன்‌ நம்மேலும்‌ இந்த நகரத்தின்மேலும்‌ இந்தத்‌ 
தீங்கையெல்லாம்‌ வரப்பண்ணினார; நீங்களோவென்றால்‌ 
ஓய்வுநாளைப்‌ பறிசுதீதகீ குலைச்சலாக்குறெதினால்‌, 
இஸ்ரவேலின்மேலிருக்கிற உக்கிரத்தை 
அதிகரிக்கப்பண்ணுகிறீர்கள்‌ என்று அவர்களுக்குச்‌ 


சொன்னேன்‌. 


Nehemiah 13:27 (Neh 13:27) 

(15:47) நீங்கள்‌ மறுஜாதியான ஸ்திரீகளைச்‌ 
சேர்ததுக்கொள்ளுகிறதினால்‌, நம்முடைய தேவனுக்குத்‌ 
துரோகிகளாகி, இந்தப்‌ பெரிய பொல்லாப்பையெல்லாம்‌ 
செய்யும்படி, உங்களுக்கு இடங்கொடுப்போமோ 
என்றேன்‌. 

Esther 7:7 (Esth 7:7) 

(7:7) ராஜா  உக்கிரத்தோடே திராட்சரசப்பந்தியை 
விட்டெழுந்து, அரமனைத்‌ தோட்டத்திற்குப்‌ போனான்‌; 
ராஜாவினால்‌ தனக்குப்‌ பொல்லாப்பு 
நிர்ணயிக்கப்பட்டதென்று ஆமான்‌ கண்டு, ராஜாத்தியாகிய 
எஸ்தரிடத்தில்‌ தன்‌ பிராணனுக்காக விண்ணப்பம்பண்ண 
எழுந்துநின்றான்‌. 

Esther 8:6 (Esth 8:6) 

(8:6) என்‌ ஜனத்தின்மேல்‌ வரும்‌ பொல்லாப்பை நான்‌ 
எப்படிப்‌ பார்க்கக்கூடும்‌? என்‌ குலத்துக்கு வரும்‌ 
அழிவை நான்‌ எப்படிச்‌ சகிக்கக்கூடும்‌? என்றாள்‌. 

Job 1:1 (Job 1:1) 

(1:1) ஊத்ஸ்‌ தேசத்திலே யோபு என்னும்‌ பேர்கொண்ட 
ஒரு மனுஷன்‌ இருந்தான்‌; அந்த மனுஷன்‌ உத்தமனும்‌ 
சன்மார்க்கனும்‌, தேவனுக்குப்‌ பயந்து, பொல்லாப்புக்கு 
விலகுகிறவனுமாயிருநீதான்‌. 

Job 1:8 (Job 1:8) 


(1:8) கர்த்தர்‌ சாத்தானை நோக்கி! என்‌ தாசனாகிய 
யோபின்மேல்‌ கவனம்‌ வைத்தாயோ?  உத்தமனும்‌ 
சன்மார்க்கனும்‌, தேவனுக்குப்‌ பயந்து, பொல்லாப்புக்கு 
விலகுறெவனுமாகிய அவனைப்போலம்‌ பூமியில்‌ 
ஒருவனும்‌ இல்லை என்றார்‌. 

Job 2:3 (Job 2:3) 

(2:3) அப்பொழுது கர்த்தர்‌ சாத்தானை நோக்கி: நீ என்‌ 
தாசனாகிய யோபின்மேல்‌ கவனம்‌ வைத்தாயோ? 
உத்தமனும்‌ சன்மார்க்கனும்‌, தேவனுக்குப்‌ பயந்து, 
பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய 
அவனைப்போல பூமியில்‌ ஒருவனுமில்லை; 
முகாந்தரமில்லாமல்‌ அவனை  நிர்மூலமாக்கும்படி நீ 
என்னை ஏவினபோதிலும்‌, அவன்‌ இன்னும்‌ தன்‌ 
உத்தமத்திலே உறுதியாய்‌ நிற்கிறான்‌ என்றார்‌. 

Job 2:10 (Job 2:10) 

(2:10) அதற்கு அவன்‌: நீ பயித்தியக்காரி 
பேசுறெதுபோலப்‌ பேசுகிறாய்‌; தேவன்‌ கையிலே 
நன்மையைப்‌ பெற்ற நாம்‌ தீமையையும்‌ 
பெறவேண்டாமோ என்றான்‌; இவைகள்‌ எல்லாவற்றிலும்‌ 
யோபு தன்‌ உதடுகளினால்‌ பாவஞ்செய்யவில்லை. 

Job 2:11 (Job 2:11) 

2:14) யோபுடைய மூன்று சிநேகிதராகிய 
தேமானியனான எலிப்பாசும்‌, சூகியனான பில்தாதும்‌, 


நாகமாதீதியனான சோப்பாரும்‌, யோபுக்கு நேரிட்ட 


தமைகள்‌ யாவையும்‌ கேள்விப்பட்டபோது, அவனுக்காகப்‌ 
பரிதபிக்கவும்‌, அவனுக்கு ஆறுதல்சொல்லவும்‌, 
ஒருவரோடொருவர்‌ யோசனைபண்ணிக்கொண்டு, 
அவரவர்‌ தங்கள்‌ ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள்‌. 

Job 5:19 (Job 5:19) 

(5:19) ஆறு இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்கலாக்குவார்‌; 
ஏழாவதிலும்‌ பொல்லாப்பு உம்மைத்‌ தொடாது. 

Job 8:20 (Job 8:20) 

(8:20) இதோ, தேவன்‌ உத்தமனை வெறுக்கிறதுமில்லை, 
பொல்லாதவர்களுக்குக்‌ கைகொடுக்நெதுமில்லை. 

Job 24:21 (Job 24:21) 

(24:21) பிள்ளைபெறாத மலடியின்‌ ஆஸ்தியைப்‌ 
பட்சித்துவிட்டு, விதவைக்கு நன்மை 
செய்யாதேபோகிறான்‌. 

Job 28:28 (Job 28:28) 

(28:28) மனுஷனை நோக்கி: இதே, ஆண்டவருக்குப்‌ 
பயப்படுவதே ஞானம்‌; பொல்லாப்பை விட்டு 
விலகுவதே புத்தி என்றார்‌ என்று சொன்னான்‌. 

Job 30:26 (Job 30:26) 

(30:26) நன்மைக்குக்‌ காத்திருந்த எனக்குத்‌ தீமை வந்தது; 
வெளிச்சத்தை வரப்‌ பார்த்துக்கொண்டிருந்த எனக்கு 
இருள்‌ வந்தது. 

Job 31:29 (Job 31:29) 


(31:29) என்‌ பகைஞனுடைய ஆபத்திலே நான்‌ மகிழ்ந்து, 
பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்டபோது 
களிகூர்நீதிருந்தேனோ? 

Job 35:12 (Job 35:12) 

(35.1.2) அங்கே அவர்கள்‌ பொல்லாதவர்களின்‌ 
பெருமையினிமித்தம்‌ கூப்பிடுகிறார்கள்‌; அவரோ 
மறுஉத்தரவு கொடுக்கிறதில்லை. 

Job 42:11 (Job 42:11) 

(42:11) அப்பொழுது அவனுடைய எல்லாச்‌ சகோதரரும்‌ 
சகோதரிகளும்‌, முன்‌ அவனுக்கு அறிமுகமான 
அனைவரும்‌ அவனிடத்தில்‌ வந்து, அவன்‌ வீட்டிலே 
அவனோடே போஜனம்பண்ணி, கர்த்தர்‌ அவன்மேல்‌ 
வரப்பண்ணின சகல  தீங்கினிமித்தம்‌ அவனுக்காக 
அங்கலாய்த்து, அவனுக்கு ஆறுதல்‌ சொல்லி, அவரவர்‌ 
ஒவ்வொரு தங்கக்காசையும்‌, அவரவர்‌ ஒவ்வொரு பொன்‌ 
ஆபரணத்தையும்‌ அவனுக்குக்‌ கொடுத்தார்கள்‌. 

Psalms 5:4 (Ps 5:4) 

(5:4) நீர்‌ துன்மார்க்கத்தில்‌ பிரியப்படுகிற தேவன்‌ அல்ல; 
தமை உம்மிடத்தில்‌ சேர்வதில்லை. 

Psalms 7:4 (Ps 7:4) 

(7:4) என்னோடே சமாதானமாயிருந்தவனுக்கு நான்‌ 
தமைசெய்ததும்‌, காரணமில்லாமல்‌ எனக்குச்‌ 
சத்துருவானவனை நான்‌ கொள்ளையிட்டதும்‌ 


உண்டானால்‌, 


Psalms 10:15 (Ps 10:15) 


(10:15) தன்ம்ரகவும்‌ 
பொல்லாதவனுமாயிருக்கிறவனுடைய புயதீதை 
முறித்துவிடும்‌; அவனுடைய ஆகாமியம்‌ 


காணாமற்போகுமட்டும்‌ அதைத்‌ தேடி விசாரியும்‌. 
Psalms 15:3 (Ps 15:3) 

(15:3) அவன்‌ தன்‌ நாவினால்‌ புறங்கூறாமலும்‌, தன்‌ 
தோழனுக்குத்‌ தீங்குசெய்யாமலும்‌, தன்‌ அயலான்மேல்‌ 
சொல்லப்படும்‌ நிந்தையான பேச்சை எடுக்காமலும்‌ 
இருக்கிறான்‌. 

Psalms 21:11 (Ps 21:11) 

(21:11) அவர்கள்‌ உமக்கு விரோதமாய்ப்‌ பொல்லாங்கு 
நினைத்தார்கள்‌ தீவினையை எத்தனம்பண்ணினார்கள்‌; 
ஒன்றும்‌ வாய்கீகாமற்போயிற்று. 

Psalms 23:4 (Ps 23:4) 

(23:4) நான்‌ மரண இருளின்‌ பள்ளத்தாக்கிலே 
நடந்தாலும்‌ பொல்லாப்புக்குப்‌ பயப்படேன்‌; தேவரீர்‌ 





என்னோடேகூட இருக்கிறீர்‌ உமது கோலும்‌ உமது 
தடியும்‌ என்னைத்‌ தேற்றும்‌. 

Psalms 26:5 (Ps 26:5) 

(26:5) பொல்லாதவர்களின்‌ கூட்டத்தைப்‌ பகைக்கிறேன்‌; 
துன்மார்க்க ரோடே உட்காரேன்‌. 


Psalms 34:13 (Ps 34:13) 


(34:13) உன்‌ நாவைப்‌ பொல்லாப்புக்கும்‌, உன்‌ 





உதடுகளைக்‌ கபட்டுவசனிப்புக்கும்‌ விலக்கிக்‌ 
காத்துக்கொள்‌. 

Psalms 34:14 (Ps 34:14) 

(34:14) தீமையை விட்டு விலகி, நன்மைசெய்‌; 
சமாதானத்தைத்‌ தேடி, அதைத்‌ தொடர்ந்துகொள்‌. 

Psalms 34:16 (Ps 34:16) 

(34:16) தீமைசெய்றெவர்களுடைய பேரைப்‌ பூமியில்‌ 
இராமல்‌ அற்றுப்போகப்பண்ண, கர்த்தருடைய முகம்‌ 
அவர்களுக்கு விரோதமாயிருக்திெது. 

Psalms 34:21 (Ps 34:21) 

(34:21) தீமை துன்மார்க்கனைக்‌ கொல்லும்‌; நீதிமானைப்‌ 
பகைகீகிறவர்கள்‌ குற்றவாளிகளாவார்கள்‌. 

Psalms 35:12 (Ps 35:12) 

(35:12) நான்‌ செய்த நன்மைக்குப்‌ பதிலாகத்‌ 
தீமைசெய்கிறார்கள்‌ என்‌ ஆத்துமா திக்கற்றுப்போகப்‌ 
பார்க்கிறார்கள்‌. 

Psalms 36:4 (Ps 36:4) 

(36:4) அவன்‌ தன்‌ படுக்கையின்மேல்‌ அக்கிரமத்தை 
யோசித்து, நல்லதல்லாத வழியிலே நிலைதீது, 
பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான்‌. 


Psalms 37:8 (Ps 37:8) 


(37:8) கோபத்தை நெகிழ்ந்து, உக்கிரத்தை விட்டுவிடு; 


பொல்லாப்புச்செய்ய ஏதுவான எரிச்சல்‌ உனக்கு 
வேண்டாம்‌. 

Psalms 37:19 (Ps 37:19) 

(37:19) அவர்கள்‌ ஆபத்துக்காலத்திலே 
வெட்கப்பட்டுப்போகாதிருநது, பஞ்சகாலத்திலே 
திருப்தியடைவார்கள்‌. 


Psalms 37:27 (Ps 37:27) 

(37:27) தீமையை விட்டு விலகி, நன்மைசெய்‌; 
என்றென்றைக்கும்‌ நிலைதீதிருப்பாய்‌. 

Psalms 38:20 (Ps 38:20) 

(38:20) நான்‌ நன்மையைப்‌ பின்பற்றுகிறபடியால்‌, 
நன்மைக்குத தீமை செய்கிறவர்கள்‌ என்னை 
விரோதிக்கிறார்கள்‌. 

Psalms 40:14 (Ps 40:14) 

(40:14) என்‌ பிராணனை அழிக்கத்‌ தேடுகிறவர்கள்‌ 
ஏகமாய்‌ வெட்கி நாணி எனக்குத்‌ தீங்குசெய்ய 
விரும்புகிறவர்கள்‌ பின்னிட்டு இலச்சையடைவார்களாக. 
Psalms 41:5 (Ps 41:5) 

(41:5) அவன்‌ எப்பொழுது சாவான்‌, அவன்‌ பேர்‌ 
எப்பொழுது அழியும்‌? என்று என்‌ சத்துருக்கள்‌ எனக்கு 
விரோதமாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 

Psalms 41:8 (Ps 41:8) 


(41:8) தீராவியாதி அவனைப்‌ பிடித்துக்கொண்டது; 
படுக்கையில்‌ கிடகீகிற அவன்‌ இனி எழுந்திருப்பதில்லை 
என்கிறார்கள்‌. 

Psalms 49:5 (Ps 49:5) 

(49:5) என்னைத்‌ தொடருகிறவர்களுடைய அக்கிரமம்‌ 
என்னைச்‌ சூழ்ந்துகொள்ளுந்‌ தீங்குநாட்களில்‌ நான்‌ 
பயப்படவேண்டியதென்ன? 

Psalms 50:19 (Ps 50:19) 

(50:19) உன்‌ வாயைப்‌ பொல்லாப்புக்குத்‌ திறக்கறாய்‌, 
உன்‌ நாவு சற்பனையைப்‌ பிணைகதிெது. 

Psalms 51:4 (Ps 51:4) 

(51:4) தேவரீர்‌ ஒருவருக்கே விரோதமாக நான்‌ 
பாவஞ்செய்து, உமது கண்களுக்கு முன்பாகப்‌ 
பொல்லாங்கானதை நடப்பித்தேன்‌; நீர்‌ பேசும்போது 
உம்முடைய நீதி விளங்கவும்‌, நீர்‌ நியாயந்தீர்க்கும்போது 
உம்முடைய பரிசுத்தம்‌ விளங்கவும்‌ இதை 
அறிககையிடுகிறேன்‌. 

Psalms 52:3 (Ps 52:3) 

(52:3) நன்மையைப்பார்க்கிலும்‌ தீமையையும்‌, யதார்த்தம்‌ 
பேசுகிறதைப்பார்கீகிலும்‌ பொய்யையும்‌ விரும்புகிறாய்‌. 
(சேலா.) 

Psalms 54:5 (Ps 54:5) 


(54:5) அவர்‌ என்‌ சத்துருக்களுக்குத்‌ தீமைக்குத்‌ 
தமையைச்‌ சரிக்கட்டுவார்‌ உமது சத்தியத்தினிமித்தம்‌ 
அவர்களை நிர்மூலமாக்கும்‌. 

Psalms 56:5 (Ps 56:5) 

(56:5) நித்தமும்‌ என்‌ வார்த்தைகளைப்‌ புரட்டுகிறார்கள்‌; 
எனக்குத்‌ தீங்குசெய்வதே அவர்கள்‌ முழு 
எண்ணமாயிருகறெது. 

Psalms 64:5 (Ps 64:5) 

(64:5) அவர்கள்‌ பொல்லாத காரியத்தில்‌ தங்களை 
உறுதிப்படுத்திக்கொண்டு, மறைவான கண்ணிகளை 
வைக்க ஆலோசனைபண்ணி, அவைகளைக்‌ காண்பவன்‌ 
யார்‌ என்கிறார்கள்‌. 

Psalms 78:49 (Ps 78:49) 

(78:49) தமது உக்கிரமான கோபத்தையும்‌, 
மூர்க்கத்தையும்‌, சினத்தையும்‌, உபத்திரவத்தையும்‌, 
தீங்குசெய்யும்‌ தூதர்களையும்‌ அவர்களுக்குள்ளே 
அனுப்பினார்‌. 

Psalms 90:15 (Ps 90:15) 

(90:15) தேவரீர்‌ எங்களைச்‌ சிறுமைப்படுத்தின 
நாட்களுக்கும்‌, நாங்கள்‌ துன்பததைக கண்ட 
வருஷங்களுக்கும்‌ சரியாய்‌ எங்களை மகிழ்ச்சியாக்கும்‌. 
Psalms 91:10 (Ps 91:10) 

(91:10) ஆகையால்‌ பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, 





வாதை உன்‌ கூடாரத்தை அணுகாது. 


Psalms 97:10 (Ps 97:10) 

(97:10) கர்த்தரில்‌ அன்புகூருகிறவர்களே தீமையை 
வெறுத்துவிடுங்கள்‌; அவர்‌ தம்முடைய 
பரிசுத்தவான்களின்‌ ஆதீதுமாக்களைகீ காப்பாற்றி, 
துன்மார்கீகரின்‌ கைக்கு அவர்களைத்‌ தப்புவிக்கிறார்‌. 
Psalms 109:5 (Ps 109:5) 

(109:5) நன்மைக்குப்‌ பதிலாக எனக்குத்‌ 
தீமைசெய்கிறார்கள்‌, என்‌ சிநேகத்துக்குப்‌ பதிலாக 
என்னைப்‌ பகைக்கிறார்கள்‌. 

Psalms 109:20 (Ps 109:20) 

(109:20) இதுதான்‌ என்னை விரோதிக்கிறவர்களுக்கும்‌, 
என்‌ ஆத்துமாவுக்கு விரோதமாய்த தீங்கு 
பேசுகிறவர்களுக்கும்‌ கர்த்தரால்‌ வரும்‌ பலன்‌. 

Psalms 112:7 (Ps 112:7) 

(112:/) துர்ச்செய்தியைக்‌ கேட்கிறதினால்‌ பயப்படான்‌; 
அவன்‌ இருதயம்‌ கர்த்தரை நம்பித்‌ திடனாயிருக்கும்‌. 
Psalms 119:101 (Ps 119:101) 

(119:101) உம்முடைய வசனத்தை நான்‌ காத்து 
நடக்கும்படிக்கு, சகல பொல்லாத வழிகளுக்கும்‌ என்‌ 
கால்களை விலக்குகிறேன்‌. 

Psalms 121:7 (Ps 121:7) 

(121:/) கர்த்தர்‌ உன்னை எல்லாத்‌ தீங்குக்கும்‌ விலக்கிக்‌ 
காப்பார்‌; அவர்‌ உன்‌ ஆததுமாவைக காப்பார்‌. 


Psalms 140:1 (Ps 140:1) 


(140:1) கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னைத்‌ 
தப்புவியும்‌ கொடுமையுள்ளவனுக்கு என்னை விலக்கி 
இரட்சியும்‌. 

Psalms 140:11 (Ps 140:11) 

(140:11) பொல்லாத நாவுள்ளவன்‌ பூமியிலே 
நிலைப்பதில்லை; கொடுமையான மனுஷனை 
பறக்கடிக்கப்‌ பொல்லாப்பு அவனை வேட்டையாடும்‌. 
Psalms 141:4 (Ps 141:4) 

(141:4) அக்கிரமஞ்செய்கிற மனுஷரோடே ஆகாமியக்‌ 
கிரியைகளை நடப்பிக்கும்படி என்‌ இருதயத்தைத்‌ 
துன்மார்க்கத்திற்கு இணங்கவொட்டாதேயும்‌; 
அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில்‌ ஒன்றையும்‌ 
நான்‌ சாப்பிடாமல்‌ இருப்பேனாக. 

Proverbs 1:16 (Prov 1:16) 

(1:16) அவர்கள்‌ கால்கள்‌ இங்குசெய்ய ஓடி, 
இரத்தஞ்சிந்தத்‌ தீவிரிக்கிறது. 

Proverbs 1:33 (Prov 1:33) 

(1:33) எனக்குச்‌ செவிகொடுக்கிறவன்‌ எவனோ, அவன்‌ 
விக்கினமின்றி வாசம்பண்ணி, ஆபத்திற்குப்‌ பயப்படாமல்‌ 
அமைதியாயிருப்பான்‌. 

Proverbs 2:12 (Prov 2:12) 

(2:12) அதினால்‌ நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும்‌, 
மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும்‌, 

Proverbs 2:14 (Prov 2:14) 


(2:14) தீமைசெய்ய மகிழ்ந்து, துன்மார்க்கருடைய 
மாறுபாடுகளில்‌ களிகூருகிறவர்களுக்கும்‌, 

Proverbs 3:7 (Prov 3:7) 

(3:7) நீ உன்னை ஞானியென்று எண்ணாதே; கர்த்தருக்குப்‌ 
பயந்து, தீமையை விட்டு விலகு. 

Proverbs 3:29 (Prov 3:29) 

(3:29) அச்சமின்றி உன்னிடத்தில்‌ வாசம்பண்ணுகிற உன்‌ 
அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. 
Proverbs 4:14 (Prov 4:14) 

(4:14) துன்மார்க்கருடைய பாதையில்‌ பிரவேசியாதே; 
தீயோருடைய வழியில்‌ நடவாதே. 

Proverbs 4:27 (Prov 4:27) 

(4:2/) வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே; உன்‌ 
காலைத தீமைக்கு விலக்குவாயாக. 

Proverbs 5:14 (Prov 5:14) 

(5:14) சபைக்குள்ளும்‌ சங்கத்துக்குள்ளும்‌ 
கொஞ்சங்குறைய எல்லாத்‌ தீமைக்குமுள்ளானேனே! 
என்று முறையிடுவாய்‌. 

Proverbs 6:24 (Prov 6:24) 

(6:24) அது உன்னைத்‌ துன்மார்க்க ஸ்திரீக்கும்‌, 
இச்சகம்பேசும்‌ நாவையுடைய பரஸ்திரீக்கும்‌ விலக்கிக்‌ 
காக்கும்‌. 


Proverbs 8:13 (Prov 8:13) 


(8:13) தீமையை வெறுப்பதே கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ 
பயம்‌; பெருமையையும்‌, அகநதையையும்‌, தய 
வழியையும்‌, புரட்டுவாயையும்‌ நான்‌ வெறுக்கிறேன்‌. 
Proverbs 11:19 (Prov 11:19) 

(11:19) நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறதுபோல்‌, தீமையைப்‌ 
பின்தொடருகிறவன்‌ மரணத்துக்கு ஏதுவாகிறான்‌. 
Proverbs 12:12 (Prov 12:12) 

(12:12) துன்மார்க்கன்‌ துஷ்டருடைய வலையை 
விரும்புகிறான்‌; நீதிமானுடைய வேர்‌ கனி கொடுக்கும்‌. 
Proverbs 12:20 (Prov 12:20) 

(12:20) தீங்கைப்‌ பிணைக்றெவர்களின்‌ இருதயத்தில்‌ 
இருக்கிறது கபடம்‌; சமாதானம்பண்ணுகிற 
ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம்‌. 

Proverbs 12:21 (Prov 12:21) 

(12:21) நீதிமானுக்கு ஒரு கேடும்‌ வராது; துன்மார்க்க ரோ 
தமையினால்‌ நிறையப்படுவார்கள்‌. 

Proverbs 13:19 (Prov 13:19) 

(13:19) வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது; 
தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு. 
Proverbs 13:21 (Prov 13:21) 

a பாவிகளைதீ தீவினை தொடரும்‌; 
நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும்‌. 


Proverbs 14:16 (Prov 14:16) 


(14:16) ஞானமுள்ளவன்‌ பயந்து தீமைக்கு விலகுகிறான்‌; 
மதியீனனோ மூர்க்கங்கொண்டு துணிகரமாயிருக்கிறான்‌. 
Proverbs 14:19 (Prov 14:19) 

(14:19) தீயோர்‌ நல்லோருக்கு முன்பாகவும்‌, துன்மார்க்கர்‌ 
நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும்‌ குனிவதுண்டு. 
Proverbs 14:22 (Prov 14:22) 

(14:22) தீமையை யோசிக்கிறவர்கள்‌ 
தவறுகிறார்களல்லவோ? நன்மையை 
யோசிக்றெவர்களுக்கோ கிருபையும்‌ சத்தியமுமுண்டு. 
Proverbs 15:3 (Prov 15:3) 

(15:3) கர்த்தரின்‌ கண்கள்‌ எவ்விடத்திலுமிருந்து, 
நல்லோரையும்‌ தயோரையும்‌ நோககிப்பாரீக்கிறது. 
Proverbs 15:15 (Prov 15:15) 

டு) சிறுமைப்பட்டவனுடைய நாட்களெல்லாம்‌ 
தீங்குள்ளவைகள்‌; மனரம்மியமோ நித்திய விருந்து. 
Proverbs 15:28 (Prov 15:28) 

(15:28) நீதிமானுடைய மனம்‌ பிரதியுத்தரம்‌ சொல்ல 
யோசிக்கும்‌; துன்மார்ககனுடைய வாயோ தீமைகளைக்‌ 
கொப்பளிக்கும்‌. 

Proverbs 16:4 (Prov 16:4) 

(16:4) கர்த்தர்‌ சகலத்தையும்‌ தமக்கென்று படைத்தார்‌; 
தீங்குநாளுக்காகத்‌ துன்மார்க்கனையும்‌ உண்டாக்கினார்‌. 


Proverbs 16:6 (Prov 16:6) 


(16:6) கிருபையினாலும்‌ சத்தியத்தினாலும்‌ பாவம்‌ 
நிவிர்ததியாகும்‌; கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறதினால்‌ 
மனுஷர்‌ தீமையை விட்டு விலகுவார்கள்‌. 

Proverbs 16:17 (Prov 16:17) 

(16:17) தீமையை விட்டு விலகுவதே 
செம்மையானவர்களுக்குச்‌ சமனான பாதை; தன்‌ 
நடையைக்‌ கவனித்திருக்றெவன்‌ தன்‌ ஆத்துமாவைக்‌ 
காக்கிறான்‌. 

Proverbs 16:27 (Prov 16:27) 

(16:27) பேலியாளின்‌ மகன்‌ கிண்டிவிடுகிறான்‌; எரிகிற 
அகீகினிபோன்றது அவன்‌ உதடுகளில்‌ இருக்கிறது. 
Proverbs 16:30 (Prov 16:30) 

(16:30) அவன்‌ மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி 
தன்‌ கண்களை மூடி, தீமையைச்‌ செய்யும்படி தன்‌ 
உதடுகளைக்‌ கடிக்கிறான்‌. 

Proverbs 17:11 (Prov 17:11) 

(17:11) துஷ்டன்‌ கலகத்தையே தேடுகிறான்‌; குரூரதூதன்‌ 
அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான்‌. 

Proverbs 17:13 (Prov 17:13) 

(17:13) நன்மைக்குத்‌ தமைசெய்கிறவன்‌ எவனோ, அவன்‌ 
வீட்டைவிட்டுத தீமை நீங்காது. 

Proverbs 19:23 (Prov 19:23) 


(19:23) கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ ஜீவனுக்கேதுவானது; 
அதை அடைந்தவன்‌ இருப்தியடைந்து நிலைத்திருப்பான்‌, 
ணம்‌ அவன்கள்‌ கா்‌ 

Proverbs 20:8 (Prov 20:8) 

(20:8)  நியாயாசனத்தில்‌ வீற்றிருக்கும்‌ ராஜா தன்‌ 
கண்களினால்‌ சகல பொல்லாப்பையும்‌ 
சிதறப்பண்ணுகிறான்‌. 

Proverbs 20:22 (Prov 20:22) 

(20:22) தீமைக்குச்‌ சரிக்கட்டுவேன்‌ என்று சொல்லாதே; 
கர்த்தருக்குக்‌ காத்திரு, அவர்‌ உன்னை இரட்சிப்பார்‌. 
Proverbs 20:30 (Prov 20:30) 

(20:30) காயத்தின்‌ தழும்புகளும்‌, உள்ளத்தில்‌ உறைக்கும்‌ 
அடிகளும்‌, பொல்லாதவனை அழுக்கறத துடைக்கும்‌. 
Proverbs 21:10 (Prov 21:10) 

(21:10) துன்மார்க்கனுடைய மனம்‌ பொல்லாப்பைச்‌ 
செய்ய விரும்பும்‌; அவன்‌ கண்களில்‌ அவன்‌ 
அயலானுக்கு இரக்கங்கிடையாது. 

Proverbs 22:3 (Prov 22:3) 

(22:3) விவேகி ஆபத்தைக்‌ கண்டு 
மறைநீதுகொள்ளுகிறான்‌ பேதைகள்‌ நெடுகப்போய்த்‌ 
தண்டிககப்படுகிறார்கள்‌. 

Proverbs 23:6 (Prov 23:6) 

(23:6)  வன்கண்ணனுடைய ஆகாரத்தைப்‌ புசியாதே; 
அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. 


Proverbs 24:1 (Prov 24:1) 

(24:1) பொல்லாத மனுஷர்மேல்‌ பொறாமை 
கொள்ளாதே; அவர்களோடே இருக்கவும்‌ விரும்பாதே. 
Proverbs 24:8 (Prov 24:8) 

(24:8) தீவினைசெய்ய உபாயஞ்செய்றெவன்‌ துஷ்டன்‌ 
என்னப்படுவான்‌. 

Proverbs 24:19 (Prov 24:19) 

(24:19)  பொல்லாதவர்களைக்குறித்து  எரிச்சலாகாதே; 
துன்மார்க்கர்மேல்‌ பொறாமை கொள்ளாதே. 

Proverbs 24:20 (Prov 24:20) 

(24:20)  துன்மார்க்கனுக்கு  நல்முடிவு இல்லை; 
துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்துபோம்‌. 
Proverbs 27:12 (Prov 27:12) 

(27:12) விவேகி ஆபத்தைக்‌ கண்டு 
மறைந்துகொள்ளுகிறான்‌; பேதைகளோ நெடுகப்போய்த 
தண்டிக்க ப்படுகிறார்கள்‌. 

Proverbs 28:5 (Prov 28:5) 

(28:5) துஷ்டர்‌ நியாயத்தை அறியார்கள்‌; கர்த்தரைத்‌ 
தேடுகிறவர்களோ சகலத்தையும்‌ அறிவார்கள்‌. 

Proverbs 28:10 (Prov 28:10) 

(28:10)  உதீதமர்களை  மோசப்படுத்திி பொல்லாத 
வழியிலே நடத்துறெவன்‌ தான்‌ வெட்டின குழியில்‌ 
தானே விழுவான்‌; உத்தமர்களோ நன்மையைச்‌ 


சுதநீதரிப்பார்கள்‌. 


Proverbs 28:22 (Prov 28:22) 

(28:22) வன்கண்ணன்‌ செல்வனாறெதற்குப்‌ பதறுகிறான்‌, 
வறுமை தனக்கு வருமென்று அறியாதிருக்கிறான்‌. 
Proverbs 29:6 (Prov 29:6) 

(29:6) துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணியிருக்கிறது; 
நீதிமானோ பாடி மகிழுகிறான்‌. 

Proverbs 30:32 (Prov 30:32) 

(30:32) நீ மேட்டிமையானதினால்‌ பைத்தியமாய்‌ நடந்து, 
துர்ச்சிநதனையுள்ளவனாயிருந்தாயானால்‌, கையினால்‌ 
வாயை மூடு. 

Proverbs 31:12 (Prov 31:12) 

(31:12) அவள்‌ உயிரோடிருக்கிற நாளெல்லாம்‌ 
அவனுக்குத்‌ தமையையலல, நன்மையையே செய்கிறாள்‌. 
Ecclesiastes 2:21 (00 2:21) 

(2:21) ஒருவன்‌ புத்தி, யுக்தி, நிதானத்தோடு 
பிரயாசப்படுகிறான்‌; ஆகிலும்‌ அப்படிப்‌ 
பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன்‌ அதைச்‌ 
சொந்தமாக விட்டுவிடவேண்டியதாகும்‌; இதுவும்‌ 
மாயையும்‌ பெரிய தீங்குமாய்‌ இருக்கிறது. 

Ecclesiastes 4:3 (Eccl 4:3) 

(4:3) இவ்விருதிறத்தாருடைய நிலைமையைப்பார்க்கிலும்‌ 
இன்னும்‌ பிறவாதவனுடைய நிலைமையே வாசி; அவன்‌ 
சூரியனுக்குக்‌ கீழே செய்யப்படும்‌ துர்ச்செய்கைகளைக்‌ 


காணவில்லையே. 


Ecclesiastes 5:1 (Eccl 5:1) 

(5:1) நீ  தேவாலயத்துக்குப்‌ போகும்போது உன்‌ 
நடையைக்‌ காத்துக்கொள்‌; மூடர்‌ பலியிடுவதுபோலப்‌ 
பலியிடுவதைப்பார்க்கலும்‌ செவிகொடுக்கச்‌ சேர்வதே 
நலம்‌. தாங்கள்‌ செய்கிறது தீமையென்று 
அறியாதிருக்கிறார்கள்‌. 

Ecclesiastes 5:13 (00 5:13) 

(5:13) சூரியனுக்குக்‌ கீழே நான்‌ கண்ட வேறொரு 
கொடிய தீங்குமுண்டு; அதாவது, ஜசுவரியமானது அதை 
உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேகரித்து 
வைக்கப்படுவதாம்‌. 

Ecclesiastes 5:14 (00 5:14) 

(5:14) அந்த ஐசுவரியம்‌ விக்கினத்தால்‌ அழிந்துபோகிறது; 
அவன்‌ ஒரு புத்திரனைப்‌ பெறுகிறான்‌, அவன்‌ கையில்‌ 
யாதொன்றும்‌ இல்லை. 

Ecclesiastes 5:16 (00 5:16) 

(5:16) அவன்‌ வந்தபிரகாரமே போகிறான்‌, இதுவும்‌ 
கொடுமையான தீங்கு; அவன்‌ காற்றுக்குப்‌ 
பிரயாசப்பட்டதினால்‌ அவனுக்கு லாபம்‌ என்ன? 
Ecclesiastes 6:1 (Eccl 6:1) 

(6:1) சூரியனுக்குக்‌ கீழே நான்‌ கண்ட வேறொரு 
தீங்குமுண்டு; அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும்‌ 
நடந்துவருகிறது. 

Ecclesiastes 6:2 (Eccl 6:2) 


(6:2) அதாவது, ஒருவனுக்குத்‌ தேவன்‌ செல்வத்தையும்‌ 
சம்பத்தையும்‌ கனத்தையும்‌ கொடுக்கிறார்‌ அவன்‌ என்ன 
இசசித்தாலும்‌ அதெல்லாம்‌ அவனுக்குக்‌ குறைவில்லாமல்‌ 
கிடைக்கும்‌ ஆனாலும்‌ அவைகளை அறுபவிக்கும்‌ 
சக்தியைத்‌ தேவன்‌ அவனுக்குக்‌ கொடுக்கவில்லை; 
அந்நிய மனுஷன்‌ அதை அநுபவிக்கிறாண்‌ இதுவும்‌ 
மாயையும்‌, கொடிய நோயுமானது. 

Ecclesiastes 8:3 (Eccl 8:3) 

(8:3) நீ அவன்‌ சமுகத்தை விட்டுவிலகத்‌ துரிதப்படாதே; 
பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய்‌ நில்லாதே; அவன்‌ 
தனக்கு இஷ்டமானதெல்லாம்‌ செய்வான்‌. 

Ecclesiastes 8:5 (Eccl 8:5) 

(8:5) கற்பனையைக்‌ கைக்கொள்ளுநறெவன்‌ ஒரு 
தீங்கையும்‌ அறியான்‌; ஞானியின்‌ இருதயம்‌ காலத்தையும்‌ 
நியாயத்தையும்‌ அறியும்‌. 

Ecclesiastes 8:11 (00 8:11) 

(8:11)  துர்க்கிரியைக்குத்தக்க தண்டனை சீக்கிரமாய்‌ 


நடவாதபடியால்‌, மனுபுத்திரரின்‌ இருதயம்‌ 
பொல்லாப்பைச்‌ செய்ய அவர்களுக்குள்ளே 
துணிகரங்கொண்டிருக்றெது. 


Ecclesiastes 8:12 (00 8:12) 
(8:12) பாவி நூறுதரம்‌ பொல்லாப்பைச்‌ செய்து நீடித்து 
வாழ்ந்தாலும்‌ என்ன? தேவனுக்கு அஞ்சி, அவருக்கு 


முன்பாகப்‌ பயநதிருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள்‌ 
என்று அறிந்திருக்கிறேன்‌. 

Ecclesiastes 9:3 (Eccl 9:3) 

(9:3) எல்லாருக்கும்‌ ஒரேவிதமாய்ச்‌ சம்பவிக்கிறது 
சூரியனுக்குக்‌ கழே நடக்கிறதெல்லாவற்றிலும்‌ 
விசேஷித்த தீங்காம்‌ ஆதலால்‌ மனுபுதீதிரரின்‌ இருதயம்‌ 
தீமையினால்‌ நிறைந்திருகீகிறது; அவர்கள்‌ 
உயிரோடிருக்கும்‌ நாளளவும்‌ அவர்கள்‌ இருதயம்‌ 
பைத்தியங்கொண்டிருநது, பின்பு அவர்கள்‌ 
செத்தவர்களிடத்திற்குப்‌ போகிறார்கள்‌. 

Ecclesiastes 9:12 (Ecc| 9:12) 

(9:12) தன்‌ காலத்தை மனுஷன்‌ அறியான்‌; மச்சங்கள்‌ 
கொடிய வலையில்‌ அகப்படுவதுபோலவும்‌, குருவிகள்‌ 
கண்ணியில்‌ பிடிபடுவதுபோலவும்‌, மனுபுதீதிரர்‌ 
பொல்லாத காலத்திலே சடிதியில்‌ தங்களுக்கு நேரிடும்‌ 
ஆபத்தில்‌ அகப்படுவார்கள்‌. 

Ecclesiastes 10:5 (Eccl 10:5) 

(10:5) நான்‌ சூரியனுக்குக்கழே கண்ட ஒரு தீங்குண்டு, 
அது அதிபதியினிடத்தில்‌ தோன்றும்‌ தப்பிதமே. 
Ecclesiastes 11:2 (Ecc| 11:2) 

(11:2) ஏழுபேருக்கும்‌ எட்டுபேருக்கும்‌ பங்கிட்டுக்கொடு; 
பூமியின்மேல்‌ என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்குத்‌ 
தெரியாது. 

Ecclesiastes 11:10 (Eccl 11:10) 


(11:10) நீ உன்‌ இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும்‌, உன்‌ 
மாம்சத்திலிருந்து தீங்கையும்‌ நீக்கப்போடு; இளவயதும்‌ 
வாலிபமும்‌ மாயையே. 

Ecclesiastes 12:1 (00 12:1) 

(12:1) நீ உன்‌ வாலிபப்பிராயதீதிலே உன்‌ சிருஷ்டிகரை 
நினை; தீங்குநாட்கள்‌ வராததற்குமுன்னும்‌, எனக்குப்‌ 
பிரியமானவைகளல்ல என்று நீ சொல்லும்‌ வருஷங்கள்‌ 
சேராததற்குமுன்னும்‌, 

Ecclesiastes 12:14 (Eccl 12:14) 

(12:14) ஓவ்வொரு  திரியையையும்‌, அந்தரங்கமான 
ஒவ்வொரு காரியததையும்‌, நன்மையானாலும்‌ 
தீமையானாலும்‌, தேவன்‌ நியாயத்திலே கொண்டுவருவார்‌. 
Isaiah 1:16 (Isa 1:16) 

(1:16) உங்களைக்‌ கழுவிச்‌ சுத்திகரியுங்கள்‌; உங்கள்‌ 
கிரியைகளின்‌ பொல்லாப்பை என்‌ கண்களுக்கு 
மறைவாக அகற்றிவிட்டு, தமைசெய்தலை விட்டு 
ஓயுங்கள்‌; 

Isaiah 3:9 (Isa 3:9) 

(3:9) அவர்கள்‌ முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாய்ச்‌ 
சாட்சியிடும்‌; அவர்கள்‌ தங்கள்‌ பாவத்தை மறைக்காமல்‌, 
சோதோம்‌  ஊராரைப்போல வெளிப்படுத்துகிறார்கள்‌; 
அவர்கள்‌ ஆத்துமாவுக்கு ஐயோ! தங்களுக்கே தீமையை 
வருவித்துக்கொள்ளுகிறார்கள்‌. 

Isaiah 5:20 (Isa 5:20) 


(5:20) தீமையை நன்மையென்றும்‌, நன்மையைத்‌ 
தீமையென்றும்‌ சொல்லி, இருளை வெளிச்சமும்‌, 
வெளிச்சத்தை இருளுமாகப்‌ பாவித்து, கசப்பைதீ 
இத்திப்பும்‌, இத்திப்பைக்‌ கசப்புமென்று 
சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ! 

Isaiah 7:5 (Isa 7:5) 

(7:5) நாம்‌ யூதாவுக்கு விரோதமாய்ப்போய்‌, அதை 
நெருக்கி, அதை நமக்குள்ளே பங்கிட்டுக்கொண்டு, 
அதற்குத்‌ தபேயாலின்‌ குமாரனை ராஜாவாக 
ஏற்படுத்துவோம்‌ என்று சொன்னதினிமித்தம்‌; 

Isaiah 7:15 (Isa 7:15) 

(7:15) தமையை வெறுத்து நன்மையைத்‌ 
தெரிந்துகொள்ள அறியும்‌ வயதுமட்டும்‌ அவர்‌ 
வெண்ணெயையும்‌ தேனையும்‌ சாப்பிடுவார்‌. 

Isaiah 7:16 (Isa 7:16) 

(7:16) அந்தப்‌ பிள்ளை தீமையை வெறுக்கவும்‌, 
நன்மையைத்‌ தெரிந்துகொள்ளவும்‌ அறிகிறதற்குமுன்னே, 
நீ அருவருகீகிற தேசம்‌ அதின்‌ இரண்டு ராஜாக்களால்‌ 
விட்டுவிடப்படும்‌. 

Isaiah 13:11 (Isa 13:11) 

[ச சகர] பாவத்தினிமித்தம்‌ உலகத்தையும்‌, 
அகீகிரமதீதினிமித்தம்‌ துன்மார்க்கரையும்‌ நான்‌ தண்டித்து, 
அகங்காரரின்‌ பெருமையை ஒழியப்பண்ணி, கொடியரின்‌ 


இடும்பைத்‌ தாழ்தீதுவேன்‌. 


Isaiah 31:2 (Isa 31:2) 

(31:2) அவரும்‌ ஞானமுள்ளவர்‌ அவர்‌ தம்முடைய 
வார்த்தைகளை மறுக்காமல்‌, தீங்கு வரப்பண்ணி தீமை 
செய்கிறவர்களின்‌ வீட்டுக்கும்‌, அக்கிரமக்காரருக்குச்‌ 
சகாயஞ்செய்கிறவர்களுக்கும்‌ விரோதமாக எழும்புவார்‌. 
Isaiah 32:7 (Isa 32:7) 

(32:7) லோபியின்‌ எத்தனங்களும்‌ பொல்லாதவைகள்‌; 
ஏழைகள்‌ நியாயமாய்ப்‌ பேசும்போது, அவன்‌ 
கள்ளவார்த்தைகளாலே எளியவர்களைக்‌ கெடுக்கும்படி 
தீவினைகளை யோசிக்கிறான்‌. 

Isaiah 33:15 (Isa 33:15) 

(33:15) நீதியாய்‌ நடந்து, செம்மையானவைகளைம்‌ பேச, 
இடுக்கண்‌ செய்வதால்‌ வரும்‌ ஆதாயத்தை வெறுத்து, 
பரிதானங்களை வாங்காதபடிக்குத தன்‌ கைகளை உதறி, 
இரத்தஞ்சிந்துவதற்கான யோசனைகளைக்‌ 
கேளாதபடிக்குத்‌ தன்‌ செவியை அடைத்து, 
பொல்லாப்பைக்‌ காணாதபடிக்குதீ தன்‌ கண்களை 
மூடுகிறவனெவனோ, 

Isaiah 41:23 (Isa 41:23) 

(41:23) பின்வரும்‌ காரியங்களை எங்களுக்குத்‌ 
தெரிவியுங்கள்‌; அப்பொழுது நீங்கள்‌ தேவர்கள்‌ என்று 
அறிவோம்‌; அல்லது நன்மையாவது  இீமையாவது 
செய்யுங்கள்‌; அப்பொழுது நாங்கள்‌ திகைத்து ஏகமாய்க்‌ 


கூடி அதைப்‌ பார்ப்போம்‌. 


Isaiah 45:7 (Isa 45:7) 

(45:7) ஒளியைப்‌ படைத்து, இருளையும்‌ 
உண்டாகீகினேன்‌, சமாதானத்தைப்‌ படைததுத்‌ தீங்கையும்‌ 
உண்டாக்குகிறவர்‌ நானே; கர்தீதராகிய நானே 
இவைகளையெல்லாம்‌ செய்கிறவர்‌. 

Isaiah 47:11 (Isa 47:11) 

(47:11) ஆகையால்‌ தீங்கு உன்மேல்‌ வரும்‌, அது 
எங்கேயிருந்து உதித்ததென்று நீ அறியாய்‌; விக்கினம்‌ 
உன்மேல்‌ வரும்‌, நீ அதை நிவிர்த்தியாக்கமாட்டாய்‌; நீ 
அறியாதபடிக்குச்‌ சடிதியாய்‌ உண்டாகும்‌ பாழ்க்கடிப்பு 
உன்மேல்‌ வரும்‌. 

Isaiah 56:2 (Isa 56:2) 

(56:2) இப்படிச்‌ செய்கிற மனுஷனும்‌, இதைப்‌ 
பற்றிக்கொண்டிருந்து, ஓய்வுநாளைப்‌ பரிசுத்தக்‌ 
குலைச்சலாக்காதபடி ஆசரித்து, ஒரு பொல்லாப்பையும்‌ 
செய்யாதபடி தன்‌ கையைக்‌ காதீதுகீகொண்டிருக்கிற 
மனுபுத்திரனும்‌ பாக்கியவான்‌. 

Isaiah 57:1 (Isa 57:1) 

(57:1) நீதிமான்‌ மடிந்துபோகிறான்‌, ஒருவரும்‌ அதை 


மனதில்‌ வைகீகிறதில்லை; புதீதிமான்கள்‌ 
எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள்‌, ஆனாலும்‌ 
தீங்குவராததற்குமுன்னே நீதிமான்‌ 


எடுத்துக்கொள்ளப்படுகிறான்‌ என்பதைச்‌ சிந்திப்பார்‌ 


இல்லை. 


Isaiah 59:7 (Isa 59:7) 

(59:7) அவர்கள்‌ கால்கள்‌ பொல்லாப்புச்‌ செய்ய ஓடி, 
குற்றமில்லாத இரத்தத்தைச்‌ சிந்தத்‌ தீவிரிக்றெது; அவர்கள்‌ 
நினைவுகள்‌ அக்கிரமநினைவுகள்‌; பாழ்க்கடிப்பும்‌ அழிவும்‌ 
அவர்கள்‌ வழிகளிலிருக்றெது. 

Isaiah 59:15 (Isa 59:15) 

(59:15) சத்தியம்‌ தள்ளுபடியாமிற்று; பொல்லாப்பை 
விட்டு விலகுறெவன்‌ கொள்ளையாகிறான்‌ இதைக்‌ 


கர்த்தர்‌ பார்த்து நியாயமில்லையென்று 
விசனமுள்ளவரானார்‌. 

Isaiah 65:12 (Isa 65:12) 

(05:12) உங்களை நான்‌ பட்டயதீதுக்கு 
எண்ணிக்கொடுப்பேன்‌; நீங்கள்‌ அனைவரும்‌ 


கொலைசெய்யப்படக்‌ குனிவீர்கள்‌ நான்‌ கூப்பிட்டும்‌ 
நீங்கள்‌ மறுஉத்தரவு கொடுக்கவில்லை; நான்‌ பேசியும்‌ 
நீங்கள்‌ கேட்கவில்லை; என்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்து, எனக்குப்‌ 
பிரியமல்லாததைத்‌ தெரிந்துகொண்டீர்கள்‌. 

Isaiah 66:4 (Isa 66:4) 

(66:4) நான்‌ கூப்பிட்டும்‌ மறுஉத்தரவு 
கொடுக்கிறவனில்லாமலும்‌, நான்‌ பேசியும்‌ அவர்கள்‌ 
கேளாமலும்‌, அவர்கள்‌ என்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்து, நான்‌ விரும்பாததைத்‌ 


தெரிந்துகொண்டதினிமித்தம்‌, நானும்‌ அவர்களுடைய 


ஆபத்தைத்‌ தெரிந்துகொண்டு, அவர்களுடைய திகில்களை 
அவர்கள்மேல்‌ வரப்பண்ணு வேன்‌. 

Jeremiah 1:14 (Jer 1:14) 

(1:14) அப்பொழுது கர்த்தர்‌ என்னை நோக்கி; 
வடக்கேயிருநது தீங்கு தேசத்தினுடைய குடிகள்‌ 
எல்லார்மேலும்‌ வரும்‌. 

Jeremiah 2:3 (Jer 2:3) 

(2:3) இஸ்ரவேல்‌ கர்த்தருக்குப்‌ பரிசுத்தமும்‌, அவருடைய 
விளைவின்‌ முதற்பலனுமாயிருந்தது; அதைப்‌ பட்சத்த 
யாவரும்‌ குற்றவாளிகளானார்கள்‌; பொல்லாப்பு 
அவர்கள்மேல்‌ வந்ததென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
Jeremiah 2:19 (Jer 2:19) 

(2:19) உன்‌ தீமை உன்னைத்‌ தண்டிக்கும்‌, உன்‌ 
மாறுபாடுகள்‌ உன்னைக கண்டிக்கும்‌; நீ உன்‌ தேவனாகிய 
கர்த்தரை விடுகிறதும்‌, என்னைப்‌ பற்றும்‌ பயம்‌ 
உன்னிடத்தில்‌ இல்லாமலிருகீகிறதும்‌, எத்தனை 
பொல்லாப்பும்‌ கசப்புமான காரியம்‌ என்று 
உணர்நதுகொள்‌ என்று சேனைகளின்‌ கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 

Jeremiah 3:5 (Jer 3:5) 

(3:5) சதாகாலமும்‌ கோபத்தை வைப்பாரோ? அதை 
என்றென்றைக்கும்‌ காப்பாரோ என்கிறாய்‌ அல்லவோ? 
இதோ, இப்படி நீ சொல்லியும்‌ பொல்லாப்புகளைச்‌ 
செய்து, மிஞ்சிப்போகிறாய்‌ என்கிறார்‌. 


Jeremiah 3:17 (Jer 3:17) 

(3:17) அக்காலத்திலே எருசலேமைக்‌ கர்த்தருடைய 
சிங்காசனம்‌ என்பார்கள்‌; சகல ஜாதியாரும்‌ எருசலேமில்‌ 
விளங்கிய கர்த்தருடைய நாமத்தினிமித்தம்‌ 
அதினிடமாகச்‌ சேர்வார்கள்‌ அவர்கள்‌ இனித்‌ தங்கள்‌ 
பொல்லாத இருதயத்தின்‌ இச்சையின்படி நடவார்கள்‌. 
Jeremiah 4:4 (Jer 4:4) 

(4:4) யூதா மனுஷரே, எருசலேமின்‌ குடிகளே, உங்கள்‌ 


திரியைகளுடைய பொல்லாப்பினிமித்தம்‌ என்‌ உக்கிரம்‌ 





அக்கினியைப்போல எழும்பி, அவிப்பார்‌ இல்லாமல்‌ 
எரியாதபடிக்கு நீங்கள்‌ கர்த்தருக்கென்று உங்களை 
விருத்தசேதனம்பண்ணி, உங்கள்‌ இருதயத்தின்‌ 
நுனித்தோலை நீக்கப்போடுங்கள்‌. 

Jeremiah 4:6 (Jer 4:6) 

(4:6) சீயோனுக்கு நேரே கொடியேற்றுங்கள்‌; கூடுங்கள்‌, 
நிற்காதிருங்கள்‌; நான்‌ வடக்கேயிருநீது பொல்லாப்பையும்‌, 
மகா சங்காரத்தையும்‌ வரப்பண்ணுகிறேன்‌. 

Jeremiah 4:22 (Jer 4:22) 

(4:22) என்‌ ஜனங்களேோ மதியற்றவர்கள்‌ என்னை 
அவர்கள்‌ அறியாதிருக்கிறார்கள்‌ அவர்கள்‌ பைதீதியமுள்ள 
பிள்ளைகள்‌, அவர்களுக்கு உணர்வே இல்லை; 
பொல்லாப்புச்செய்ய அவர்கள்‌ அறிவாளிகள்‌, 
நன்மைசெய்யவோ அவர்கள்‌ அறிவில்லாதவர்கள்‌. 


Jeremiah 5:12 (Jer 5:12) 


(5:12) அவர்‌ அப்படிப்பட்டவர்‌ அல்லவென்றும்‌, 
பொல்லாப்பு நம்மேல்‌ வராது, நாம்‌ 
பட்டயதீதையாகிலும்‌, பஞ்சத்தையாகிலும்‌ 
காண்பதில்லையென்றும்‌, 

Jeremiah 6:1 (Jer 6:1) 

(6:1) பென்யமீன்‌ புத்திரரே நீங்கள்‌ எருசலேமின்‌ 
நடுவிலிருந்து ஏகமாய்க்‌ கூடியோடி, தெக்கோவாவில்‌ 
எக்காளம்‌ ஊதி, பெத்கேரேமின்மேல்‌ அடையாளமாகத்‌ 
தீவெளிச்சங்‌ காட்டுங்கள்‌; ஒரு தீங்கும்‌ மகா சங்காரமும்‌ 
வடக்கேயிருநது தோன்றுகிறதாயிருகீகிறது. 

Jeremiah 6:19 (Jer 6:19) 

(6:19) பூமியே, கேள்‌; இந்த ஜனங்கள்‌ என்‌ 
வார்த்தைகளைக்‌ கேளாமலிருநது, என்‌ 
நியாயப்பிரமாணத்துக்குச்‌ செவிகொடாமல்‌ அதை 
வெறுத்துவிடுகிறார்கள்‌; அவர்கள்மேல்‌ நான்‌ அவர்கள்‌ 
நினைவுகளின்‌ பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன்‌. 
Jeremiah 7:24 (Jer 7:24) 

(7:24) அவர்களோ அதைக்‌ கேளாமலும்‌, தங்கள்‌ 
செவியைச்‌ சாயாமலும்போய்‌ தங்கள்‌ பொல்லாத 


இருதயத்தின்‌ யோசனைகளின்படியும்‌ கடினத்தின்படியும்‌ 





நடந்து, முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள்‌. 
Jeremiah 7:30 (Jer 7:30) 
(7:30) யூதா புத்திரர்‌ என்‌ பார்வைக்குப்‌ 


பொல்லாப்பானதைச்‌ செய்தார்கள்‌ என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌ என்‌ நாமம்‌ தரிதீதிருக்கற ஆலயத்தைத்‌ 
தீட்டுப்படுத்தத்‌ தங்கள்‌ அருவருப்புகளை அதிலே 
வைத்தார்கள்‌. 

Jeremiah 8:3 (Jer 8:3) 

(8:3) இந்தத்‌ துஷ்ட வம்சத்தில்‌ மீதியாயிருந்து, என்னால்‌ 
எல்லா இடங்களிலும்‌ துரத்திவிடப்பட்டு மீந்திருக்கற 


யாவருக்கும்‌, ஜீவனைப்பார்க்கிலும்‌ மரணமே 
விருப்பமாயிருக்குமென்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


Jeremiah 9:3 (Jer 9:3) 

(9:3) அவர்கள்‌ பொய்யைப்‌ பிரயோகிக்கத்‌ தங்கள்‌ 
நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள்‌ அவர்கள்‌ இந்தத்‌ 
தேசத்திலே பலத்துக்கொள்வது சத்தியதீதுக்காக அல்ல; 
பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு 
நடந்தேறுகிறார்கள்‌; என்னையோ அறியாதிருக்கிறார்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

Jeremiah 10:5 (Jer 10:5) 

(10:5) அவைகள்‌ பனையைப்போல நெட்டையாய்‌ 
நிற்கிறது, அவைகள்‌ பேசமாட்டாதவைகள்‌, அவைகள்‌ 
நடக்கமாட்டாததினால்‌ சுமக்கப்படவேண்டும்‌; 


அவைகளுக்குப்‌ பயப்படவேண்டாம்‌; அவைகள்‌ 





தீமைசெய்யக்கூடாது, நன்மைசெய்யவும்‌ அவைகளுக்குச்‌ 
சக்தி இல்லையென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
Jeremiah 11:8 (Jer 11:8) 


(11:8) ஆனாலும்‌ அவர்கள்‌ கேளாமலும்‌, தங்கள்‌ 
செவியைச்‌ சாயாமலும்‌ போய்‌, அவரவர்‌ தம்தம்‌ 


பொல்லாத இருதயகடினத்தின்படி நடந்தார்கள்‌; ஆதலால்‌ 





நான்‌ அவர்கள்‌ செய்யும்படி கட்டளையிட்டதும்‌, அவர்கள்‌ 
செய்யாமற்போனதுமான இந்த உடன்படிக்கையின்‌ 
வார்த்தைகளையெல்லாம்‌ அவர்களுக்குப்‌ 
பலிக்கப்பண்ணுவேன்‌ என்று சொல்‌ என்றார்‌. 

Jeremiah 11:11 (Jer 11:11) 

(11:11) ஆகையினால்‌ இதோ, அவர்கள்‌ 
தப்பித்துக்கொள்ளமாட்டாத தீங்கை அவர்கள்மேல்‌ 
வரப்பண்ணுவேன்‌; அப்பொழுது என்னை நோக்கிக்‌ 
கூப்பிடுவார்கள்‌; நான்‌ அவர்களைக்‌ கேளாதிருப்பேன்‌ 
என்று கர்தீதர்‌ சொல்லுகிறார்‌. 

Jeremiah 11:15 (Jer 11:15) 

(11:15) துர்ச்சனரோடு மகா தீவினை செய்யும்போது, என்‌ 
பிரியமானவளுக்கு என்‌ வீட்டில்‌ என்ன இருக்கிறது? 
பரிசுத்த மாம்சத்தை உன்னைவிட்டுத்‌ 
தாண்டிப்போகப்பண்ணுவார்கள்‌; உன்‌ பொல்லாப்பு 
நடக்கும்போது நீ களிகூருகிறாயே. 

Jeremiah 11:17 (Jer 11:17) 

(11:17) பாகாலுக்குத்‌ தூபங்காட்டுகிறதினாலே எனக்குக்‌ 
கோபமுண்டாக்க இஸ்ரவேல்‌ குடும்பத்தாரும்‌, யூதா 
குடும்பத்தாரும்‌ தங்களுக்குக்‌ கேடாகச்‌ செய்த 


பொல்லாப்பினிமித்தம்‌ உன்மேல்‌ தீங்கை 


வரப்பண்ணுவேன்‌ என்று உன்னை நாட்டின 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

Jeremiah 11:23 (Jer 11:23) 

(11:23) அவர்களில்‌ மீதியாய்‌ இருப்பவர்களில்லை; நான்‌ 
ஆனதோததின்‌ மனுஷரை விசாரிக்கும்‌ வருஷத்திலே 
அவர்கள்மேல்‌ ஆபத்தை வரப்பண்ணுவேன்‌ என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

Jeremiah 12:14 (Jer 12:14) 

(12:14) இதேஈ நான்‌ என்‌ ஜனமாகிய இஸ்ரவேலுக்குக்‌ 
காணியாட்சியாகக கொடுத்த என்‌ சுதந்தரத்தைத 


தொடுகிற துஷ்டரான அயலார்‌ அனைவரையும்‌ தங்கள்‌ 





தேசத்தில்‌ இராதபடிக்குப்‌ பிடுங்கிப்போடுவேன்‌ என்று, 
கர்த்தர்‌ அவர்களைக்குறித்துச்‌ சொல்லுகிறார்‌ யூதா 
வம்சத்தாரையும்‌ அவர்கள்‌ நடுவில்‌ இராதபடிக்குப்‌ 
பிடுங்கிப்போடுவேன்‌. 

Jeremiah 13:10 (Jer 13:10) 

(13:10) என்‌ வார்த்தைகளைக்‌ கேட்கமாட்டோம்‌ என்று 
மறுத்து, தங்கள்‌ இருதயத்தின்‌ கடினத்தின்படி நடந்து, 
அநநிய தேவர்களைச்‌ சேவிக்கவும்‌ அவர்களைப்‌ 
பணிந்துகொள்ளவும்‌ அவர்களைப்‌ பின்பற்றுறெ இந்தப்‌ 
பொல்லாத ஜனங்கள்‌ ஒன்றுக்கும்‌ உதவாமற்போன 
இந்தக்‌ கச்சையைப்போலாவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

Jeremiah 13:23 (Jer 13:23) 


(13:23) எத்தியோப்பியன்‌ தன்‌ தோலையும்‌, சிவிங்கி தன்‌ 
புள்ளிகளையும்‌ மாற்றக்கூடுமோ? கூடுமானால்‌, 
தீமைசெய்யப்‌ பழகின நீங்களும்‌ நன்மைசெய்யக்கூடும்‌. 
Jeremiah 15:11 (Jer 15:11) 

(15:11) உன்னில்‌ மீதியாயிருப்பவர்கள்‌ 
நன்மையடைவார்கள்‌; தீங்கின்‌ காலத்திலும்‌ நெருக்கத்தின்‌ 
காலத்திலும்‌ உனக்காக நான்‌ சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு, 
உனக்குச்‌ சகாயஞ்செய்வேன்‌ என்று மெய்யாகவே 
சொல்லுகிறேன்‌. 

Jeremiah 16:10 (Jer 16:10) 

(16:10) நீ இந்த வார்த்தைகளையெல்லாம்‌ இந்த 
ஜனததுக்கு அறிவிக்கும்போது, அவர்கள்‌ உன்னை 
நோககி: கர்த்தர்‌ எங்கள்மேல்‌ இத்தனை பெரிய தீங்கைகீ 
கூறுவானேன்‌ என்றும்‌, நாங்கள்‌ செய்த அக்கிரமம்‌ 
என்ன? நாங்கள்‌ எங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
விரோதமாகச்‌ செய்த எங்கள்‌ பாவம்‌ என்ன? என்றும்‌ 
கேட்பார்களானால்‌, 

Jeremiah 16:12 (Jer 16:12) 

(16:12) நீங்கள்‌ உங்கள்‌ பிதாக்களைப்பார்க்கிலும்‌ அதிக 
கேடாக நடந்தர்களே; இதே, உங்களில்‌ ஒவ்வொருவரும்‌ 
என்‌ சொல்லைக்‌ கேளாதபடிக்கு, உங்கள்‌ பொல்லாத 
இருதயகடினதீதின்படி நடக்கிறிர்கள்‌. 

Jeremiah 17:17 (Jer 17:17) 


(17:17) நீர்‌ எனக்குப்‌ பயங்கரமாயிராதேயும்‌; தீங்குநாளில்‌ 
நீரே என்‌ அடைக்கலம்‌. 

Jeremiah 17:18 (Jer 17:18) 

(17:18) நான்‌ வெட்கப்படாமல்‌, என்னைத்‌ 
துன்பப்படுத்துறெவர்கள்‌ வெட்கப்படுவார்களாக; நான்‌ 
கலங்காமல்‌, அவர்கள்‌ கலங்குவார்களாக; தேவரீர்‌ 
தீங்குநாளை அவர்கள்மேல்‌ வரப்பண்ணி, இரட்டிப்பான 
நொறுக்குதலால்‌ அவர்களை நொறுக்கும்‌. 

Jeremiah 18:8 (Jer 18:8) 

(18:8) நான்‌ விரோதமாய்ப்‌ பேசின அந்த ஜாதியார்‌ 
தங்கள்‌ தீங்கைவிட்டுத திரும்பினால்‌, நானும்‌ 
அவர்களுக்குச்‌ செய்ய நினைத்த தீங்கைச்‌ 
செய்யாதபடிக்கு, மனம்‌ மாறுவேன்‌. 

Jeremiah 18:10 (Jer 18:10) 

(18:10) அவர்கள்‌ என்‌ சத்தத்தைக்கேளோமல்‌, என்‌ 


பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்வார்களானால்‌, 





நானும்‌ அவர்களுக்கு அருள்செய்வேன்‌ என்று சொன்ன 
நன்மையைச்‌ செய்யாதபடிக்கு, மனம்‌ மாறுவேன்‌. 
Jeremiah 18:11 (Jer 18:11) 

(18:11) இப்பொழுதும்‌, நீ யூதாவின்‌ மனுஷரையும்‌ 
எருசலேமின்‌ குடிகளையும்‌ நோக்கி! இதே, நான்‌ 
உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுததி, 
உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன்‌; 


ஆகையால்‌, உங்களில்‌ ஒவ்வொருவரும்‌ தன்‌ தன்‌ 


பொல்லாத வழியைவிட்டுத திரும்பி, உங்கள்‌ 
வழிகளையும்‌, உங்கள்‌ கிரியைகளையும்‌ 
சீர்ப்படுத்துங்களென்று கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ என்று 
சொல்‌. 

Jeremiah 18:12 (Jer 18:12) 

(18:12) ஆனாலும்‌ அவர்கள்‌: அது கூடாதகாரியம்‌, நாங்கள்‌ 
எங்கள்‌ யோசனைகளின்படியே நடந்து, அவரவர்‌ தம்தம்‌ 
பொல்லாத இருதயத்தினுடைய  கடினத்தின்படியே 
செய்வோம்‌ என்கிறார்கள்‌. 

Jeremiah 18:20 (Jer 18:20) 

(18:20) நன்மைக்குத்‌ தீமையைச்‌ சரிக்கட்டலாமோ? என்‌ 
ஆதீதுமாவுக்குப்‌ படுகுழியை வெட்டுகிறார்களே; 
உம்முடைய உக்கிரத்தை அவர்களைவிட்டுத்‌ 
திருப்பும்படிக்கு நான்‌ அவர்களுக்காக நன்மையைப்‌ பேச 
உமக்கு முன்பாக நின்றதை நினைத்தருளும்‌. 

Jeremiah 19:3 (Jer 19:3) 

(19:3) நீ அவர்களை நோக்கி: யூதாவின்‌ ராஜாக்களே, 
எருசலேமின்‌ குடிகளே, கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ 
கேளுங்கள்‌; இஸ்ரவேலின்‌ தேவனாகிய சேனைகளின்‌ 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ இதோ, நான்‌ இந்த 





ஸ்தலத்தின்மேல்‌ ஒரு பொல்லாப்பை வரப்பண்ணுவேன்‌; 
அதைக்‌ கேட்கிற யாவருடைய காதுகளிலும்‌ அது 
தொனித்துக்கொண்டிருக்கும்‌. 

Jeremiah 19:15 (Jer 19:15) 


(19:15) இதோ, நீங்கள்‌ என்‌ வார்த்தைகளைக்‌ 
கேளாதபடிக்கு உங்கள்‌ கழுத்தைக்‌ 
கடினப்படுத்தினபடியினால்‌ நான்‌ இந்த நகரத்துக்கு 
விரோதமாய்ச்‌ சொன்ன எல்லாத்‌ தீங்கையும்‌ இதின்‌ 
மேலும்‌ இதற்கடுத்த பட்டணங்களின்‌ மேலும்‌ 
வரப்பண்ணுவேன்‌ என்று இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றான்‌. 

Jeremiah 21:10 (Jer 21:10) 

(21:10) என்‌ முகத்தை இந்த நகரத்துக்கு விரோதமாய்‌ 
நன்மைக்கு அல்ல, தீமைக்கே வைத்தேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ அது பாபிலோன்‌ ராஜாவின்‌ கையில்‌ 
ஒஓப்புக்கொடுக்கப்படும்‌; அவன்‌ அக்கினியால்‌ அதைச்‌ 
சுட்டெரிப்பானென்று சொல்‌ என்றார்‌. 

Jeremiah 21:12 (Jer 21:12) 

(2122) தாவீதின்‌ குடும்பதீதாரே, உங்கள்‌ 


செய்கைகளுடைய பொல்லாப்பினிமித்தம்‌ என்‌ உக்கிரம்‌ 





அக்கினியைப்போல்‌ புறப்பட்டு, அவிக்கிறவன்‌ 
இல்லாமல்‌ எரியாதபடிக்கு, நீங்கள்‌ ஏற்கனவே 
நியாயங்கேட்டு, பறிகொடுத்தவனை ஓடுக்குகிறவனுடைய 
கைக்குத்‌ தப்புவியுங்கள்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
Jeremiah 23:2 (Jer 23:2) 

(23:2) இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ தமது 
ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாகச்‌ 


சொல்லுகிறது என்னவென்றால்‌, நீங்கள்‌ என்‌ ஆடுகளைப்‌ 


பராமரியாமல்‌, அவைகளைச்‌ சிதறடித்து அவைகளைத்‌ 
துரதீதிவிட்டீர்கள்‌ இதோ, நான்‌ உங்கள்பேரில்‌ உங்கள்‌ 
செய்கைகளின்‌ பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை 
உங்கள்மேல்‌ வருவிப்பேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
Jeremiah 23:10 (Jer 23:10) 

(23:10) தேசம்‌ விபசாரக்காரரால்‌ நிறைந்திருக்கிறது, 
தேசம்‌ சாபத்தினால்‌ துக்கிக்கறது,  வனாந்தரத்தின்‌ 
மேய்ச்சல்கள்‌ வாடிப்போகிறது; அவர்கள்‌ ஓட்டம்‌ 
பொல்லாதது; அவர்கள்‌ பெலன்‌ அநியாயமாயிருக்கிறது. 
Jeremiah 23:12 (Jer 23:12) 

(23:12) ஆதலால்‌, அவர்கள்‌ வழி அவர்களுக்கு 
இருட்டிலே சறுக்கலான வழியாயிருக்கும்‌, துரத்துண்டு 
அதிலே விழுவார்கள்‌; அவர்கள்‌ விசாரிக்கப்படும்‌ 
வருஷததிலே அவர்கள்மேல்‌ பொல்லாப்பை 
வரப்பண்ணுவேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
Jeremiah 23:17 (Jer 23:17) 

(23:17) அவர்கள்‌ என்னை அசட்டைபண்ணுகிறவர்களை 
நோக்கி! உங்களுக்குச்‌ சமாதானம்‌ இருக்குமென்று கர்த்தர்‌ 
சொன்னாரென்று சொல்லுகிறதுமல்லாமல்‌; தங்கள்‌ 
இருதயத்தின்‌ கடினத்திலே நடக்கிற யாவரையும்‌ நோக்கி: 
உங்கள்மேல்‌ பொல்லாப்பு வராதென்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

Jeremiah 23:22 (Jer 23:22) 


(23:22) அவர்கள்‌ என்‌ ஆலோசனையிலே 
நிலைத்திருந்தார்களேயாகில்‌, அப்பொழுது அவர்கள்‌ என்‌ 
வார்த்தைகளை ஜனங்களுக்குத்‌ தெரிவித்து, அவர்களைத்‌ 
தங்கள்‌ பொல்லாத வழிகளையும்‌ தங்கள்‌ செய்கைகளின்‌ 
பொல்லாப்பையும்‌ விட்டுத திருப்புவார்கள்‌. 

Jeremiah 24:3 (Jer 24:3) 

(24:3) கர்த்தர்‌ என்னை நோக்கி! எரேமியாவே, நீ 


என்னத்தைக்‌ காண்கிறாய்‌ என்றார்‌ அதற்கு நான்‌: 


அத்திப்பழங்களைகீ காண்கிறேன்‌; நல்லவைகளான 
அத்திப்பழங்கள்‌ மிகவும்‌ நல்லவைகளும்‌, 
கெட்டவைகளோ புசிக்கத்தகாத மிகவும்‌ 


கெட்டவைகளுமாயிருக்கிறது என்றேன்‌. 

Jeremiah 24:8 (Jer 24:8) 

(24:8)  புசிக்கத்தகாத கெட்ட  அதீதிப்பழங்களைத்‌ 
தள்ளிவிடுவதுபோல, நான்‌ சிதேக்கியா என்கிற யூதாவின்‌ 
ராஜாவையும்‌ அவனுடைய பிரபுக்களையும்‌, இந்தத்‌ 
தேசத்திலே மீதியான எருசலேமின்‌ குடிகளையும்‌, எகிப்து 
தேசத்தில்‌ குடியிருக்கிறவர்களையும்‌ தள்ளிவிட்டு, 
Jeremiah 25:5 (Jer 25:5) 

(25:5) அவர்களைக்கொண்டு அவர்‌: உங்களில்‌ அவனவன்‌ 
தன்தன்‌ பொல்லாத வழியையும்‌, உங்கள்‌ கிரியைகளின்‌ 
பொல்லாப்பையும்‌ விட்டுத்‌ திரும்பி, கர்த்தர்‌ 
உங்களுக்கும்‌ உங்கள்‌ பிதாக்களுக்கும்‌ கொடுத்த 


தேசத்தில்‌ சதாகாலமும்‌ குடியிருந்து, 


Jeremiah 25:29 (Jer 25:29) 

(25:29) இதே, தீங்கைக்‌ கட்டளையிட நான்‌ என்‌ நாமம்‌ 
தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும்போது, நீங்கள்‌ 
தண்டனைக்குத்‌ தப்புவீர்களோ? நீங்கள்‌ தப்புவதில்லை; 
நான்‌ பூமியின்‌ எல்லாக்‌ குடிகளின்மேலும்‌ பட்டயதீதை 
வரவழைக்கிறேன்‌ என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

Jeremiah 25:32 (Jer 25:32) 

(25:32) இதே, ஜாதிஜாதிக்குத தீமை பரம்பும்‌, பூமியின்‌ 
எல்லைகளிலிருந்து மகா புசல்‌ எழும்பும்‌. 

Jeremiah 26:3 (Jer 26:3) 

(26:3) அவர்கள்‌ செய்கைகளுடைய 
பொல்லாப்பினிமித்தம்‌ நான்‌ அவர்களுக்குச்‌ செய்ய 
நினைக்கிற தீங்குக்கு நான்‌ மனஸ்தாபப்படத்தக்கதாக 
ஒருவேளை அவர்கள்‌ கேட்டு, அவரவர்‌ தம்தம்‌ 
பொல்லாத வழியைவிட்டுத திரும்புவார்கள்‌. 

Jeremiah 26:13 (Jer 26:13) 

(26:13) இப்பொழுதும்‌ நீங்கள்‌ உங்கள்‌ வழிகளையும்‌, 
உங்கள்‌ கிரியைகளையும்‌ சீர்ப்படுததி, உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தைக்‌ கேளுங்கள்‌ 
அப்பொழுது கர்தீதர்‌ உங்களுக்கு விரோதமாய்ச்‌ சொன்ன 
தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார்‌. 


Jeremiah 26:19 (Jer 26:19) 


(26:19) அவனை யூதாவின்‌ ராஜாவாகிய எசேக்கியாவும்‌ 
மற்ற யூதர்களும்‌ சேர்ந்து கொன்றுபோட்டார்களா? அவன்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து, கர்த்தரின்‌ முகத்தை நோக்கிக்‌ 
கெஞ்சினானல்லவா? அப்பொழுது கர்த்தர்‌ அவர்களுக்கு 
விரோதமாகச்‌ சொல்லியிருந்த தீங்குக்கு 
மனஸ்தாபப்பட்டாற்‌ இப்போதும்‌, நாம்‌ நம்முடைய 
ஆத்துமாவுக்கு விரோதமாக மகா பொல்லாப்பை 
வரப்பண்ணுகிறவர்களாயிருக்கிறோமே. 

Jeremiah 28:8 (Jer 28:8) 

(28:8) பூர்வகாலமுதல்‌ எனக்கு முன்னும்‌ உனக்கு 
முன்னும்‌ இருந்த தீர்க்கதரிசிகள்‌ அநேகம்‌ தேசங்களுக்கு 
விரோதமாகவும்‌, பெரிய ராஜ்யங்களுக்கு விரோதமாகவும்‌, 
யுத்தத்தையும்‌ பஞ்சத்தையும்‌ கொள்ளைநோயையும்‌ 
குறித்துத்‌ தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்கள்‌. 

Jeremiah 29:11 (Jer 29:11) 

(29:11) நீங்கள்‌ எதிர்பார்த்திருக்கும்‌ முடிவை 
உங்களுக்குக்‌ கொடுக்கும்படிக்கு நான்‌ உங்கள்பேரில்‌ 
நினைத்திருக்றெ நினைவுகளை அறிவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌, அவைகள்‌ தமைக்கல்ல, 
சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. 

Jeremiah 29:17 (Jer 29:17) 

(29:1/) இதே, நான்‌ பட்டயத்தையும்‌, பஞ்சத்தையும்‌, 
கொள்ளைநோயையும்‌ அவர்களுக்குள்‌ அனுப்புவேன்‌ 


என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌, புசிக்கத்தகாத 


கெட்டுப்போன அத்திப்பழங்களுக்கு அவர்களை 
ஓப்பாக்குவேன்‌ என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

Jeremiah 32:23 (Jer 32:23) 

(32:23) அவர்கள்‌ அதற்குள்‌ பிரவேசித்து, அதைச்‌ 
சுதந்தரித்துக்கொண்டார்கள்‌; ஆனாலும்‌ அவர்கள்‌ உமது 
சத்தத்துக்குச்‌ செவிகொடாமலும்‌, உமது 
நியாயப்பிரமாணத்தில்‌ நடவாமலும்‌, செய்யும்படி நீர்‌ 
அவர்களுக்குக்‌ கற்பித்ததொன்றையும்‌ செய்யாமலும்‌ 
போனார்கள்‌; ஆதலால்‌ இந்தத்‌ தீங்கையெல்லாம்‌ 
அவர்களுக்கு நேரிடப்பண்ணினீர்‌. 

Jeremiah 32:30 (Jer 32:30) 

(32:30) இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ யூதா புத்திரரும்‌ தங்கள்‌ 
சிறுவயதுமுதல்‌ என்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதையே செய்துவநீதார்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்கள்‌ கைகளின்‌ செய்கையினாலே எனக்குக்‌ 
கோபத்தையே உண்டாக்கி வந்தார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

Jeremiah 32:32 (Jer 32:32) 

(32:32) எனக்குக்‌ கோபமுண்டாகும்படிக்கு இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌, யூதா புத்திரரும்‌, அவர்கள்‌ ராஜாக்களும்‌, 
அவர்கள்‌ பிரபுக்களும்‌, அவர்கள்‌ ஆசாரியர்களும்‌, 


அவர்கள்‌ தீர்க்கதரிசிகளும்‌, யூதாவின்‌ மனுஷ்ரும்‌, 


எருசலேமின்‌ குடிகளும்‌ செய்த எல்லாப்‌ 
பொல்லாப்பினிமித்தமும்‌ இப்படி நடக்கும்‌. 

Jeremiah 32:42 (Jer 32:42) 

(32:42) நான்‌ இந்த ஜனத்தின்மேல்‌ இந்தப்‌ பெரிய 
தீங்கையெல்லாம்‌ வரப்பண்ணினதுபோல, 
அவர்களைக்குறித்துச்‌ சொன்ன எல்லா நன்மையையும்‌ 
அவர்கள்மேல்‌ வரப்பண்ணுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

Jeremiah 35:15 (Jer 35:15) 

(35:15) நீங்கள்‌ அந்நிய தேவர்களைச்‌ சேவிக்கும்படி 
அவர்களைப்‌ பின்பற்றாமல்‌, அவனவன்‌ தன்‌ பொல்லாத 
வழியை விட்டுத்‌ திரும்பி, உங்கள்‌ நடக்கையைச்‌ 
சீர்திருத்துங்கள்‌, அப்பொழுது உங்களுக்கும்‌ உங்கள்‌ 
பிதாக்களுக்கும்‌ நான்‌ கொடுத்த தேசத்திலே 
குடியிருப்பீர்கள்‌ என்று சொல்லி, தீர்க்கதரிசிகளாகிய என்‌ 
ஊழியக்காரரையெல்லாம்‌ நான்‌ உங்களிடதீதுக்கு 
ஏற்கனவே அனுப்பிக்கொண்டிருந்தும்‌, நீங்கள்‌ உங்கள்‌ 
செவியைச்‌ சாயாமலும்‌ எனக்குக்‌ 
கீழ்ப்படியாமலும்போனீர்கள்‌. 

Jeremiah 35:17 (Jer 35:17) 

(35:17) இதோ, நான்‌ அவர்களிடத்தில்‌ பேசியும்‌ அவர்கள்‌ 
கேளாமலும்‌, நான்‌ அவர்களை நோக்கிக்‌ கூப்பிட்டும்‌ 
அவர்கள்‌ மறுஉத்தரவு கொடாமலும்‌ போனபடியினாலும்‌, 


யூதாவின்மேலும்‌ எருசலேமின்‌ குடிகள்‌ 


எல்லாரின்மேலும்‌ நான்‌ அவர்களுக்கு விரோதமாகச்‌ 
சொன்ன எல்லாத்‌ தீங்கையும்‌ வரப்பண்ணுவேன்‌ என்று 
இஸ்ரவேலின்‌ தேவனும்‌ சேனைகளின்‌ தேவனுமாகிய 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்று சொல்‌ என்றார்‌. 

Jeremiah 36:3 (Jer 36:3) 

(36:3) யூதாவின்‌ குடும்பத்தார்‌ அவரவர்‌ தங்கள்‌ 
பொல்லாத வழியைவிட்டுத திரும்பும்படியாகவும்‌, 
தங்கள்‌ அகதிெமத்தையும்‌ தங்கள்‌ பாவத்தையும்‌ நான்‌ 
மன்னிக்கும்படியாகவும்‌, தங்களுக்கு நான்‌ செய்ய 
நினைத்திருக்க தீங்குகளைக்குறித்து ஒருவேளை 
அவர்கள்‌ கேட்பார்கள்‌ என்றார்‌. 

Jeremiah 36:7 (Jer 36:7) 

க்‌: பரை அவ்வ்‌ விலகல்‌ வன்க 
முன்பாகப்‌ பணிந்து விண்ணப்பம்பண்ணி, அவரவர்‌ 
தங்கள்‌ பொல்லாத வழியை விட்டுத்‌ திரும்புவார்கள்‌; 
கர்த்தர்‌ இந்த ஜனத்துக்கு விரோதமாகக்‌ கூறியிருக்றெ 
கோபமும்‌ உகீகிரமும்‌ பெரியது என்று சொன்னான்‌. 
Jeremiah 36:31 (Jer 36:31) 

(36:31) நான்‌ அவனிடத்திலும்‌, அவன்‌ 
சந்ததியினிடத்திலும்‌, அவன்‌  பிரபுக்களினிடத்திலும்‌ 
அவர்கள்‌ அக்கிரமத்தை விசாரித்து, அவன்மேலும்‌ 
எருசலேமின்‌ குடிகள்மேலும்‌, யூதா மனுஷர்மேலும்‌, நான்‌ 
அவர்களுக்குச்‌ சொன்னதும்‌, அவர்கள்‌ 


கேளாமற்போனதுமான தீங்கனைத்தையும்‌ 


வரப்பண்ணுவேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்று 
சொல்‌ என்றார்‌. 

Jeremiah 38:9 (Jer 38:9) 

(38:9) ராஜாவாகிய என்‌ ஆண்டவனே, இந்தப்‌ புருஷர்‌ 
எரேமியா தீர்க்கதரிசியைத்‌ துரவிலே போட்டுச்‌ செய்தது 
எல்லாம்‌ தகாத செய்கையாயிருக்கிறது; அவன்‌ இருக்கிற 
இடத்திலே பட்டினியினால்‌ சாவானே, இனி நகரத்திலே 
அப்பமில்லை என்றான்‌. 

Jeremiah 39:16 (Jer 39:16) 

(39:16) நீ போய்‌, எத்தியோப்பியனாகிய 
எபெத்மெலேககுக்குச்‌ சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌, இதோ, என்னுடைய வார்த்தைகளை 
இந்த நகரத்தின்மேல்‌ நன்மையாக அல்ல, தமையாகவே 
வரப்பண்ணு வேன்‌; அவைகள்‌ அந்நாளிலே உன்‌ 
கண்களுக்கு முன்பாக நிறைவேறும்‌ என்று இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
Jeremiah 40:2 (Jer 40:2) 

(40:2) காவற்சேனாதிபதி எரேமியாவை அழைப்பித்து, 
அவனை நோக்கி! உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ இநத 
ஸ்தலத்துக்கு இந்தத்‌ தீங்கு வருமென்று 
சொல்லியிருந்தார்‌. 

Jeremiah 41:11 (Jer 41:11) 

(41:11) நெத்தானியாவின்‌ குமாரனாகிய இஸ்மவேல்‌ 


செய்த பொல்லாப்பையெல்லாம்‌ கரேயாவின்‌ 


குமாரனாகிய யோகனானும்‌, அவனோடிருநீத எல்லா 
இராணுவச்‌ சேர்வைக்காரரும்‌ கேட்டபோது, 

Jeremiah 42:6 (Jer 42:6) 

(42:6) அது நன்மையானாலும்‌ தீமையானாலும்‌ சரி, 
எங்கள்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ சத்தத்துக்கு நாங்கள்‌ 
கீழ்ப்படிவதினால்‌ எங்களுக்கு நன்மையுண்டாகும்படி 
நாங்கள்‌ உம்மை அனுப்புகிற எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய சத்தத்துக்குக்‌ கீழ்ப்படிந்து நடப்போம்‌ 
என்றார்கள்‌. 

Jeremiah 42:10 (Jer 42:10) 

(42:10) நீங்கள்‌ இந்தத்‌ தேசத்திலே தரித்திருந்தால்‌, நான்‌ 
உங்களைக்‌ கட்டுவேன்‌, உங்களை இடிக்கமாட்டேன்‌; 
உங்களை நாட்டுவேன்‌, உங்களைப்‌ பிடுங்கமாட்டேன்‌ 
நான்‌ உங்களுக்குச்‌ செய்திருக்கிற தீங்குக்கு 
மனஸ்தாபப்பட்டேன்‌. 

Jeremiah 42:17 (Jer 42:17) 

(42:17) எகிப்திலே தங்கவேண்டுமென்று 
அவ்விடத்துக்குத்‌ தங்கள்‌ முகங்களைத்‌ திருப்பின எல்லா 
மனுஷருக்கும்‌ என்ன சம்பவிக்குமென்றால்‌, 


பட்டயத்தாலும்‌, பஞ்சத்தாலும்‌, கொள்ளைநோயாலும்‌ 


சாவார்கள்‌; நான்‌ அவர்கள்மேல்‌ வரப்பண்ணும்‌ 
தீங்கினாலே அவர்களில்‌ மீதியாகிறவர்களும்‌ 
தப்புகிறவர்களுமில்லை என்று இஸ்ரவேலின்‌ 


தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


Jeremiah 44:2 (Jer 44:2) 

(44:2) இஸ்ரவேலின்‌ தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: நான்‌ 
எருசலேமின்மேலும்‌, யூதாவின்‌ சகல 
பட்டணங்களின்மேலும்‌, வரப்பண்ணின தீங்கையெல்லாம்‌ 
நீங்கள்‌ கண்டீர்கள்‌. 

Jeremiah 44:7 (Jer 44:7) 

(44:7) இப்போதும்‌ இஸ்ரவேலின்‌ தேவனும்‌ 
சேனைகளின்‌ தேவனுமாகிய கர்த்தர்‌ சொல்லுகிறது 


என்னவென்றால்‌, நீங்கள்‌ யூதாவில்‌ ஒருவரையும்‌ 
உங்களுக்கு மீதியாக வைக்காமல்‌, உங்களில்‌ 
புருஷனையும்‌ ஸ்திரீயையும்‌ பிள்ளையையும்‌ 
பால்குடிக்கிற குழந்தையையும்‌ 


வேரற்றுப்போகப்பண்ணும்படிக்கு, உங்கள்‌ கைகளின்‌ 


கிரியைகளாலே எனக்குக்‌ கோபமூட்டுகிற பெரிய 





பொல்லாப்பை உங்கள்‌ ஆத்துமாக்களுக்கு விரோதமாகச்‌ 
செய்து, 

Jeremiah 44:11 (Jer 44:11) 

(44:11) ஆகையால்‌, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறது என்னவென்றால்‌, 
இதோ, நான்‌ உங்களுக்குதீ தீங்குண்டாகவும்‌, 
யூதாவனைததையும்‌ சங்கரிக்கத்தக்கதாகவும்‌, என்‌ 
முகத்தை உங்களுக்கு விரோதமாகத்‌ திருப்பி, 

Jeremiah 44:17 (Jer 44:17) 


(44:1/) எங்கள்‌ வாயிலிருநீது புறப்பட்ட எல்லா 


வார்தீதையின்படியேயும்‌ நாங்கள்‌ செய்து, 
வானராகீகினிக்குத்‌ தூபங்காட்டி, அவளுக்குப்‌ 
பானபலிகளை வார்ப்போம்‌; நாங்களும்‌, எங்கள்‌ 


பிதாக்களும்‌, எங்கள்‌ ராஜாக்களும்‌, எங்கள்‌ பிரபுக்களும்‌, 
யூதா பட்டணங்களிலும்‌ எருசலேமின்‌ வீதிகளிலும்‌ 
செய்ததுபோலவே செய்வோம்‌; அப்பொழுது நாங்கள்‌ 
அப்பத்தினால்‌ திருப்தியாக, ஒரு பொல்லாப்பையும்‌ 
காணாமல்‌ வாழ்ந்திருந்தோம்‌. 

Jeremiah 44:22 (Jer 44:22) 

(44:22) உங்கள்‌ கிரியைகளின்‌ பொல்லாப்பையும்‌, நீங்கள்‌ 
செய்த அருவருப்புகளையும்‌, கர்த்தர்‌ அப்புறம்‌ 
பொறுத்திருக்கக்கூடாதபடியினால்‌ அல்லவோ, உங்கள்‌ 
தேசம்‌ இந்நாளில்‌ இருக்கிறபடி குடியற்ற 
அந்தரவெளியும்‌ பாழும்‌ சாபமுமாயிறறு. 

Jeremiah 44:23 (Jer 44:23) 

(44:23) நீங்கள்‌ தூபங்காட்டி, கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 


பாவஞ்செய்து, கர்ததருடைய சதீததீதுக்குச்‌ 
செவிகொடாமலும்‌, அவருடைய வேததீதுக்கும்‌, 
அவருடைய கட்டளைகளுக்கும்‌, அவருடைய 
சாட்சிகளுக்கும்‌ இணங்கி நடவாமலும்‌ 


போனபடியினாலே இந்நாளில்‌ இருக்கிறபடி இந்தத்‌ 
தீங்கு உங்களுக்கு நேரிட்டது என்றான்‌. 
Jeremiah 44:27 (Jer 44:27) 


(44:27) இதோ, நான்‌ அவர்கள்மேல்‌ நன்மைக்கல்ல 
தமைக்கே ஜாக்கிரதையாயிருப்பேன்‌; எடப்து 
தேசத்திலிருக்கிற யூதா மனுஷர்‌ எல்லாரும்‌ ஒழிந்து 
தருமளவும்‌ பட்டயத்தாலும்‌ பஞ்சத்தாலும்‌ 
சங்காரமாவார்கள்‌. 

Jeremiah 44:29 (Jer 44:29) 

(44:29) நான்‌ இவ்விடத்தில்‌ உங்களைத்‌ தண்டிப்பேன்‌ 
என்று உங்களுக்கு விரோதமாய்ச்‌ சொன்ன என்‌ 
வார்த்தைகள்‌ மெய்ப்படுமென்று நீங்கள்‌ அறிவதற்கு 
உங்களுக்கு இதுவே அடையாளம்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

Jeremiah 45:5 (Jer 45:5) 

(45:5) நீ உனக்குப்‌ பெரிய காரியங்களைத்‌ 
தேடுகிறாயோ? தேடாதே; இதோ, மாம்சமான 
யாவர்மேலும்‌ தீங்கை வரப்பண்ணுகிறேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌, ஆனாலும்‌, நீ போகும்‌ சகல 
ஸ்தலங்களிலும்‌ உன்‌ பிராணனை உனக்குக்‌ கிடைக்கும்‌ 
கொள்ளைப்பொருளாகத்‌ தருகிறேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்று அவனுடனே சொல்‌ என்றார்‌. 
Jeremiah 48:2 (Jer 48:2) 

(48:2)  எஸ்போனைக்குறித்து மோவாபுக்கு இருந்த 
பெத்தரிக்கம்‌ இனி இராது; அது ஒரு 
ஜாதியாயிராதபடிக்கு அதை நிர்மூலமாக்குவேன்‌ 
வாருங்களென்று அதற்கு விரோதமாகப்‌ பொல்லாப்பை 





நினைத்திருக்கிறார்கள்‌; மதீமேனே, நீயும்‌ சங்காரமாவாய்‌; 
பட்டயம்‌ உன்னைத்‌ தொடரும்‌. 

Jeremiah 49:23 (Jer 49:23) 

(49:23) தமஸ்குவைக்‌ குறித்துச்‌ சொல்வது: ஆமாத்தும்‌ 
அர்ப்பாத்தும்‌ கலங்குகிறது; பொல்லாத செய்தியை 
அவர்கள்‌ கேட்டபடியினால்‌ கரைந்துபோகிறார்கள்‌; 
சமுத்திரத்தோரமாய்ச்‌ சஞ்சலமுண்டு) அதற்கு 
அமைதலில்லை. 

Jeremiah 49:37 (Jer 49:37) 

(49:37) நான்‌ ஏலாமியரை அவர்கள்‌ சத்துருக்களுக்கு 
முன்பாகவும்‌, அவர்கள்‌ பிராணனை வாங்கத 
தேடுகிறவர்களுக்கு முன்பாகவும்‌ கலங்கப்பண்ணி, என்‌ 
கோபத்தின்‌ உக்ரெமாகிய தீங்கை அவர்கள்மேல்‌ 
வரப்பண்ணுவேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; நான்‌ 
அவர்களை நிர்மூலமாக்குமட்டும்‌ பட்டயத்தை 
அவர்களுக்குப்‌ பின்னாக அனுப்பி, 

Jeremiah 51:24 (Jer 51:24) 

(51:24) பாபிலோனுக்கும்‌ கல்தேயர்‌ தேசத்தின்‌ சகல 
குடிகளுக்கும்‌, அவர்கள்‌ உங்கள்‌ கண்களுக்கு முன்பாகச்‌ 
சீயோனில்‌ செய்த அவர்களுடைய எல்லாப்‌ 
பொல்லாப்புக்காகவும்‌ பழிவாங்குவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

Jeremiah 51:60 (Jer 51:60) 


(51:60) யூதாவின்‌ ராஜாவாகிய சிதேக்கியா 
ராஜ்யபாரம்பண்ணும்‌ நாலாம்‌ வருஷத்திலே 
பாபிலோனுக்குப்‌ போன சமயத்தில்‌ அவனோடே 
கூடப்போன மசெயாவின்‌ மகனாகிய நேறியாவின்‌ 
குமாரனும்‌ சாந்தகுணமுள்ள பிரபுவுமாகிய செராயாவுக்கு 
எரேமியா தீர்க்கதரிசி கற்பித்த வார்தீதை. 

Jeremiah 51:64 (Jer 51:64) 

(51:64) இப்படியே பாபிலோன்‌ முழுகிப்போகும்‌, நான்‌ 
அதின்மேல்‌ வரப்பண்ணும்‌ தீங்கினால்‌ 
எழுநீதிருக்கமாட்டாமல்‌ இளைத்து விழுவார்கள்‌ என்றார்‌ 
என்று சொல்லுவாயாக என்றான்‌. எரேமியாவின்‌ 
வசனங்கள்‌ இவ்வளவோடே முடிந்தது. 

Jeremiah 52:2 (Jer 52:2) 

(52:2)  யோயாக்கீம்‌ செய்தபடியெல்லாம்‌ அவனும்‌ 
கர்த்தருடைய பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்தான்‌. 

Lamentations 3:38 (Lam 3:38) 

(3:38) உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும்‌ 
நன்மையும்‌ புறப்படுகிறதில்லையோ? 

Ezekiel 5:16 (Ezek 5:16) 

(5:16) உங்களை அழிப்பதற்கு நான்‌ அனுப்பும்‌ 
அழிவுக்கேதுவான பஞ்சத்தின்‌ கொடிய அம்புகளை நான்‌ 


அவர்களுக்குள்ளே எய்யும்போது, நான்‌ பஞ்சத்தை 


உங்கள்மேல்‌ அதிகரிக்கப்பண்ணி உங்கள்‌ அப்பம்‌ 
என்னும்‌ ஆதரவுகோலை முறித்துப்போடுவேன்‌. 

Ezekiel 5:17 (Ezek 5:17) 

(2:17) பஞ்சத்தையும்‌, உன்னைப்‌ 
பிள்ளையில்லாமற்போகப்பண்ணும்‌ 
துஷ்டமிருகங்களையும்‌ உங்களுக்கு விரோதமாக 
அனுப்புவேன்‌ கொள்ளைநோயும்‌ இரத்தஞ்சிந்துதலும்‌ 
உன்னில்‌ சுற்றித்திரியும்‌; பட்டயத்தை நான்‌ உன்மேல்‌ 
வரப்பண்ணு வேன்‌; கர்த்தராகிய நான்‌ இதைச்‌ 
சொன்னேன்‌ என்றார்‌. 

Ezekiel 6:10 (Ezek 6:10) 

(6:10) இந்தத்‌ தீங்குகளையெல்லாம்‌ தங்களுக்கு 
நேரிடப்பண்ணுவேன்‌ என்று கர்த்தராகிய நான்‌ 
விருதாவாய்ச்‌ சொன்னதில்லையென்று 
அறிந்துகொள்வார்கள்‌ என்றார்‌. 

Ezekiel 6:11 (Ezek 6:11) 

(6:11) கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: நீ உன்‌ கையில்‌ அடித்து, உன்‌ காலால்‌ 
தட்டி, இஸ்ரவேல்‌ வம்சதீதாருடைய சகல பொல்லாத 
அருவருப்புகளினிமித்தமும்‌ ஐயோ! என்று சொல்‌; 
அவர்கள்‌ பட்டயத்தாலும்‌ பஞ்சத்தாலும்‌ 
கொள்ளைநோயாலும்‌ விழுவார்கள்‌. 


Ezekiel 7:5 (Ezek 7:5) 


(7:5) கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: தீங்கு வருகிறது; இதோ, ஏகமான தீங்கு 
வருகிறது. 

Ezekiel 14:22 (Ezek 14:22) 

(14:22) ஆகிலும்‌, இதோ, அதிலே தப்பி மீதியாக 
வெளியே கொண்டுவரப்படுகிற குமாரரும்‌ 
குமாரத்திகளும்‌ சிலர்‌ இருப்பார்கள்‌ இதோ, அவர்கள்‌ 


உங்களண்டைக்குப்‌ புறப்பட்டு வருவார்கள்‌; அப்பொழுது 





நீங்கள்‌ அவர்கள்‌ மார்க்கத்தையும்‌ அவர்கள்‌ 
கிரியைகளையும்‌ கண்டு, நான்‌ எருசலேமின்மேல்‌ 
வரப்பண்ணின தீங்கையும்‌ அதின்மேல்‌ நான்‌ 
வரப்பண்ணின எல்லாவற்றையுங்குறித்துதீ 
தேற்றப்படுவீர்கள்‌. 

Ezekiel 33:11 (Ezek 33:11) 

(33:11) கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறது 
என்னவென்றால்‌: நான்‌ துன்மார்ககனுடைய மரணத்தை 
விரும்பாமல்‌, துன்மார்க்கன்‌ தன்‌ வழியைவிட்டுத 
திரும்பிப்‌ பிழைப்பதையே விரும்புகிறேன்‌ என்று என்‌ 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌; இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரே உங்கள்‌ பொல்லாத வழிகளைவிட்டுத்‌ 
திரும்புங்கள்‌, திரும்புங்கள்‌; நீங்கள்‌ ஏன்‌ சாகவேண்டும்‌ 
என்கிறார்‌ என்று அவர்களோடே சொல்லு. 

Ezekiel 34:25 (Ezek 34:25) 


(34:25) நான்‌ அவர்களோடு சமாதான 
உடன்படிக்கைசெய்து, துஷ்ட மிருகங்களைத்‌ தேசத்தில்‌ 
இராதபடிக்கு ஒழியப்பண்ணுவேன்‌; அவர்கள்‌ சுகமாய்‌ 
வனாந்தரத்தில்‌ தாபரித்து, காடுகளில்‌ 
நிதீதிரைபண்ணுவார்கள்‌. 

Ezekiel 36:31 (Ezek 36:31) 

(36:31) அப்பொழுது நீங்கள்‌ உங்கள்‌ பொல்லாத 
மார்க்கங்களையும்‌ உங்கள்‌ தகாத கிரியைகளையும்‌ 
நினைத்து, உங்கள்‌ அக்கிரமங்களினிமிததமும்‌ உங்கள்‌ 
அருவருப்புகளினிமித்தமும்‌ உங்களையே 
அரோசிப்பீர்கள்‌. 

Ezekiel 38:10 (Ezek 38:10) 

(38:10) கர்த்தராயெ ஆண்டவர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: அந்நாளிலே பாழாய்க்கெடந்து திரும்பக்‌ 
குடியேற்றப்பட்ட ஸ்தலங்களுக்கு விரோதமாகவும்‌, 
ஜாதிகளிடத்திலிருந்து சேர்க்கப்பட்டதும்‌, ஆடுகளையும்‌ 
மாடுகளையும்‌ ஆஸ்திகளையும்‌ சம்பாதித்து, தேசத்தின்‌ 
நடுவில்‌ குடியிருகீகிறதுமான ஜனததுக்கு 
விரோதமாகவும்‌, நீ உன்‌ கையைத்‌ திருப்பும்படிக்கு, 
Daniel 9:12 (Dan 9:12) 

(9:12) எருசலேமில்‌ சம்பவித்ததுபோல வானத்தின்கழ்‌ 
எங்கும்‌ சம்பவியாதிருக்கிற பெரிய தீங்கை எங்கள்மேல்‌ 
வரப்பண்ணினதினால்‌, அவர்‌ எங்களுக்கும்‌ எங்களை 


நியாயநீதீர்தீத நியாயாதிபதிகளுக்கும்‌ விரோதமாகச்‌ 


சொல்லியிருநீத தம்முடைய வார்த்தைகளை 
நிறைவேற்றினார்‌. 

Daniel 9:13 (Dan 9:13) 

(9:13) மோசேயின்‌ நியாயப்பிரமாணப்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிறபடியே இந்தத்‌ தீங்கெல்லாம்‌ எங்கள்மேல்‌ 
வநீதது; ஆனாலும்‌ நாங்கள்‌ எங்கள்‌ அக்கிரமங்களை 
விட்டுத்‌ திரும்புகிறதற்கும்‌, உம்முடைய சத்தியத்தைக்‌ 
கவனிக்கிறதற்கும்‌, எங்கள்‌ தேவனாகிய கர்தீதரின்‌ 
முகத்தை நோக்கிக்‌ கெஞ்சினதில்லை. 

Daniel 9:14 (Dan 9:14) 

(9:14) ஆதலால்‌ கர்த்தர்‌ கவனமாயிருந்து, அந்தத்‌ தீங்கை 
எங்கள்மேல்‌ வரப்பண்ணினார்‌ எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ தாம்‌ செய்துவருகிற தம்முடைய கிரியைகளில்‌ 
எல்லாம்‌ நீதியுள்ளவர்‌; நாங்களோ அவருடைய 
சத்தத்துக்குச்‌ செவிகொடாமற்போனோம்‌. 

Joel 2:13 (Joel 2:13) 

(2:13) நீங்கள்‌ உங்கள்‌ வஸ்திரங்களையல்ல, உங்கள்‌ 
இருதயங்களைக்‌ கிழித்து, உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
இடத்தில்‌ திரும்புங்கள்‌; அவர்‌ இரக்கமும்‌, மன 
உருக்கமும்‌, நீடிய சாந்தமும்‌, மிகுந்த கிருபையுமுள்ளவர்‌, 
அவர்‌ தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார்‌. 
Amos 3:6 (Amos 3:6) 


(3:6) ஊரில்‌ எக்காளம்‌ ஊதினால்‌, ஜனங்கள்‌ 
கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல்‌ 
இல்லாமல்‌ ஊரில்‌ தீங்கு உண்டாகுமோ? 

Amos 5:13 (Amos 5:13) 

(5:13) ஆகையால்‌ புத்திமான்‌ அந்தக்‌ காலத்திலே 
மெளனமாயிருக்கவேண்டும்‌; அந்தக்‌ காலம்‌ தீமையான 
காலம்‌. 

Amos 5:14 (Amos 5:14) 

(5:14) நீங்கள்‌ பிழைக்கும்படிக்குத்‌ தீமையை அல்ல, 
நன்மையைத்‌ தேடுங்கள்‌; அப்பொழுது நீங்கள்‌ 
சொல்லுகிறபடியே சேனைகளின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உங்களோடே இருப்பார்‌. 

Amos 5:15 (Amos 5:15) 

(5:15) நீங்கள்‌ இமையை வெறுத்து, நன்மையை விரும்பி, 
ஓலிமுகவாசலில்‌ நியாயத்தை நிலைப்படுததுங்கள்‌; 
ஒருவேளை சேனைகளின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இரங்குவார்‌. 

Amos 6:3 (Amos 6:3) 

(6:3) தீங்குநாள்‌ தூரமென்றெண்ணிக்‌ கொடுமையின்‌ 
ஆசனம்‌ கிட்டிவரும்படி செய்து, 

Amos 9:4 (Amos 9:4) 

(9:4) அவர்கள்‌ தங்கள்‌ சத்துருவுக்கு முன்பாகச்‌ 
சிறைப்பட்டுப்போனாலும்‌, அங்கே அவர்களைக 


கொன்றுபோடப்‌ பட்டயத்துக்கு நான்‌ கட்டளையிட்டு, 


என்‌ கண்களை அவர்கள்மேல்‌ நன்மைக்கல்ல, 
தீமைக்கென்றே வைப்பேன்‌. 

Amos 9:10 (Amos 9:10) 

(9:10) தீங்கு எங்களை அணுகுவதுமில்லை, எங்களுக்கு 
நேரிடுவதுமில்லையென்று என்‌ ஜனத்தில்‌ சொல்லுகிற 
பாவிகளெல்லாரும்‌ பட்டயதீதினால்‌ சாவார்கள்‌. 

Jonah 1:7 (Jonah 1:7) 

(1:7) அவர்கள்‌ யார்நிமித்தம்‌ இந்த ஆபத்து நமக்கு 


நேரிட்டதென்று நாம்‌ அறியும்படிக்குச்‌ 
சீட்டுப்போடுவோம்‌ வாருங்கள்‌ என்று 
ஒருவரோடொருவர்‌ சொல்லிக்கொண்டு 


சீட்டுப்போட்டார்கள்‌ யோனாவின்‌ பேருக்குச்‌ சீட்டு 
விழுந்தது. 

Jonah 1:8 (Jonah 1:8) 

(1:8) அப்பொழுது அவர்கள்‌ அவனை நோக்கி: 
யார்நிமிதீதம்‌ இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ 
எங்களுக்குச்‌ சொல்லவேண்டும்‌; உன்‌ தொழிலென்ன? நீ 
எங்கேயிருந்து வருகிறாய்‌? உன்‌ தேசம்‌ எது? நீ என்ன 
ஜாதியான்‌ என்று கேட்டார்கள்‌. 

Jonah 3:8 (Jonah 3:8) 

(3:8) மனுஷரும்‌ மிருகங்களும்‌ இரட்டினால்‌ 
மூடிக்கொண்டு, தேவனை நோக்கி உரத்த சத்தமாய்க்‌ 


கூப்பிடவும்‌, அவரவர்‌ தம்தம்‌ பொல்லாத வழியையும்‌ 


தம்தம்‌ கைகளிலுள்ள கொடுமையையும்‌ விட்டுத 
திரும்பவுங்கடவர்கள்‌. 

Jonah 3:10 (Jonah 3:10) 

(3:10) அவர்கள்‌ தங்கள்‌ பொல்லாத வழியைவிட்டுத்‌ 
திரும்பினார்களென்று தேவன்‌ அவர்களுடைய 
திரியைகளைப்‌ பார்த்து, தாம்‌ அவர்களுக்குச்‌ செய்வேன்‌ 
என்று சொல்லியிருந்த தீங்கைக்‌ குறித்து 
மனஸ்தாபப்பட்டு, அதைச்‌ செய்யாதிருநதார்‌. 

Jonah 4:2 (Jonah 4:2) 

(4:2) கர்த்தரை நோக்கி விண்ணப்பம்பண்ணி: ஆ 
கர்த்தாவே, நான்‌ என்‌ தேசத்தில்‌ இருக்கும்போதே நான்‌ 
இதைச்‌ சொல்லவில்லையா?  இதினிமித்தமே நான்‌ 
முன்னமே தர்ஷ்சுக்கு ஓடிப்போனேன்‌ நீர்‌ இரக்கமும்‌ 
மன உருக்கமும்‌ நீடிய சாந்தமும்‌ மிகுந்த 
கிருபையுமுள்ளவரும்‌, தங்குக்கு 
மனஸ்தாபப்படுகிறவருமான தேவனென்று அறிவேன்‌. 
Micah 1:12 (Mic 1:12) 

(1:12) மாரோத்தில்‌ குடியிருகீகிறவள்‌ நன்மை 
வருமென்று எதிர்பார்தீதிருந்தாள்‌ஐஒன ஆனாலும்‌ தீமை 
கர்த்தரிடத்திலிருந்து எருசலேமின்‌ வாசல்வரைக்கும்‌ 


வந்தது. 
Micah 2:1 (Mic 2:1) 
(21) அக்கிரமத்தை யோசித்து, தங்கள்‌ 


படுக்கைகளின்மேல்‌ பொல்லாப்பு செய்ய 


எத்தனம்‌ பண்ணித்‌ தங்கள்‌ கையில்‌ வல்லமை 
இருக்கிறபடியினால்‌, விடியற்காலமாகிறபோது அதை 
நடப்பித்து, 

Micah 2:3 (Mic 2:3) 

(2:3) ஆகையால்‌ கர்த்தர்‌ நான்‌ இந்த வம்சத்தாருக்கு 
விரோதமாய்த்‌ தீமையை வருவிக்க நினைக்கிறேன்‌; 
அதினின்று நீங்கள்‌ கழுத்தை நீக்கமாட்டீர்கள்‌; நீங்கள்‌ 
மேட்டிமையாய்‌ நடப்பதில்லை; அது தீமையான காலம்‌. 
Micah 3:2 (Mic 3:2) 

(3:2) ஆனாலும்‌ நன்மையை வெறுத்து, தீமையை 
விரும்பி, அவர்கள்மேல்‌ இருக்கெ அவர்களுடைய 
தோலையும்‌ அவர்கள்‌ எலும்புகள்மேல்‌ இருக்கிற 
அவர்களுடைய சதையையும்‌ பிடுங்கி, 

Micah 3:11 (Mic 3:11) 

(3:11) அதின்‌ தலைவர்கள்‌  பரிதானத்துக்கு 
நியாயநீதீர்கீகிறார்கள்‌ அதின்‌ ஆசாரியர்கள்‌ கூலிக்கு 
உபதேசிக்கிறார்கள்‌; அதின்‌ தீர்க்கதரிசிகள்‌ பணத்துக்குக்‌ 
குறிசொல்லுகிறார்கள்‌ ஆகிலும்‌ அவர்கள்‌ கர்த்தரைச்‌ 
சார்ந்துகொண்டு: கர்தீதர்‌ எங்கள்‌ நடுவில்‌ இல்லையோ? 
தீங்கு எங்கள்மேல்‌ வராது என்கிறார்கள்‌. 

Micah 7:3 (Mic 7:3) 

(7:3) பொல்லாப்புச்‌ செய்ய அவர்கள்‌ இரண்டு கைகளும்‌ 
நன்றாய்க்‌ கூடும்‌ அதிபதி கொடு என்கிறான்‌; 


நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான்‌! பெரியவன்‌ தன்‌ 


துராசையைதீ தெரிவிக்கிறான்‌; இவ்விதமாய்ப்‌ 
புரட்டுகிறார்கள்‌. 

Nahum 1:11 (Nah 1:11) 

யய) கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பொல்லாத 
நினைவுகொண்டிருக்கிற துராலோசனைக்காரன்‌ ஒருவன்‌ 
உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான்‌. 

Habakkuk 1:13 (Hab 1:13) 

(1:13) தீமையைப்‌ பார்கீகமாட்டாத சுத்தக்கண்ணனே, 
அநியாயத்தை நோக்கிக்கொண்டிருக்கமாட்டீரே பின்னை 
துரோகிகளை நீர்‌ நோக்கிக்கொண்டி ருகீகிறதென்ன? 
துன்மார்க்கன்‌ தன்னைப்‌ பார்க்கிலும்‌ நீதிமானை 
விழுங்கும்போது நீர்‌ மெளனமாயிருக்றெதென்ன? 
Habakkuk 2:9 (Hab 2:9) 

(2:9) தீமையின்‌ வல்லமைக்குத்‌ தப்பவேண்டுமென்று 
தன்‌ கூட்டை உயரத்திலே வைக்கும்படிக்கு, தன்‌ 


வீட்டுக்குப்‌ பொல்லாத ஆதாயத்தைத்‌ தேடுகிறவனுக்கு 


ஐயோ! 

Zephaniah 1:12 (Zeph 1:12) 

12) அக்காலத்திலே நான்‌ எருசலேமை 
விளக்குக்கொளுத்திச்‌ சோதித்து, வண்டல்போலக்‌ 


குழம்பியிருக்கறவர்களும்‌, கர்த்தர்‌ நன்மைசெய்வதும்‌ 
இல்லை தீமைசெய்வதும்‌ இல்லையென்று தங்கள்‌ 
இருதயத்தில்‌ சொல்லுகிறவர்களுமான மனுஷரைத்‌ 


தண்டிப்பேன்‌. 


Zephaniah 3:15 (Zeph 3:15) 

(3:15) கர்த்தர்‌ உன்‌ ஆக்கனைகளை அகற்றி, உன்‌ 
சத்துருக்களை விலக்கினார்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
கர்த்தர்‌ உன்‌ நடுவிலே இருக்கிறார்‌ இனித்‌ தீங்கைக 
காணாதகிருப்பாம்‌. 

Zechariah 1:4 (Zech 1:4) 

(1:4) உங்கள்‌ பிதாக்களைப்போலிராதேயுங்கள்‌; முந்தின 
தீர்க்கதரிசிகள்‌ அவர்களை நோக்கி! உங்கள்‌ பொல்லாத 
வழிகளையும்‌ உங்கள்‌ பொல்லாத கிரியைகளையும்‌ 
விட்டுத்‌ திரும்புங்கள்‌ என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்று கூப்பிட்டார்கள்‌ ஆனாலும்‌ 
எனக்குச்‌ செவிகொடாமலும்‌ என்னைக்‌ கவனியாமலும்‌ 
போனார்கள்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

Zechariah 7:10 (Zech 7:10) 

(7:10) விதவையையும்‌ திக்கற்ற பிள்ளையையும்‌ 
பரதேசியையும்‌ சிறுமையானவனையும்‌ ஒடுக்காமலும்‌, 
உங்களில்‌ ஒருவனும்‌ தன்‌ சகோதரனுக்கு விரோதமாய்த 
தன்‌ இருதயத்தில்‌ தீங்கு நினையாமலும்‌ இருங்கள்‌ 
என்றார்‌. 

Zechariah 8:17 (Zech 8:17) 

(8:1/) ஒருவனும்‌ பிறனுக்கு விரோதமாய்தீ தன்‌ 
இருதயத்தில்‌ தீங்கு நினையாமலும்‌, 


பொய்யாணையின்மேல்‌ பிரியப்படாமலும்‌ இருங்கள்‌; 


இவைகளெல்லாம்‌ நான்‌ வெறுக்கிற காரியங்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

Malachi 1:8 (Mal 1:8) 

(1:8) நீங்கள்‌ கண்‌ ஊனமானதைப்‌ 
பலியிடக்கொண்டுவந்தாலும்‌ அது பொல்லாப்பல்ல, 
நீங்கள்‌ காலூனமானதையும்‌ நசல்‌ பிடிதீததையும்‌ 
கொண்டுவந்தாலும்‌ அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே; 
அதை நீ உன்‌ அதிபதிக்குச்‌ செலுத்து, அவன்‌ உன்மேல்‌ 
பிரியமாயிருப்பானோ? உன்‌ முகத்தைப்‌ பார்ப்பானோ 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 

Malachi 2:17 (Mal 2:17) 

(2:17) உங்கள்‌ வார்த்தைகளினாலே கர்த்தரை 
வருதீதப்படுததுகிறீர்கள்‌ ஆனாலும்‌ எதினாலே அவரை 
வருதீதப்படுத்துகிறோம்‌ என்கிறீர்கள்‌ பொல்லாப்பைச்‌ 
செய்கிறவனெவனும்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு நல்லவன்‌ 
என்றும்‌, அப்படிப்பட்டவர்கள்பேறில்‌ அவர்‌ 
பிரியமாயிருக்கிறாரென்றும்‌,  நியாயநீதீர்க்கிற தேவன்‌ 
எங்கேயென்றும்‌, நீங்கள்‌ சொல்லுகிறதினாலேயே. 
Matthew 5:11 (Matt 5:11) 

(5:11) என்னிமித்தம்‌ உங்களை நிந்தித்துத்‌ துன்பப்படுததி, 
பலவித தீமையான மொழிகளையும்‌ உங்கள்பேரில்‌ 
பொய்யாய்ச்‌ சொல்வார்களானால்‌ 
பாக்கியவான்களாயிருப்பீர்கள்‌; 


Matthew 5:37 (Matt 5:37) 


(5:37) உள்ளதை உள்ளதென்றும்‌, இல்லதை 
இல்லதென்றும்‌ சொல்லுங்கள்‌; இதற்கு மிஞ்சினது 
தமையினால்‌ உண்டாயிருக்கும்‌. 

Matthew 5:39 (Matt 5:39) 

(5:39) நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌; தீமையோடு 
எதிர்த்து நிற்கவேண்டாம்‌; ஒருவன்‌ உன்னை வலது 
கன்னத்தில்‌ அறைந்தால்‌, அவனுக்கு மறு கன்னத்தையும்‌ 
திருப்பிக்கொடு. 

Matthew 5:45 (Matt 5:45) 


(5:45) இப்படிச்‌ செய்வதினால்‌ நீங்கள்‌ 
பரலோகத்திலிருக்கிற உங்கள்‌ பிதாவுக்குப்‌ 
புத்திரராயிருப்பீர்கள்‌; அவர்‌ தீயோர்மேலும்‌ 


நல்லோர்மேலும்‌ தமது சூரியனை உதிக்கப்பண்ணி, 
நீதியுள்ளவர்கள்மேலும்‌ அநீதியுள்ளவர்கள்மேலும்‌ 
மழையைப்‌ பெய்யப்பண்ணுகிறார்‌. 

Matthew 6:13 (Matt 6:13) 

(6:13) எங்களைச்‌ சோதனைக்குட்படப்பண்ணாமல்‌, 
தீமையினின்று எங்களை இரட்சிததுக்கொள்ளும்‌, 
ராஜ்யமும்‌, வல்லமையும்‌, மகிமையும்‌ என்றென்றைக்கும்‌ 
உம்முடையவைகளே, ஆமென்‌, என்பதே. 

Matthew 6:23 (Matt 6:23) 

(6:23) உன்‌ கண்‌ கெட்டதாயிருந்தால்‌, உன்‌ சரீரம்‌ 


முழுவதும்‌ இருளாயிருக்கும்‌ இப்படி உன்னிலுள்ள 


வெளிச்சம்‌ இருளாயிருந்தால்‌, அவ்விருள்‌ எவ்வளவு 
அதிகமாயிருக்கும்‌! 

Matthew 6:34 (Matt 6:34) 

(6:34) ஆகையால்‌, நாளைக்காகக்‌ கவலைப்படாதிருங்கள்‌ 
நாளையத்தினம்‌ தன்னுடையவைகளுககாகக 
கவலைப்படும்‌. அந்தந்த நாளுக்கு அதினதின்‌ பாடு 
போதும்‌. 

Matthew 7:11 (Matt 7:11) 

(7:11) ஆகையால்‌, பொல்லாதவர்களாகிய நீங்கள்‌ உங்கள்‌ 
பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளைக்‌ கொடுக்க 
அறிநதிருக்கும்போது, பரலோகத்திலிருக்றெ உங்கள்‌ பிதா 
தம்மிடத்தில்‌ வேண்டிக்கொள்ளுகிற வர்களுக்கு 
நன்மையானவைகளைக்‌ கொடுப்பது அதிக நிச்சயம்‌ 
அல்லவா? 

Matthew 7:17 (Matt 7:17) 

(7:17) அப்படியே நல்ல மரமெல்லாம்‌ நல்ல கனிகளைக்‌ 


கொடுக்கும்‌; கெட்ட மரமோ கெட்ட கனிகளைக்‌ 


கொடுக்கும்‌. 
Matthew 7:18 (Matt 7:18) 
(7:18) நல்ல மரம்‌ கெட்ட கனிகளைக்‌ 


கொடுக்கமாட்டாது; கெட்ட மரம்‌ நல்ல கனிகளைக்‌ 
கொடுக்கமாட்டாது. 


Matthew 9:4 (Matt 9:4) 


(9:4) இயேசு அவர்கள்‌ நினைவுகளை அறிந்து: நீங்கள்‌ 


உங்கள்‌ இருதயங்களில்‌ பொல்லாதவைகளைச்‌ 
சிநீதிக்கிறதென்ன? 

Matthew 12:34 (Matt 12:34) 

(12:34) விரியன்பாம்புக்‌ குட்டிகளே, நீங்கள்‌ 


பொல்லாதவர்களாயிருக்கத, நலமானவைகளை எப்படிப்‌ 
பேசுவீர்கள்‌? இருதயத்தின்‌ நிறைவினால்‌ வாய்‌ பேசும்‌. 
Matthew 12:35 (Matt 12:35) 

(12:35) நல்ல மனுஷன்‌ இருதயமாகிய நல்ல 


பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை 
எடுத்துக்காட்டுகிறான்‌, பொல்லாத மனுஷன்‌ பொல்லாத 
பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை 
எடுத்துகீகாட்டுகிறான்‌. 


Matthew 12:39 (Matt 12:39) 

(12:39) அவர்களுக்கு அவர்‌ பிரதியுத்தரமாக: இந்தப்‌ 
பொல்லாத விபசாரச்‌ சந்ததியார்‌ அடையாளத்தைத்‌ 
தேடுகிறார்கள்‌; ஆனாலும்‌ யோனா தீர்க்கதரிசியின்‌ 
அடையாளமேயன்றி வேறே அடையாளம்‌ இவர்களுக்குக்‌ 
கொடுக்கப்படுவதில்லை. 

Matthew 15:19 (Matt 15:19) 

(15:19) எப்படியெனில்‌, இருதயத்திலிருந்து பொல்லாத 
சிந்தனைகளும்‌, கொலைபாதகங்களும்‌, விபசாரங்களும்‌, 
வேசித்தனங்களும்‌, களவுகளும்‌, பொய்ச்சாட்சிகளும்‌, 


தூஷணங்களும்‌ புறப்பட்டுவரும்‌. 


Matthew 20:15 (Matt 20:15) 

(20:15) என்னுடையதை என்‌ இஷ்டப்படி செய்ய 
எனக்கு அதிகாரமில்லையா? நான்‌ 
தயாளனாயிருக்கிறபடியால்‌, நீ வன்கண்ணனாயிருக்கலாமா 
என்றான்‌. 

Matthew 24:48 (Matt 24:48) 

(24:48) அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து: 
என்‌ ஆண்டவன்‌ வர நாள்‌ செல்லும்‌ என்று தன்‌ 
உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு, 

Matthew 27:23 (Matt 27:23) 

(27:23) தேசாதிபதியோ: ஏன்‌ என்ன பொல்லாப்புச்‌ 
செய்தான்‌ என்றான்‌. அதற்கு அவர்கள்‌! அவனைச்‌ 
சிலுவையில்‌ அறையவேண்டும்‌ என்று அதிகமதிகமாய்க்‌ 
கூக்குரலிட்டுச்‌ சொன்னார்கள்‌. 

Mark 3:4 (Mark 3:4) 

(3:4) அவர்களைப்‌ பார்த்து! ஓய்வுநாட்களில்‌ 
நன்மைசெய்வதோ, தீமைசெய்வதோ, ஜீவனைக்‌ 
காப்பதோ அழிப்பதே, எது நியாயம்‌ என்றார்‌. அதற்கு 
அவர்கள்‌ பேசாமலிருநீதார்கள்‌. 

Mark 7:21 (Mark 7:21) 

(7:21) எப்படியெனில்‌, மனுஷருடைய 
இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும்‌, 
விபசாரங்களும்‌, வேசித்தனங்களும்‌, கொலைபாதகங்களும்‌, 


Mark 7:22 (Mark 7:22) 


(7:22) களவுகளும்‌, பொருளாசைகளும்‌, 
துஷ்டத்தனங்களும்‌, கபடும்‌, காமவிகாரமும்‌, 
வன்கண்ணும்‌, தூஷணமும்‌, பெருமையும்‌, மதிகேடும்‌ 
புறப்பட்டுவரும்‌. 

Mark 7:23 (Mark 7:23) 

(7:23) பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம்‌ 
உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனைத்‌ 
தீட்டுப்படுதீதும்‌ என்றார்‌. 

Mark 9:39 (Mark 9:39) 

(9:39) அதற்கு இயேசு: அவனைத்‌ தடுக்கவேண்டாம்‌; என்‌ 
நாமத்தினாலே அறபுதஞ்‌ செய்கிறவன்‌ எளிதாய்‌ 
என்னைக்குறித்துத்‌ தீங்கு சொல்லமாட்டான்‌. 

Mark 15:14 (Mark 15:14) 

(15:14) அதற்குப்‌ பிலாத்து: ஏன்‌, என்ன பொல்லாப்புச்‌ 
செய்தான்‌ என்றான்‌. அவர்களோ: அவனைச்‌ சிலுவையில்‌ 
அறையும்‌ என்று பின்னும்‌ அதிகமாய்க்‌ கூக்குரலிட்டுச்‌ 
சொன்னார்கள்‌. 

Luke 6:9 (Luke 6:9) 

(6:9) அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி: நான்‌ 
உங்களிடத்தில்‌ ஒன்று கேட்கிறேன்‌; ஓய்வுநாட்களில்‌ 
நன்மை செய்வதோ, தீமை செய்வதோ, ஜீவனைக்‌ 
காப்பதே, அழிப்பதே, எது நியாயம்‌ என்று கேட்டு, 
Luke 6:22 (Luke 6:22) 


(6:22) மனுஷகுமாரன்‌ நிமித்தமாக ஜனங்கள்‌ உங்களைப்‌ 
பகைத்து, உங்களைப்‌ புறம்பாகீகி, உங்களை நிநீதிதீது, 
உங்கள்‌ நாமத்தைப்‌ பொல்லாததென்று 
தள்ளிவிடும்போது நீங்கள்‌ பாக்கியவான்களாயிருப்பீர்கள்‌. 
Luke 6:35 (Luke 6:35) 

(6:35) உங்கள்‌ சத்துருக்களைச்‌ சிநேகியுங்கள்‌, 


நன்மைசெய்யுங்கள்‌, கைம்மாறு கருதாமல்‌ கடன்‌ 
கொடுங்கள்‌; அப்பொழுது உங்கள்‌ பலன்‌ 
மிகுதியாயிருககும்‌, உன்னதமானவருக்கு நீங்கள்‌ 


பிள்ளைகளாயிருப்பீர்கள்‌; அவர்‌ நன்றியறியாதவர்களுக்கும்‌ 
துரோகிகளுக்கும்‌ நன்மை செய்கிறாரே. 

Luke 6:45 (Luke 6:45) 

(6:45) நல்ல மனுஷன்‌ தன்‌ இருதயமாதிய நல்ல 
பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்துக்‌ காட்டுகிறான்‌; 
பொல்லாத மனுஷன்‌ தன்‌ இருதயமாகிய பொல்லாத 
பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை 
எடுதீதுகீகாட்டுகிறான்‌; இருதயத்தின்‌ நிறைவினால்‌ 
அவனவன்‌ வாய்‌ பேசும்‌. 

Luke 7:21 (Luke 7:21) 

(7:21) அந்தச்‌ சமயத்திலே நோய்களையும்‌ கொடிய 
வியாதிகளையும்‌ பொல்லாத ஆவிகளையும்‌ 
கொண்டிருந்த அநேகரை அவர்‌ குணமாக்கி, அநேகங்‌ 
குருடருக்குப்‌ பார்வையளித்தார்‌. 

Luke 8:2 (Luke 8:2) 


(8:2) அவர்‌ பொல்லாத ஆவிகளையும்‌ வியாதிகளையும்‌ 
நீக்கிக்‌ குணமாகீகின சில ஸ்திரீகளும்‌, ஏழு பிசாசுகள்‌ 
நீங்கின மகதலேனாள்‌ என்னப்பட்ட மரியாளும்‌, 

Luke 11:4 (Luke 11:4) 

(11:4) எங்கள்‌ பாவங்களை எங்களுக்கு மன்னியும்‌; 
நாங்களும்‌ எங்களிடத்தில்‌ கடன்பட்ட எவனுக்கும்‌ 
மன்னிக்கிறோமே; எங்களைச்‌ 
சோதனைக்குட்படப்பண்ணாமல்‌, தீமையினின்று 


எங்களை இரட்சித்துக்‌ கொள்ளும்‌, என்று சொல்லுங்கள்‌ 


என்றார்‌. 

Luke 11:13 (Luke 11:13) 

(11:13) பொல்லாதவர்களாகிய நீங்கள்‌ உங்கள்‌ 
பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளைக்‌ கொடுக்க 


அறிந்திருக்கும்போது, பரமபிதாவானவர்‌ தம்மிடத்தில்‌ 
வேண்டிக்கொள்ளுகிறவர்களுக்குப்‌ பரிசுத்த ஆவியைக்‌ 
கொடுப்பது அதிக நிச்சயம்‌ அல்லவா என்றார்‌. 

Luke 11:29 (Luke 11:29) 

(11:29) ஜனங்கள்‌ திரளாய்க்‌ கூடிவநீதிருக்கிறபொழுது 
அவர்‌: இந்தச்‌ சந்ததியார்‌ 
பொல்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌, அடையாளத்தைத்‌ 
தேடுகிறார்கள்‌ ஆனாலும்‌ யோனா தீர்க்கதரிசியின்‌ 
அடையாளமேயன்றி வேறே அடையாளம்‌ இவர்களுக்குக்‌ 
கொடுக்கப்படுவதில்லை. 


Luke 11:34 (Luke 11:34) 


(11:34) கண்ணானது சரீரத்தின்‌ விளக்காயிருக்கிறது; உன்‌ 
கண்‌ தெளிவாயிருந்தால்‌, உன்‌ சரீரமுழுவதும்‌ 
வெளிச்சமாயிருக்கும்‌; உன்‌ கண்‌ கெட்டதாயிருந்தால்‌ உன்‌ 
சரீரம்‌ முழுவதும்‌ இருளாயிருக்கும்‌. 

Luke 16:25 (Luke 16:25) 

(16:25) அதற்கு ஆபிரகாம்‌: மகனே நீ பூமியிலே 
உயிரோடிருக்குங்‌ காலத்தில்‌ உன்‌ நன்மைகளை 
அனுபவித்தாய்‌, லாசருவும்‌ அப்படியே தீமைகளை 
அநுபவித்தான்‌, அதை நினைத்துக்கொள்‌; இப்பொழுது 
அவன்‌ தேறறப்படுகிறான்‌, நீயோ வேதனைப்படுதிறாய்‌. 
Luke 23:22 (Luke 23:22) 

(23:22) அவன்‌ மூன்றாந்தரம்‌ அவர்களை நோக்கி: ஏன்‌, 
இவன்‌ என்ன பொல்லாப்புச்‌ செய்தான்‌? மரணத்துக்கு 
ஏதுவான குற்றம்‌ ஒன்றும்‌ இவனிடத்தில்‌ நான்‌ 
காணவில்லையே; ஆகையால்‌ நான்‌ இவனைத்‌ தண்டித்து, 
விடுதலையாக்குவேன்‌ என்றான்‌. 

John 3:19 (John 3:19) 

(3:19) ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும்‌ 
மனுஷருடைய கிரியைகள்‌ பொல்லாதவைகளாயிருக்கிற 
படியினால்‌ அவர்கள்‌ ஒளியைப்பார்க்கலும்‌ இருளை 
விரும்புகிறதே அந்த ஆக்கினைதீதீர்ப்புக்குக்‌ 
காரணமாயிருகீகிறது. 

John 3:20 (John 3:20) 


(3:20) பொல்லாங்கு செய்கிற எவனும்‌ ஒளியைப்‌ 
பகைக்கிறான்‌, தன்‌ கிரியைகள்‌ கண்டிக்கப்படாதபடிக்கு, 
ஒளியினிடத்தில்‌ வராதிருக்கிறான்‌. 

John 5:29 (John 5:29) 

(5:29) அப்பொழுது, நன்மைசெய்தவர்கள்‌ ஜீவனை 
அடையும்படி எழுநீதிருக்கிறவர்களாகவும்‌, 
தஇீமைசெய்தவர்கள்‌ ஆக்கினையை அடையும்படி 
எழுநீதிருக்கிறவர்களாகவும்‌ புறப்படுவார்கள்‌. 

John 7:7 (John 7:7) 

(7:7) உலகம்‌ உங்களைப்‌ பகைக்கமாட்டாது; அதின்‌ 


திரியைகள்‌ பொல்லாதவைகளாயிருக்றெதென்று நான்‌ 


சாட்சிகொடுக்கறெபடியினாலே அது என்னைப்‌ 
பகைக்கிறது. 

John 17:15 (John 17:15) 

(17:15) நீர்‌ அவர்களை உலகத்திலிருந்து 


எடுத்துக்கொள்ளும்படி நான்‌ வேண்டிக்கொள்ளாமல்‌, நீர்‌ 
அவர்களைத்‌ தீமையினின்று காக்கும்படி 
வேண்டிக்கொள்ளுகிறேன்‌. 

John 18:23 (John 18:23) 

(18:23) இயேசு அவனை நோக்கி: நான்‌ தகாதவிதமாய்ப்‌ 
பேசினதுண்டானால்‌, தகாததை ஓஒப்புவி; நான்‌ தகுதியாய்ப்‌ 
பேசினேனேயாகில்‌, என்னை ஏன்‌ அடிக்கிறாய்‌ என்றார்‌. 


Acts 7:6 (Acts 7:6) 


(7:6) அந்தப்படி தேவன்‌ அவனை நோக்கி உன்‌ 
சநததியார்‌ அந்நிய தேசத்தில்‌ சஞ்சரிப்பார்கள்‌; 
கக சம்‌ அண்ட்னை அல்கல்‌. எண 
வருஷம்‌ துன்பப்படுததுவார்கள்‌. 

Acts 7:19 (Acts /:19) 

(7:19) அவன்‌ நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய்‌ 
நடப்பித்து, நம்முடைய பிதாக்களின்‌ குழநதைகள்‌ 
உயிரோடிராதபடிக்கு அவர்கள்‌ அவைகளை வெளியே 
போட்டுவிடும்படி செய்து, அவர்களை 
உபத்திரவப்படுத்தினான்‌. 

Acts 9:13 (Acts 9:13) 

(9:13) அதற்கு அனனியா: ஆண்டவரே, இந்த மனுஷன்‌ 
எருசலேமிலுள்ள உம்முடைய பறிசுதீதவான்களுக்கு 
எத்தனையோ பொல்லாங்குகளைச்‌ செய்தானென்று 
அவனைக்குறிதீது அநேகரால்‌ கேள்விப்பட்டிருக்கிறேன்‌. 
Acts 14:2 (Acts 14:2) 

(14:2) விசுவாசியாத யூதர்கள்‌ சகோதரருக்கு 
விரோதமாகப்‌ புறஜாதியாருடைய மனதை 
எழுப்பிவிட்டு, பகையுண்டாக்கினார்கள்‌. 

Acts 19:9 (Acts 19:9) 

(19:9) சிலர்‌ கடினப்பட்டு அவிசுவாசிகளாகிக்‌ 
கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை 
நித்து அவன்‌ அண்களளை லட்டு விலகி வளை 
அவர்களிலிருந்து பிரித்துக்கொண்டு, திறன்னு என்னும்‌ 


ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அநுதினமும்‌ 
சம்பாஷித்துக்கொண்டுவந்தான்‌. 

Acts 19:12 (Acts 19:12) 

(19:12) அவனுடைய சரீரத்திலிருந்து உறுமால்களையும்‌ 
கச்சைகளையும்‌ கொண்டுவந்து, வியாதிக்காரர்மேல்‌ 
போட வியாதிகள்‌ அவர்களைவிட்டு நீங்கிப்போயின; 
பொல்லாத ஆவிகளும்‌ அவர்களைவிட்டுப்‌ புறப்பட்டன. 
Acts 19:13 (Acts 19:13) 

(19:13) அப்பொழுது தேசாந்தரிகளாய்த திரிறெ 





மந்திரவாதிகளாகிய யூதரில்‌ சிலர்‌ பொல்லாத ஆவிகள்‌ 
பிடித்திருநதவர்கள்மேல்‌ கர்த்தராகிய இயேசுவின்‌ 
நாமத்தைச்‌ சொல்லத்‌ துணிந்து: பவுல்‌ பிரசங்கிக்றெ 
இயேசுவின்பேரில்‌ ஆணையிட்டு உங்களுக்குக்‌ 
கட்டளையிடுகிறோம்‌ என்றார்கள்‌. 

Acts 19:15 (Acts 19:15) 

(19:15) பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி 
இயேசுவை அறிவேன்‌, பவுலையும்‌ அறிவேன்‌, நீங்கள்‌ 
யார்‌ என்று சொல்லி, 

Acts 19:16 (Acts 19:16) 

(19:16) பொல்லாத ஆவியையுடைய மனுஷன்‌ 
அவர்கள்மேல்‌ பாய்ந்து, பலாத்காரம்பண்ணி, அவர்களை 
மேற்கொள்ள, அவர்கள்‌ நிருவாணிகளும்‌ 
காயப்பட்டவர்களுமாகி அநத வீட்டை விட்டு 


ஓடிப்போனார்கள்‌. 


Acts 23:5 (Acts 23:5) 

(23:5) அதற்குப்‌ பவுல்‌: சகோதரரே, இவர்‌ பிரதான 
ஆசாரியரென்று எனக்குத்‌ தெரியாது; உன்‌ ஜனத்தின்‌ 
அதிபதியைத்‌ தீது சொல்லாயாக என்று 
எழுதியிருக்கிறதே என்றான்‌. 

Acts 23:9 (Acts 23:9) 

(23:9) ஆகையால்‌ மிகுந்த கூக்குரல்‌ உண்டாயிற்று. 
பரிசேய சமயத்தாரான வேதபாரகரில்‌ சிலர்‌ எழுந்து: 
இந்த  மனுஷனிடத்தில்‌ ஒரு பொல்லாங்கையும்‌ 
காணோம்‌; ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன்‌ 
இவனுடனே பேசினதுண்டானால்‌, நாம்‌ தேவனுடனே 
போர்செய்வது தகாது என்று வாதாடினார்கள்‌. 

Acts 24:20 (Acts 24:20) 

(24:20) நான்‌ ஆலோசனைச்‌ சங்கத்தாருக்கு முன்பாக 
நின்றபோது அவர்கள்‌ யாதொரு அநியாயத்தை 
என்னிடத்தில்‌ கண்டதுண்டானால்‌ இவர்களே 
அதைச்சொல்லட்டும்‌. 

Romans 1:30 (Rom 1:30) 

(1:30) புறங்கூறுகிறவர்களுமாய்‌, 
அவதாறுபண்ணுகிறவர்களுமாய்‌, தேவபகைஞருமாய்‌, 
துராகிருதம்பண்ணுகிறவர்களு மாய்‌, 

அகந்தையுள்ளவர்களு மாய்‌, வீம்புகீகாரருமாய்‌, 


பொல்லாதவைகளை யோசித்துப்‌ 


பிணைக்கிறவர்களுமாய்‌, பெற்றாருக்குக்‌ 
கழ்ப்படியாதவர்களுமாய்‌, 

Romans 2:9 (Rom 2:9) 

(2:9) முன்பு யூதரிலும்‌ பின்பு  கிரேக்கரிலும்‌ 
பொல்லாங்குசெய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும்‌ 
உபத்திரவமும்‌ வியாகுலமும்‌ உண்டாகும்‌. 

Romans 3:8 (Rom 3:8) 

(3:8) நன்மை வரும்படிக்குத்‌ தமைசெய்வோமாக என்றும்‌ 
சொல்லலாமல்லவா? நாங்கள்‌ அப்படிப்‌ 
போதிக்கிறவர்களென்றும்‌ சிலர்‌ எங்களைத்‌ தூஷித்துச்‌ 
சொல்லுகிறார்களே; அப்படிப்‌ போதிக்கிறவர்கள்மேல்‌ 
வரும்‌ ஆக்கினை நீதியாயிருக்கும்‌. 

Romans 7:19 (Rom /:19) 

(7:19) ஆதலால்‌ நான்‌ விரும்புகிற நன்மையைச்‌ 
செய்யாமல்‌, விரும்பாத தீமையையே செய்கிறேன்‌. 
Romans 7:21 (Rom /:21) 

(7:21) ஆனபடியால்‌ நன்மைசெய்ய விரும்புகிற 
என்னிடத்தில்‌ தீமையுண்டென்கிற ஒரு பிரமாணத்தைக்‌ 
காண்கிறேன்‌. 

Romans 9:11 (Rom 9:11) 

(9:11) பிள்ளைகள்‌ இன்னும்‌ பிறவாமலும்‌, நல்வினை 
தீவினை ஒன்றும்‌ செய்யாமலுமிருக்கையில்‌, 
தேவனுடைய தெரிந்துகொள்ளுதலின்படி யிருக்றெ 


அவருடைய தீர்மானம்‌ திரியைகளினாலே 
நிலைநிற்காமல்‌ அழைக்கிறவராலே நிலைநிறகும்படிக்கு, 
Romans 12:9 (Rom 12:9) 

(12:9) உங்கள்‌ அன்பு மாயமற்றதாயிருப்பதாக; தீமையை 
வெறுத்து, நன்மையைப்பறறிக்கொண்டிருங்கள்‌. 

Romans 12:17 (Rom 12:17) 

(12:17) ஒருவனுக்கும்‌ தீமைக்குத்‌ தீமைசெய்யாதிருங்கள்‌; 
எல்லா மனுஷருக்கு முன்பாகவும்‌ 
யோக்கியமானவைகளைச்‌ செய்ய நாடுங்கள்‌. 

Romans 12:21 (Rom 12:21) 

(12:21) நீ தமையினாலே வெல்லப்படாமல்‌, தீமையை 
நன்மையினாலே வெல்லு. 

Romans 13:3 (Rom 13:3) 

(13:3) மேலும்‌ அதிகாரிகள்‌ நற்கிரியைகளுக்கல்ல, 
துர்ககிரியைகளுக்கே பயங்கரமாயிருகீகிறார்கள்‌; 
ஆகையால்‌ நீ அதிகாரத்திறகுப்‌ 
பயப்படாதிருக்கவேண்டுமானால்‌, நன்மைசெய்‌, அதினால்‌ 
உனக்குப்‌ புகழ்ச்சி உண்டாகும்‌. 

Romans 13:4 (Rom 13:4) 

(13:4) உனக்கு நன்மை உண்டாகும்‌ பொருட்டு, அவன்‌ 
தேவனழியக்காரனாயிருக்கறொன்‌. நீ தீமைசெய்தால்‌ 
பயநதிரு; பட்டயத்தை அவன்‌ விருதாவாய்ப்‌ 


பிடித்திருக்கவில்லை; தீமைசெய்கிறவன்மேல்‌ 


கோபாகீகினை வரப்பண்ணும்படி, அவன்‌ நீதியைச்‌ 
செலுத்துகிற தேவஊழியக்காரனாயிருக்கிறானே. 

Romans 14:16 (Rom 14:16) 

(14:16) உங்கள்‌ நன்மை தூஷிக்கப்பட 
இடங்கொடாதிருங்கள்‌. 

Romans 14:20 (Rom 14:20) 

(14:20) போஜனத்தினிமித்தம்‌ தேவனுடைய கிரியையை 
அழித்துப்போடாதே. எந்தப்‌ பதார்தீதமும்‌ 
சுத்தமுள்ளதுதான்‌; ஆனாலும்‌ இடறலுண்டாகப்‌ 
புசிகிறெவனுக்கு அது தீமையாயிருககும்‌. 

Romans 16:19 (Rom 16:19) 

(16:19) உங்கள்‌ கீழ்ப்படிதல்‌ யாவருக்கும்‌ 
தெரியவநதிருக்றெது. ஆகையால்‌ உங்களைக்குறித்துச்‌ 
சந்தோஷப்படுகிறேன்‌; ஆனாலும்‌ நீங்கள்‌ நன்மைக்கு 
ஞானிகளும்‌ தமைக்குப்‌ 
பேதைகளுமாயிருக்கவேண்டுமென்று விரும்புகிறேன்‌. 

1 Corinthians 10:6 (1Cor 10:6) 

(10:6) அவர்கள்‌ இச்சித்ததுபோல நாமும்‌ 
பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு, இவைகள்‌ 
நமக்குத்‌ திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. 

1 Corinthians 10:30 (1Cor 10:30) 

(10:30) மேலும்‌ நான்‌ அதை ஸ்தோதீதிரிப்புடனே 
அநுபவித்தால்‌, ஸ்தோதீதிரித்து அநுபவிக்கிற 
பொருளைக்குறித்து நான்‌ தூஷிக்கப்படுவானேன்‌? 


1 Corinthians 13:5 (1Cor 13:5) 

(13:5) அயோக்கியமானதைச்‌ செய்யாது, தற் பொழிவை 
நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, 

1 Corinthians 15:33 (1Cor 15:33) 

(15:33) மோசம்போகாதிருங்கள்‌; ஆகாத சம்பாஷணைகள்‌ 
நல்லொழுக்கங்களைக கெடுக்கும்‌. 

2 Corinthians 6:8 (2Cor 6:8) 

(6:8) கனதீதிலும்‌, கனவீனத்திலும்‌, துர்க்கர்த்தியிலும்‌, 
நறகீர்த்தியிலும்‌; எத்தரென்னப்பட்டாலும்‌ நிஜஸ்தராகவும்‌, 
2 Corinthians 13:7 (2Cor 12:7) 

(13:7) மேலும்‌ நீங்கள்‌ ஒரு பொல்லாங்கும்‌ 
செய்யாதிருக்கும்படியாக, தேவனை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணுகி றேன்‌. நாங்கள்‌ பரீட்சைக்கு 


நின்றவர்களென்று காணப்படும்பொருட்டல்ல, நாங்கள்‌ 





பரீட்சைக்கு நில்லாதவர்கள்போலிருந்தாலும்‌, நீங்கள்‌ 
நலமானதைச்‌ செய்யும்பொருட்டே 
விண்ணப்பம்பண்ணுகி றேன்‌. 

Galatians 1:4 (Gal 1:4) 

(1:4) அவர்‌ நம்மை இப்பொழுதிருக்கிற பொல்லாத 
பிரபஞ்சதீதினின்று விடுவிக்கும்படி நம்முடைய 
பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய 
பாவங்களுக்காகத்‌ தம்மைத்தாமே ஒப்புக்கொடுத்தாற்‌ 
Ephesians 4:31 (Eph 4:31) 


(4:31) சகலவிதமான கசப்பும்‌, கோபமும்‌, மூர்க்கமும்‌, 
கூக்குரலும்‌, தூஷணமும்‌, மற்ற எந்தத்‌ துர்க்குணமும்‌ 
உங்களைவிட்டு நீங்கக்கடவது. 

Ephesians 5:16 (Eph 5:16) 

(5:16) நாட்கள்‌ பொல்லாதவைகளானதால்‌ காலத்தைப்‌ 
பிரயோஜனப்படுத்திக்கொள்ளுங்கள்‌. 

Ephesians 6:13 (Eph 6:13) 

(6:13) ஆகையால்‌, தீங்குநாளிலே அவைகளை நீங்கள்‌ 
எதிர்க்கவும்‌, சகலத்தையும்‌ செய்துமுடிதீதவர்களாய்‌ 
நிற்கவும்‌ இராணியுள்ளவர்களாகும்படிக்கு, தேவனுடைய 
சர்வாயுதவர்க்கத்தையும்‌ எடுத்துக்கொள்ளுங்கள்‌. 
Philippians 3:2 (Phil 3:2) 

(3:2) நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள்‌, பொல்லாத 
வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள்‌, 
சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள்‌. 

Colossians 3:5 (Col 3:5) 

(3:5) ஆகையால்‌, விபசாரம்‌, அசுத்தம்‌, மோகம்‌, துர்‌இச்சை, 
விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய 
இவைகளைம்‌ பூமியில்‌ உண்டுபண்ணுகிற உங்கள்‌ 
அவயவங்களை அழித்துப்போடுங்கள்‌. 

1 Thessalonians 5:15 (1Thess 5:15) 

(5:15) ஒருவனும்‌ மற்றொருவன்‌ செய்யும்‌ தீமைக்குத்‌ 


தீமைசெய்யாதபடி பாருங்கள்‌; உங்களுக்குள்ளும்‌ மற்ற 


யாவருக்குள்ளும்‌ எப்பொழுதும்‌ நன்மைசெய்ய 
நாடுங்கள்‌. 

1 Thessalonians 5:22 (1Thess 5:22) 

(5:22) பொல்லாங்காய்த்‌ தோன்றுகிற எல்லாவற்றையும்‌ 
விட்டு விலகுங்கள்‌. 

2 Thessalonians 3:3 (2Thess 3:3) 


(3:3) கர்த்தரோ உண்மையுள்ளவர்‌ அவர்‌ உங்களை 


ஸ்திரப்படுதத, தீமையினின்று விலக்கிக்‌ 
காத்துக்கொள்ளுவார்‌. 

1 Timothy 6:4 (1Tim 6:4) 

(6:4) அவன்‌ இறுமாப்புள்ளவனும்‌, ஒன்றும்‌ 
அறியாதவனும்‌, தர்க்கங்களையும்‌ 


வாக்குவாதங்களையும்பற்றி 
நோய்கொண்டவனுமாயிருக்கிறான்‌; அவைகளாலே 
பொறாமையும்‌, சண்டையும்‌, தூரஷணங்களும்‌, பொல்லாத 
சம்சயங்களுமுண்டாக, 

1 Timothy 6:10 (1Tim 6:10) 

(6:10) பண ஆசை எல்லாத்‌ தீமைக்கும்‌ வேராயிருக்கிறது; 
சிலர்‌ அதை இசித்து, விசுவாசத்தைவிட்டு வழுவி, 
அநேக வேதனைகளாலே தங்களை உருவக 
குத்திக்கொண்டிருக்கிறார்கள்‌. 

2 Timothy 2:9 (2Tim 2:9) 


(2:9) இந்தச்‌ சுவிசேஷத்தினிமித்தம்‌ நான்‌ பாதகன்போலக்‌ 
கட்டப்பட்டு, துன்பத்தை அநுபவிக்கிறேன்‌; 
தேவவசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. 

2 Timothy 3:13 (2Tim 3:13) 

சிகர பொல்லாதவர்களும்‌ எத்தர்களுமானவர்கள்‌ 
மோசம்போக்குகிறவர்களாகவும்‌, 
மோசம்போகிறவர்களாகவுமிருநீது மேன்மேலும்‌ 
கேடுள்ளவர்களாவார்கள்‌. 

2 Timothy 4:14 (2Tim 4:14) 

(4:14) கன்னானாகிய அலெக்சநதர்‌ எனக்கு வெகு 
தீமைசெய்தான்‌; அவனுடைய  செய்கைக்குத்தக்கதாகக 
கர்த்தர்‌ அவனுக்குப்‌ பதிலளிப்பாராக. 

2 Timothy 4:18 (2Tim 4:18) 

(4:18) கர்த்தர்‌ எல்லாத்‌ தீமையினின்றும்‌ என்னை 
இரட்சித்து, தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி 
காப்பாற்றுவார்‌; அவருக்குச்‌ சதாகாலங்களிலும்‌ மகிமை 
உண்டாவதாக. ஆமென்‌. 

Titus 1:12 (Titus 1:12) 

(1:12) கிரேத்தாதீவார்‌ ஓயாப்பொய்யர்‌, துஷ்டமிருகங்கள்‌, 
பெருவயிறறுச்‌ சோம்பேறிகள்‌ என்று 
அவர்களிலொருவனாகிய அவர்கள்‌ தீரக்கதரிசியானவனே 
சொல்லியிருக்கிறான்‌. 

Titus 2:8 (Titus 2:8) 


(2:8) எதிரியானவன்‌ உங்களைக்குறித்துப்‌ பொல்லாங்கு 


சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல்‌ 
வெட்கப்படத்தக்கதாக, உபதேசத்திலே 
விகற்பமில்லாதவனும்‌, நல்லொழுக்கமுள்ளவனும்‌ 


குற்றம்பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தைப்‌ 


பேசுகிறவனுமாயிருப்பாயாக. 

Titus 3:2 (Titus 3:2) 

(3:2) ஒருவனையும்‌ தூஷியாமலும்‌, சண்டை 
பண்ணாமலும்‌, பொறுமையுள்ளவர்களாய்‌ எல்லா 
மனுஷருக்கும்‌ சாநதகுணத்தைக காண்பிக்கவும்‌ 


அவர்களுக்கு நினைப்பூட்டு. 

Hebrews 3:12 (Heb 3:12) 

(3:12) சகோதரரே, ஜீவனுள்ள தேவனைவிட்டு 
விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத 
இருதயம்‌ உங்களில்‌ ஒருவனுக்குள்ளும்‌ இராதபடிக்கு 
நீங்கள்‌ எச்சரிக்கையாயிருங்கள்‌. 

Hebrews 5:14 (Heb 5:14) 

(5:14) பலமான ஆகாரமானது நன்மை 
தீமையின்னதென்று பயிற்சியினால்‌ பகுத்தறியத்தக்கதாக 
முயற்சிசெய்யும்‌ ஞானேந்திரியங்களையுடையவர்களாகிய 
பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும்‌. 

Hebrews 10:22 (Heb 10:22) 

(10:22) துர்மனச்சாட்சி நீங்கத்‌ தெளிக்கப்பட்ட 


இருதயமுள்ளவர்களாயும்‌, சுத்த ஜலத்தால்‌ கழுவப்பட்ட 


சரீரமுள்ளவர்களாயும்‌, உண்மையுள்ள இருதயத்தோடும்‌ 
விசுவாசத்தின்‌ பூரண நிச்சயத்தோடும்‌ சேரக்கடவோம்‌. 
James 1:13 (Jas 1:13) 

(1:13) சோதிக்கப்படுகிற எவனும்‌, நான்‌ தேவனால்‌ 
சோதிக்கப்படுகிறேன்‌ என்று சொல்லாதிருப்பானாக; 
தேவன்‌ பொல்லாங்கினால்‌ சோதிக்கப்படுகிறவரல்ல, 
ஒருவனையும்‌ அவர்‌ சோதிக்கிறவருமல்ல. 

James 2:4 (Jas 2:4) 

(2:4) உங்களுக்குள்ளே பேதகம்பண்ணி, தகாத 
சிநதனைகளோடே 
நிதானிக்கிறவர்களாயிருப்பீர்களல்லவா? 

James 3:8 (Jas 3:8) 

(3:8) நாவை அடக்க ஒரு மனுஷனாலும்‌ கூடாது; அது 
அடங்காத பொல்லாங்குள்ளதும்‌ சாவுக்கேதுவான விஷம்‌ 
நிறைந்ததுமாயிருக்கிறது. 

James 3:16 (Jas 3:16) 

(3:16) வைராக்கியமும்‌ விரோதமும்‌ எங்கே உண்டோ, 
அங்கே கலகமும்‌ சகல துர்ச்செய்கைகளுமுண்டு. 

James 4:11 (Jas 4:11) 

(4:11) சகோதரரே, ஒருவருக்கொருவர்‌ விரோதமாய்ப்‌ 
பேசாதிருங்கள்‌; சகோதரனுக்கு விரோதமாய்ப்‌ பேசி, தன்‌ 
சகோதரனைக்‌ குற்றப்படுத்துகிறவன்‌ 
நியாயப்பிரமாணததிற்கு விரோதமாய்ப்பேசி 
நியாயப்பிரமாணத்தைக்‌ குற்றப்படுததுகிறான்‌; 


நியாயப்பிரமாணத்தைக்‌ குற்றப்படுத்துவாயானால்‌, நீ 


நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல்‌, அதற்கு 


நியாயாதிபதியாயிருப்பாய்‌. 

James 4:16 (Jas 4:16) 

(4:16) இப்பொழுது உங்கள்‌ வீம்புகளில்‌ 
மேன்மைபாராட்டுகிறீர்கள்‌; இப்படிப்பட்ட 


மேன்மைபாராட்டல்‌ யாவும்‌ பொல்லாங்காயிருக்கிறது. 

1 Peter 2:1 (121 2:1) 

(2:1) இப்படியிருக்க, கர்த்தர்‌ தயையுள்ளவரென்பதை 
நீங்கள்‌ ருசிபார்த்ததுண்டானால்‌, 

1 Peter 3:9 (1Pet 3:9) 

(3:9)  தமைக்குத்‌ தீமையையும்‌,  உதாசனத்துக்கு 
உதாசனத்தையும்‌ சரிக்கட்டாமல்‌, அதற்குப்‌ பதிலாக, 
நீங்கள்‌ ஆசீர்வாதத்தைச்‌  சுதந்தரித்துக்கொள்ளும்படி 
அழைக்கப்பட்டிருக்கறவர்களென்று அறிநது, 
ஆசீர்வதியுங்கள்‌. 

1 Peter 3:10 (1Pet 3:10) 

(3:10) ஜீவனை விரும்பி, நல்ல நாட்களைக்‌ 
காணவேண்டுமென்றிருக்கிறவன்‌ பொல்லாப்புக்குத்‌ தன்‌ 
நாவையும்‌, கபடத்துக்குத்‌ தன்‌ உதடுகளையும்‌ 
விலக்கெகாத்து, 

1 Peter 3:11 (1Pet 3:11) 

(3:11) பொல்லாப்பைவிட்டு நீங்கி, நன்மைசெய்து, 





சமாதானத்தைத தேடி, அதைப்‌ பின்தொடரக்கடவன்‌. 


1 Peter 3:12 (1Pet 3:12) 
(3:12) கர்த்தருடைய கண்கள்‌ நீதிமான்கள்மேல்‌ 


நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள்‌ அவர்கள்‌ 


வேண்டுதலுக்குக கவனமாயிருக்கிறது; 
தீமைசெய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம்‌ 
விரோதமாயிருக்கிறது. 


1 Peter 3:16 (1Pet 3:16) 

(3:16) கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள்‌ நல்ல நடக்கையைத்‌ 
தூஷிக்றெவர்கள்‌ உங்களை அக்கிரமக்காரரென்று 
உங்களுக்கு விரோதமாய்ச்‌ சொல்லுகிற விஷயத்தில்‌ 
வெட்கப்படும்படிக்கு 
நல்மனச்சாட்சியுடையவர்களாயிருங்கள்‌. 

1 Peter 3:17 (1Pet 3:17) 

(3:1/) தீமைசெய்து பாடநுபவிப்பதிலும்‌, தேவனுக்குச்‌ 
சித்தமானால்‌, நன்மைசெய்து பாடநுபவிப்பதே 
மேன்மையாயிருக்கும்‌. 

1 Peter 4:4 (1Pet 4:4) 

(4:4) அந்தத்‌ துன்மார்க்க உளையிலே அவர்களோடேகூட 
நீங்கள்‌ விழாமலிருகீகிறதினாலே அவர்கள்‌ 
ஆச்சரியப்பட்டு, உங்களைத்‌ தூஷிக்கிறார்கள்‌. 

1 Peter 4:14 (1Pet 4:14) 

(4:14) நீங்கள்‌ கிறிஸ்துவின்‌ நாமத்தினிமித்தம்‌ 
நிநதிக்கப்பட்டால்‌ பாக்கியவான்கள்‌; ஏனென்றால்‌ 


தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர்‌ 


உங்கள்மேல்‌ தங்கியிருக்கிறார்‌; அவர்களாலே 
தூஷிக்கப்படுகிறார்‌; உங்களாலே மகிமைப்படுகிறார்‌. 

2 Peter 2:2 (2Pet 2:2) 

(2:2) அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர்‌ 


பின்பற்றுவார்கள்‌; அவர்கள்நிமிதீதம்‌ சத்தியமார்க்கம்‌ 


தூஷிக்கப்படும்‌. 

2 Peter 2:10 (2:24 2:10) 

(2:10) விசேஷமாக அசுத்த இச்சையோடே 
மாம்சத்திற்கேற்றபடி நடந்து, கர்த்தததுவத்தை 
அசட்டைபண்ணுகிறவர்களை அப்படிச்‌ செய்வார்‌. 


இவர்கள்‌ துணிகரக்காரர்‌, அகங்காரிகள்‌, மகத்துவங்களைத்‌ 
தூஷிக்க அஞ்சாதவர்கள்‌. 

2 Peter 2:12 (2Pet 2:12) 

(2:12) இவர்களோ பிடிபட்டழிக்கப்படுவதற்கு உண்டான 





புத்தியற்ற மிருகஜீவன்களைப்போலத்‌ தங்களுக்குத்‌ 
தெரியாதவைகளைத்‌ தூஷித்து, தங்கள்‌ கேட்டிலே 
கெட்டழிந்து, அநீதததின்‌ பலனை அடைவார்கள்‌. 

1 John 3:12 (1John 3:12) 

| பொல்லாங்கனால்‌ உண்டாயிருந்து தன்‌ 
சகோதரனைக்‌ கொலைசெய்த 
காயீனைப்போலிருககவேண்டாம்‌; அவன்‌ எதினிமிததம்‌ 
அவனைக்‌ கொலைசெய்தான்‌? தன்‌ கிரியைகள்‌ 
பொல்லாதவைகளும்‌, தன்‌ சகோதரனுடைய கிரியைகள்‌ 


நீதியுள்ளவைகளுமாயிருந்ததினிமிததநதானே. 


2 John 1:11 (2John 1:11) 

(1:11) அவனுக்கு வாழ்த்துதல்‌ சொல்லுகிறவன்‌ 
அவனுடைய துர்ககிரியைகளுக்கும்‌ 
பங்குள்ளவனாகிறான்‌. 

3 John 1:11 (3John 1:11) 

(1:11) பிரியமானவனே, நீ தமையானதைப்‌ பின்பற்றாமல்‌, 
நன்மையானதைப்‌ பின்பற்று, நன்மைசெய்கிறவன்‌ 
தேவனால்‌ உண்டாயிருக்கிறான்‌; தீமைசெய்கிறவன்‌ 
தேவனைக்‌ காணவில்லை. 

Jude 1:8 (Jude 1:8) 

(1:8) அப்படிப்போலவே, சொப்பனக்காரராகிய 
இவர்களும்‌ மாம்சத்தை அசுசிப்படுத்திக்கொண்டு, 
கர்த்தத்துவத்தை அசட்டைபண்ணி, மகத்துவங்களைத்‌ 
தூஷிககிறார்கள்‌. 

Jude 1:10 (Jude 1:10) 

(1:10) இவர்கள்‌ தங்களுக்குத்‌ தெரியாதவைகளைத்‌ 
தூஷிக்கிறார்கள்‌; புதீதியில்லாத மிருகங்களைப்போலச்‌ 
சுபாவப்படி தங்களுக்குத்‌ தெரிந்திருக்கிறவைகளாலே 
தங்களைக்‌ கெடுத்துக்கொள்ளுகிறார்கள்‌. 

Revelation 2:2 (Rev 2:2) 

(2:2) உன்‌ கிரியைகளையும்‌, உன்‌ பிரயாசத்தையும்‌, உன்‌ 
பொறுமையையும்‌, நீ பொல்லாதவர்களைச்‌ 
சகெகக்கூடாமலிருக்றெதையும்‌, 


அப்போஸ்தலரல்லாதவர்கள்‌ தங்களை 


அப்போஸ்தலரென்று சொல்லுகிறதை நீ சோதித்து 


அவர்களைப்‌ பொய்யரென்று கண்டறிந்ததையும்‌; 


Devil 

Matthew 4:1 (Matt 4:1) 

(4:1) அப்பொழுது இயேசு பிசாசினால்‌ 
சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே 


வனாந்தரத்திற்குக்‌ கொண்டுபோகப்பட்டார்‌. 

Matthew 4:5 (Matt 4:5) 

(4:5) அப்பொழுது பிசாசு அவரைப்‌ பரிசுத்த நகரத்திற்குக்‌ 
கொண்டுபோய்‌, தேவாலயத்து உப்பரிகையின்மேல்‌ 
அவரை நிறுத்தி: 

Matthew 4:8 (Matt 4:8) 

(4:8) மறுபடியும்‌, பிசாசு அவரை மிகவும்‌ உயர்ந்த 
மலையின்மேல்‌ கொண்டுபோய்‌, உலகத்தின்‌ சகல 
ராஜ்யங்களையும்‌ அவைகளின்‌ மகிமையையும்‌ 
அவருக்குக்‌ காண்பித்து: 

Matthew 4:11 (Matt 4:11) 

(4:11) அப்பொழுது பிசாசானவன்‌ அவரை விட்டு 
விலகிப்போனான்‌. உடனே தேவதாதர்கள்‌ வநீது, 
அவருக்குப்‌ பணிவிடை செய்தார்கள்‌. 

Matthew 9:32 (Matt 9:32) 


(9:32) அவர்கள்‌ புறப்பட்டுப்‌ போகையில்‌, பிசாசுபிடித்த 


ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில்‌ 
கொண்டுவந்தார்கள்‌. 

Matthew 9:33 (Matt 9:33) 

(9:33) பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன்‌ பேசினான்‌. 





ஜனங்கள்‌ ஆச்சரியப்பட்டு: இஸ்ரவேலில்‌ இப்படி 
ஒருக்காலும்‌ காணப்படவில்லை என்றார்கள்‌. 

Matthew 11:18 (Matt 11:18) 

(11:18) எப்படியெனில்‌, யோவான்‌ 
போஜனபானம்பண்ணாதவனாய்‌ வந்தான்‌ அதற்கு 
அவர்கள்‌: அவன்‌ பிசாசு பிடிதீதிருகீகிறவன்‌ என்றார்கள்‌. 
Matthew 12:22 (Matt 12:22) 

(12:22) அப்பொழுது, பிசாசு பிடித்த குருடும்‌ 
ஊமையுமான ஒருவன்‌ அவரிடத்தில்‌ 
கொண்டுவரப்பட்டான்‌; குருடும்‌ ஊமையுமானவன்‌ 
பேசவுங்‌ காணவுந்தக்கதாக அவனைச்‌ சொஸ்தமாக்கினார்‌. 
Matthew 13:39 (Matt 13:39) 

(13:39) அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு; அறுப்பு 
உலகத்தின்‌ முடிவு; அறுகீகிறவர்கள்‌ தேவதூதர்கள்‌. 
Matthew 15:22 (Matt 15:22) 

(15:22) அப்பொழுது, அந்தத்‌ திசைகளில்‌ குடியிருக்றெ 
கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில்‌ வந்து: 
ஆண்டவரே, தாவீதின்‌ குமாரனே, எனக்கு இரங்கும்‌, என்‌ 


மகள்‌ பிசாசினால்‌ கொடிய வேதனைப்படுகிறாள்‌ என்று 
சொல்லிக்‌ கூப்பிட்டாள்‌. 

Matthew 17:18 (Matt 17:18) 

(17:18) இயேசு பிசாசை அதட்டினார்‌ உடனே அது 
அவனை விட்டுப்‌ புறப்பட்டது; அநீநேரமே அந்த 
இளைஞன்‌ சொஸ்தமானான்‌. 

Matthew 25:41 (Matt 25:41) 

(25:41) அப்பொழுது, இடதுபக்கத்தில்‌ நிற்பவர்களைப்‌ 
பார்தது அவர்‌ சபிக்கப்பட்டவர்களே, என்னைவிட்டு, 
பிசாசுக்காகவும்‌ அவன்‌ தூதர்களுகீகாகவும்‌ 
ஆயத்தம்பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே 
போங்கள்‌. 

Mark 5:15 (Mark 5:15) 

(5:15)  இயேசுவினிடத்தில்‌ வந்து, லேகியோனாகிய 
பிசாசுகள்‌ பிடிதீதிருந்தவன்‌ வஸ்திரந்தரித்து, உட்கார்ந்து, 
புதீதி தெளிந்திருக்கிறதைக்‌ கண்டு, பயந்தார்கள்‌. 

Mark 5:16 (Mark 5:16) 

(5:16) பிசாசுகள்‌ பிடிதீதிருந்தவனுக்கும்‌ பன்றிகளுக்கும்‌ 
சம்பவித்ததைக்‌ கண்டவர்களும்‌ அவர்களுக்கு 
விவரமாய்ச்‌ சொன்னார்கள்‌. 

Mark 5:18 (Mark 5:18) 

(5:18) அப்படியே அவர்‌ படவில்‌ ஏறுகிறபொழுது, பிசாசு 
பிடிதீதிருந்தவன்‌, அவரோடேகூட இருக்கும்படி தனக்கு 


உத்தரவுகொடுக்க அவரை வேண்டிக்கொண்டான்‌. 


Mark 7:26 (Mark 7:26) 

(7:26) அந்த ஸ்திரீ சீரோபேனிக்கியா தேசத்தாளாதிய 
கிரேக்க ஸ்திரீயாயிருந்தாள்‌; அவள்‌ தன்‌ மகளைப்‌ 
பிடித்திருந்த பிசாசைத்‌ துரத்திவிடவேண்டுமென்று 
அவரை வேண்டிக்கொண்டாள்‌. 

Mark 7:29 (Mark 7:29) 

(7:29) அப்பொழுது, அவர்‌ நீ சொன்ன அந்த 
வார்ததையினிமித்தம்‌ போகலாம்‌. பிசாசு உன்‌ மகளை 
விட்டு நீங்கிப்போயிற்று என்றார்‌. 

Mark 7:30 (Mark 7:30) 

(7:30) அவள்‌ தன்‌ வீட்டுக்கு வந்தபொழுது, பிசாசு 
போய்விட்டதையும்‌, தன்‌ மகள்‌ கட்டிலில்‌ 
படுதீதிருகீகிறதையும்‌ கண்டாள்‌. 

Luke 4:2 (Luke 4:2) 

(4:2) நாற்பதுநாள்‌ பிசாசினால்‌ சோதிக்கப்பட்டார்‌. அந்த 
நாட்களில்‌ அவர்‌ ஒன்றும்‌ புசியாதிருந்தார்‌ அந்த நாட்கள்‌ 
முடிந்தபின்பு அவருக்குப்‌ பசியுண்டாயிற்று. 

Luke 4:3 (Luke 4:3) 

(4:3) அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி: நீர்‌ 
தேவனுடைய குமாரனேயானால்‌, இந்தக்‌ கல்‌ 
அப்பமாகும்படி சொல்லும்‌ என்றான்‌. 


Luke 4:5 (Luke 4:5) 


(4:5) பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின்மேல்‌ 
கொண்டுபோய்‌, உலகத்தின்‌ சகல ராஜ்யங்களையும்‌ ஒரு 
நிமிஷத்திலே அவருக்குக்‌ காண்பித்து: 

Luke 4:6 (Luke 4:6) 

(4:6) இவைகள்‌ எல்லாவற்றின்மேலுமுள்ள 
அதிகாரத்தையும்‌ இவைகளின்‌ மகிமையையும்‌ உமக்குத்‌ 
தருவேன்‌, இவைகள்‌ எனக்கு 
ஒப்புக்கொடுச்கப்பட்டிருக்கிறது; எனக்கு 
இஷ்டமானவனுக்கு இவைகளைக்‌ கொடுக்கிறேன்‌. 

Luke 4:33 (Luke 4:13) 

(4:13) பிசாசானவன்‌ சோதனையெல்லாம்‌ முடித்தபின்பு, 
சிலகாலம்‌ அவரை விட்டு விலகிப்போனான்‌. 

Luke 4:33 (Luke 4:33) 

(4:33) ஜெபஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு 
மனுஷன்‌ இருந்தான்‌. 

Luke 4:35 (Luke 4:35) 

(4:35) அதற்கு இயேசு: நீ பேசாமல்‌ இவனை விட்டுப்‌ 





புறப்பட்டுப்‌ போ என்று அதை அதட்டினார்‌; 
அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின்‌ நடுவே 
விழத்தள்ளி, அவனுக்கு ஒரு சேதமுஞ்செய்யாமல்‌, 
அவனை விட்டுப்‌ போய்விட்டது. 

Luke 7:33 (Luke 7:33) 


(7:33) எப்படியெனில்‌ யோவான்ஸ்நானன்‌ அப்பம்‌ 





புசியாதவனும்‌ திராட்சரசம்‌ குடியாதவனுமாய்‌ வந்தான்‌; 


அதற்கு நீங்கள்‌: அவன்‌ பிசாசு பிடித்திருக்கறெவன்‌ 
என்கிறீர்கள்‌. 

Luke 8:32 (Luke 8:12) 

(8:12) வழியருகே விதைக்கப்பட்டவர்கள்‌ வசனத்தைக்‌ 


கேட்றெவர்களாயிருக்கிறார்கள்‌; அவர்கள்‌ விசுவாசித்து 





இரட்சிக்கப்படாதபடிக்குப்‌ பிசாசானவன்‌ வநது, 
அவ்வசனத்தை அவர்கள்‌ இருதயத்திலிருந்து 
எடுத்துப்போடுகிறான்‌. 


Luke 8:29 (Luke 8:29) 
(8:29) அந்த அசுத்தஆவி அவனை விட்டுப்‌ போகும்படி 








இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படிச்‌ 
சொன்னான்‌. அநீத அசுத்தஆவி வெகுகாலமாய்‌ 


அவனைப்‌ பிடித்திருந்தது; அவன்‌ சங்கிலிகளினாலும்‌ 





விலங்குகளினாலும்‌ கட்டுண்டு 
காவல்பண்ணப்பட்டிருந்தும்‌ கட்டுகளை 
முறித்துப்போட்டுப்‌ பிசாசினால்‌ வனாந்தரங்களுக்குத 
துரத்தப்பட்டிருந்தான்‌. 


Luke 9:42 (Luke 9:42) 

(9:42) அவன்‌ சமீபித்துவருகையில்‌, பிசாசு அவனைக்‌ 
கழே தள்ளி, அலைக்கழித்தது. இயேசு அந்த 
அசுத்தஆவியை அதட்டி, இளைஞனைக்‌ குணமாக்கி, 
அவன்‌ தகப்பனிடத்தில்‌ அவனை ஒப்புக்கொடுத்தார்‌. 
Luke 11:14 (Luke 11:14) 


(11:14) பின்பு அவர்‌ ஊமையாயிருந்த ஒரு பிசாசைத்‌ 





துரதீதினார்‌. பிசாசு புறப்பட்டுப்போனபின்பு ஊமையன்‌ 
பேசினான்‌; ஜனங்கள்‌ ஆச்சரியப்பட்டார்கள்‌. 

John 6:70 (John 6:70) 

(6:70) இயேசு அவர்களை நோக்கி: பன்னிருவராகிய 
உங்களை நான்‌ தெரிந்துகொள்ளவில்லையா? 
உங்களுக்குள்ளும்‌ ஒருவன்‌ பிசாசாயிருக்கிறான்‌ என்றார்‌. 
John 7:20 (John 7:20) 

(7:20) ஜனங்கள்‌ அவருக்குப்‌ பிரதியுத்தரமாக: நீ 
பிசாசுபிடிதீதவன்‌; உன்னைக்‌ கொலைசெய்யதீ 
தேடுகிறவன்‌ யார்‌ என்றார்கள்‌. 

John 8:44 (John 8:44) 

(8:44) நீங்கள்‌ உங்கள்‌ பிதாவாகிய பிசாசானவனால்‌ 
உண்டானவர்கள்‌; உங்கள்‌ பிதாவினுடைய 
இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள்‌; அவன்‌ 
ஆதிமுதற்கொண்டு மனுஷகொலைபாதகனாயிருக்கறொன்‌; 
சத்தியம்‌ அவனிடதீதிலில்லாதபடியால்‌ அவன்‌ 
சத்தியததிலே நிலைநிற்கவில்லை; அவன்‌ பொய்யனும்‌ 
பொய்க்குப்‌ பிதாவுமாயிருக்கிறபடியால்‌ அவன்‌ 
பொய்பேசும்போது தன்‌ சொந்தத்தில்‌ எடுத்துப்‌ 
பேசுகிறான்‌. 

John 8:48 (John 8:48) 


(8:48) அப்பொழுது யூதர்கள்‌ அவருக்குப்‌ பிரதியுத்தரமாக: 
உன்னைச்‌ சமாரியனென்றும்‌, பிசாசுபிடிதீதவனென்றும்‌ 
நாங்கள்‌ சொல்லுகிறது சரிதானே என்றார்கள்‌. 

John 8:49 (John 8:49) 

(8:49) அதற்கு இயேசு: நான்‌ பிசாசு பிடித்தவனல்ல, நான்‌ 
என்‌ பிதாவைக்‌ கனம்பண்ணுகிறேன்‌, நீங்கள்‌ என்னைக்‌ 
கனவீனம்பண்ணுகிறீர்கள்‌. 

John 8:52 (John 8:52) 

(8:52) அப்பொழுது யூதர்கள்‌ அவரை நோக்கி: நீ 
பிசாசுபிடித்தவனென்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம்‌; 
ஆபிரகாமும்‌ தீர்க்கதரிசிகளும்‌ மரிததார்கள்‌. நீயோ: 


ஒருவன்‌ என்‌ வார்த்தையைக்‌ கைக்கொண்டால்‌ 
என்றென்றைக்கும்‌ மரணத்தை ருசிபார்ப்பதில்லை 
என்கிறாய்‌. 


John 10:20 (John 10:20) 

(10:20) அவர்களில்‌ அநேகர்‌; இவன்‌ பிசாசுபிடித்தவன்‌, 
பயித்தியக்காரன்‌; ஏன்‌ இவனுக்குச்‌ செவிகொடுக்கிறீர்கள்‌ 
என்றார்கள்‌. 

John 10:21 (John 10:21) 

(10:21) வேறே சிலர்‌ இவைகள்‌ பிசாசுபிடித்தவனுடைய 
வசனங்களல்லவே. குருடருடைய கண்களைப்‌ பிசாசு 
திறக்கக்கூடுமா என்றார்கள்‌. 


John 13:2 (John 13:2) 


(13:2) சமோனின்‌ குமாரனாகிய யூதாஸ்காரியோத்து 
அவரைக்‌ காட்டிக்கொடுக்கும்படி பிசாசானவன்‌ அவன்‌ 
இருதயத்தைதீ தூண்டினபின்பு, அவர்கள்‌ போஜனம்‌ 
பண்ணிக்கொண்டிருக்கையில்‌; 

Acts 10:38 (Acts 10:38) 

(10:38) நசரேயனாகிய இயேசுவைத்‌ தேவன்‌ 
பரிசுதீதஆவியினாலும்‌ வல்லமையினாலும்‌ 
அபிஷேகம்பண்ணினார்‌ தேவன்‌ அவருடனேகூட 
இருந்தபடியினாலே அவர்‌ நன்மைசெய்கிறவராயும்‌ 
பிசாசின்‌ வல்லமையில்‌ அகப்பட்ட யாவரையும்‌ 
குணமாக்குகிறவராயும்‌ சுற்றித்திரிந்தார்‌. 

Acts 13:10 (Acts 13:10) 

(13:10) எல்லாக்‌ கபடமும்‌ எல்லாப்‌ பொல்லாங்கும்‌ 
நிறைந்தவனே, பிசாசின்‌ மகனே, நீதிக்கெல்லாம்‌ 
பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளைப்‌ 
புரட்டுவதில்‌ ஓயமாட்டாயோ? 

Ephesians 4:27 (Eph 4:27) 

(4:27) பிசாசுக்கு இடங்கொடாமலும்‌ இருங்கள்‌. 
Ephesians 6:11 (Eph 6:11) 

(6:11) நீங்கள்‌ பிசாசின்‌ தநதிரங்களோடு எதிர்த்துநிற்கத்‌ 
திராணியுள்ளவர்களாகும்படி, தேவனுடைய 
சர்வாயுதவர்க்கத்தையும்‌ தரித்துக்கொள்ளுங்கள்‌. 

1 Timothy 3:6 (1Tim 3:6) 


(3:6) அவன்‌ இறுமாப்படைந்து, பிசாசு அடைந்த 
ஆக்கினையிலே விழாதபடிக்கு, நூதன 
சீஷனாயிருக்ககீகூடாது. 

1 Timothy 3:7 (1Tim 3:/) 

(3:7) அவன்‌ நிந்தனையிலும்‌, பிசாசின்‌ கண்ணியிலும்‌ 
விழாதபடிக்கு, புறம்பானவர்களால்‌ நற்சாட்சி 
பெற்றவனாயுமிருகீகவேண்டும்‌. 

2 Timothy 2:26 (2Tim 2:26) 

(2:26) பிசாசானவனுடைய  இச்சையின்படி செய்ய 
அவனால்‌ பிடிபட்டிருக்கிற அவர்கள்‌ மறுபடியும்‌ 
மயக்கந்தெளிந்து அவன்‌ கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும்‌, 
சாந்தமாய்‌ அவர்களுக்கு உபதேசிக்கவேண்டும்‌. 
Hebrews 2:14 (Heb 2:14) 

(2:14) ஆதலால்‌, பிள்ளைகள்‌ மாம்சத்தையும்‌ 
இரத்தத்தையும்‌ உடையவர்களாயிருக்து அவரும்‌ 


அவர்களைப்போல மாம்சததையும்‌ இரத்தத்தையும்‌ 


உடையவரானார்‌ மரணத்துக்கு அதிகாரியாகிய 
பிசாசானவனைத்‌ தமது மரணத்தினாலே 
அழிக்கும்படிக்கும்‌, 


James 4:7 (Jas 4:/) 

(4:/) ஆகையால்‌, தேவனுக்குக்‌ £ீழ்ப்படிந்திருங்கள்‌; 
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்‌, அப்பொழுது அவன்‌ 
உங்களைவிட்டு ஓடிப்போவான்‌. 


1 Peter 5:8 (124 5:8) 


(5:8) தெளிநீத புத்தியுள்ளவர்களாயிருங்கள்‌, 
விழித்திருங்கள்‌; ஏனெனில்‌, உங்கள்‌ எதிராளியாகிய 
பிசாசானவன்‌ கெர்ச்சிக்கற சிங்கம்போல்‌ எவனை 
விழுங்கலாமோ என்று வகைதேடிச்‌ சுற்றிததிரிகறான்‌. 

1 John 3:8 (1/௦ 3:8) 

(3:8) பாவஞ்செய்கிறவன்‌ பிசாசினாலுண்டாயிருகீகிறான்‌; 
ஏனெனில்‌ பிசாசானவன்‌ ஆதிமுதல்‌ பாவஞ்செய்கிறான்‌; 
பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே 
தேவனுடைய குமாரன்‌ வெளிப்பட்டார்‌. 

1 John 3:10 (1John 3:10) 

(3:10) இதினாலே தேவனுடைய பிள்ளைகள்‌ 
இன்னாரென்றும்‌, பிசாசின்‌ பிள்ளைகள்‌ இன்னாரென்றும்‌ 
வெளிப்படும்‌; நீதியைச்‌ செய்யாமலும்‌ தன்‌ சகோதரனில்‌ 
அன்புகூராமலும்‌ இருக்கிற எவனும்‌ தேவனால்‌ 
உண்டானவனல்ல. 

Jude 1:9 (Jude 1:9) 

(1:9) பிரதான தூதனாகிய மிகாவேல்‌ மோசேயினுடைய 
சரீரத்தைக்குறித்துப்‌ பிசாசுடனே தர்க்கித்துப்‌ 
பேசினபோது, அவனைத்‌ தூஷணமாய்க்‌ குற்றப்படுத்தத்‌ 
துணியாமல்‌! கர்த்தர்‌ உன்னைக்‌ கடிநீதுகொள்வாராக 
என்று சொன்னான்‌. 

Revelation 2:10 (Rev 2:10) 

(2:10) நீ படப்போகிற பாடுகளைக்குறித்து எவ்வளவும்‌ 
பயப்படாதே; இதோ, நீங்கள்‌ 


சோதிக்கப்படும்பொருட்டாகப்‌ பிசாசானவன்‌ உங்களில்‌ 





சிலரைக்‌ காவலில்‌ போடுவான்‌; பத்துநாள்‌ 
உபத்திரவப்படுவீர்கள்‌. ஆகிலும்‌ நீ மரணபரியந்தம்‌ 
உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவதிரீடத்தை உனக்குத்‌ 
தருவேன்‌. 

Revelation 12:9 (Rev 12:9) 

(12:9) உலகமனைத்தையும்‌ மோசம்போக்குகிற பிசாசு 
என்றும்‌ சாத்தான்‌ என்றும்‌ சொல்லப்பட்ட பழைய 
பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம்‌ தள்ளப்பட்டது; அது 
பூமியிலே விழத்தள்ளப்பட்டது, அதனோடேகூட 
அதைசசேர்நத தூதரும்‌ தள்ளப்பட்டார்கள்‌. 

Revelation 12:12 (Rev 12:12) 

(12:12) ஆகையால்‌ பரலோகங்களே! அவைகளில்‌ 
வாசமாயிருக்கிறவர்களே! களிகூருங்கள்‌. பூமியிலும்‌ 
சமுத்திரத்திலும்‌ குடியிருக்கிறவர்களே! ஐயே, 
பிசாசானவன்‌ தனக்குக்‌ கொஞ்சக்காலமாத்திரம்‌ 
உண்டென்று அறிநது, மிகுந்த கோபங்கொண்டு, 
உங்களிடத்தில்‌ இறங்கினபடியால்‌, உங்களுக்கு 
ஆபத்துவரும்‌ என்று சொல்லக்கேட்டேன்‌. 

Revelation 20:2 (Rev 20:2) 

(20:2) பிசாசென்றும்‌ சாத்தானென்றும்‌ சொல்லப்பட்ட 
பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை அவன்‌ பிடித்து, 
அதை ஆயிரம்‌ வருஷமளவுங்‌ கட்டிவைத்து, அந்த 
ஆயிரம்‌ வருஷம்‌ நிறைவேறும்வரைக்கும்‌ அது 


ஜனங்களை மோசம்போக்காதபடிக்கு அதைப்‌ 
பாதாளத்திலே தள்ளியடைதது, அதின்மேல்‌ 
முத்திரைபோட்டான்‌. 

Revelation 20:10 (Rev 20:10) 

(20:10) மேலும்‌ அவர்களை மோசம்போக்கின 
பிசாசானவன்‌, மிருகமும்‌ கள்ளததீர்ககதரிசியுமிருக்கிற 
இடமாகிய அக்கினியும்‌ கந்தகமுமான கடலிலே 
தள்ளப்பட்டான்‌. அவர்கள்‌ இரவும்‌ பகலும்‌ 


சதாகாலங்களிலும்‌ வாதிக்கப்படுவார்கள்‌. 


Adversary 


Exodus 23:22 (Exod 23:22) 

(23:22) நீ அவர்‌ வாக்கை நன்றாய்க்‌ கேட்டு, நான்‌ 
சொல்வதையெல்லாம்‌ செய்வாயாகில்‌ நான்‌ உன்‌ 
சததுருக்களுக்குச்‌ சத்துருவாயும்‌, உன்‌ விரோதிகளுக்கு 
விரோதியாயும்‌ இருப்பேன்‌. 

Numbers 22:22 (Num 22:22) 

(22:22) அவன்‌ போகிறதினாலே தேவனுக்குக்‌ கோபம்‌ 
மூண்டது; கர்த்தருடைய தூதனானவர்‌ வழியிலே 
அவனுக்கு எதிராளியாக நின்றார்‌. அவன்‌ தன்‌ 
கழுதையின்மேல்‌ ஏறிப்போனான்‌; அவன்‌ வேலைக்காரர்‌ 
இரண்டுபேரும்‌ அவனோடே இருந்தார்கள்‌. 

1 Samuel 1:6 (1Sam 1:6) 


(1:6) கர்த்தர்‌ அவள்‌ கர்ப்பத்தை அடைத்தபடியினால்‌, 
அவளுடைய சக்களத்தி அவள்‌ துக்கப்படும்படியாக 
அவளை மிகவும்‌ விசனப்படுத்துவாள்‌. 

1 Samuel 29:4 (1Sam 29:4) 

(29:4) அதனால்‌ பெலிஸ்தரின்‌ பிரபுக்கள்‌ அவன்மேல்‌ 
கடுங்கோபமாகி, அவனைப்‌ பார்த்து: இந்த மனுஷன்‌ நீர்‌ 
குறித்த தன்‌ இடத்திற்குத்‌ திரும்பிப்போகும்படிக்கு, 
அங்கே அவனை மறுபடியும்‌ அனுப்பிவிடும்‌; யுத்தத்தில்‌ 
இவன்‌ நமக்குச்‌ சத்துருவாயிராதபடிக்கு, இவன்‌ 
நம்மோடே கூட யுத்தத்திற்கு வரவேண்டியதில்லை; 
இவன்‌ எதினாலே தன்‌ ஆண்டவனோடே 
ஒப்புரவாவான்‌? இந்த மனுஷருடைய தலைகளினால்‌ 
அல்லவா? 

1 Kings 5:4 (11605 5:4) 

(5:4) ஆனாலும்‌ இப்பொழுதோ என்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
எங்கும்‌ எனக்கு இளைப்பாறுதலைத்‌ தந்தார்‌ விரோதியும்‌ 
இல்லை, இடையூறும்‌ இல்லை. 

1 Kings 11:14 (105 11:14) 

(11:14) கர்த்தர்‌ ஏதோமியனாகிய ஆதாத்‌ என்னும்‌ ஒரு 
விரோதியைச்‌ சாலொமோனுக்கு எழுப்பினார்‌ இவன்‌ 
ஏதோமிலிருந்த ராஜகுலமானவன்‌. 

1 Kings 11:23 (11005 11:23) 

(11:23) எலியாதாவின்‌ குமாரனாகிய ரேசோன்‌ என்னும்‌ 
வேறொரு விரோதியை தேவன்‌ எழுப்பினார்‌; இவன்‌ தன்‌ 


ஆண்டவனாகிய ஆதாதேசர்‌ என்னும்‌ சோபாவின்‌ 
ராஜாவை விட்டு ஓடிப்போய்‌, 

1 Kings 11:25 (105 11:25) 

(11:25) ஆதாத்‌ பொல்லாப்புச்‌ செய்ததுமல்லாமல்‌, 
ரேசோன்‌ சாலொமோனுடைய நாளெல்லாம்‌ 
இஸ்ரவேலுக்கு விரோதியாக, சீரியாவின்மேல்‌ 
ராஜாவாயிருநீது, இஸ்ரவேலைப்‌ பகைத்தான்‌. 

Esther 7:6 (Esth 7:6) 

(7:6) அதற்கு எஸ்தர்‌: சத்துருவும்‌ பகைஞனுமாகிய அந்த 
மனிதன்‌ இந்தத்‌ துஷ்ட ஆமான்தான்‌ என்றாள்‌; 
அப்பொழுது ராஜாவுக்கும்‌ ராஜாத்திக்கும்‌ முன்பாக 
ஆமான்‌ திகிலடை ந்தான்‌. 

Job 31:35 (Job 31:35) 

(31:35) ஆ, என்‌ வழக்கைக்‌ கேட்கிறவன்‌ ஒருவன்‌ 
இருந்தால்‌ நலமாயிருக்கும்‌; இதே சர்வவல்லவர்‌ எனக்கு 
உத்தரவு அருளிச்செய்யவும்‌, என்‌ எதிராளி தன்‌ வழக்கை 
எழுதிக்கொடுக்கவும்‌ எனக்கு விருப்பமுண்டு. 

Psalms 74:10 (Ps 74:10) 

(74:10) தேவனே, எதுவரைக்கும்‌ சத்துரு நிநீதிப்பான்‌? 
பகைவன்‌ உமது நாமத்தை எப்பொழுதும்‌ 
தூஷிப்பானோ? 

Isaiah 50:8 (Isa 50:8) 

(50:8) என்னை நீதிமானாக்குகிறவர்‌ சமீபமாயிருக்கிறார்‌, 


என்னோடே வழக்காடுகிறவன்‌ யார்‌? ஏகமாய்‌ 


நிற்போமாக, யார்‌ எனக்கு எதிராளி? அவன்‌ என்னிடத்தில்‌ 
வரட்டும்‌. 

Lamentations 1:10 (Lam 1:10) 

(1:10) அவளுடைய இன்பமான எல்லாவற்றின்மேலும்‌ 


சத்துரு தன்‌ கையை நீட்டினான்‌; உம்முடைய சபையிலே 





வரலாகாதென்று தேவரீர்‌ விலக்கிய புறஜாதியார்‌ உமது 
பரிசுத்த ஸ்தலத்துக்குள்‌ பிரவேசித்ததைக்‌ கண்டாள்‌. 


Lamentations 2:4 (Lam 2:4) 


(2:4) பகைஞனைப்போல்‌ தம்முடைய வில்லை 
நாணேற்றினார்‌ சதீதுருவைப்போல்‌ தம்முடைய 
வலதுகரத்தை நீட்டிநின்று, கண்ணுக்கு 


இன்பமானதையெல்லாம்‌ அழித்துப்போட்டார்‌; சீயோன்‌ 
குமாரததியின்‌ கூடாரத்திலே தம்முடைய உக்கிரத்தை 
அக்கினியைப்போல்‌ சொறியப்பண்ணினார்‌. 
Lamentations 4:12 (Lam 4:12) 

(4:12) சத்துருவும்‌ பகைஞனும்‌ எருசலேமின்‌ 
வாசல்களுக்குள்‌ பிரவேசிப்பான்‌ என்கிறதைப்‌ பூமியின்‌ 
ராஜாக்களும்‌ பூச்சக்கரத்தின்‌ சகல குடிகளும்‌ 
நம்பமாட்டாதிருநீதார்கள்‌. 

Amos 3:11 (Amos 3:11) 

(3:11) ஆகையால்‌ சத்துரு வநது, தேசத்தைச்‌ 
சூழ்ந்துகொண்டு, உன்‌ பெலத்தை என்னிலிருந்து 


அற்றுப்போகப்பண்ணுவான்‌; அப்பொழுது உன்‌ 


அரமனைகள்‌ கொள்ளையிடப்படும்‌ என்று கர்தீதராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 

Matthew 5:25 (Matt 5:25) 

(5:25) எதிராளி உன்னை  நியாயாதிபதியினிடத்தில்‌ 
ஓப்புக்கொடாமலும்‌, நியாயாதிபதி உன்னைச்‌ 
சேவகனிடத்தில்‌ ஓப்புக்கொடாமலும்‌, நீ 
சிறைச்சாலையில்‌ வைக்கப்படாமலும்‌ இருக்கும்படியாக, 
நீ உன்‌ எதிராளியோடு வழியில்‌ இருக்கும்போதே 
சீக்கிரமாய்‌ அவனுடனே நல்மனம்‌ பொருந்து. 

Luke 12:58 (Luke 12:58) 





(12:58) உனக்கு எதிராளியானவன்‌ உன்னை 
அதிகாரியினிடததிற்குக்‌ கொண்டுபோகிறபோது, 
வழியிலேதானே அவனிடத்திலிருந்து 
விடுதலையாகும்படி பிரயாசப்படு, இல்லாவிட்டால்‌, 
அவன்‌ உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாகக்‌ 
கொண்டுபோவான்‌, நியாயாதிபதி உன்னைச்‌ 


சேவகனிடத்தில்‌ ஒப்புக்கொடுப்பான்‌, சேவகன்‌ உன்னைச்‌ 
சிறைச்சாலையில்‌ போடுவான்‌. 

Luke 18:3 (Luke 18:3) 

(18:3) அந்தப்‌ பட்டணத்திலே ஒரு விதவையும்‌ 
இருந்தாள்‌; அவள்‌ அவனிடத்தில்‌ போய்‌: எனக்கும்‌ என்‌ 
எதிராளிக்கும்‌ இருக்கிற காரியத்தில்‌ எனக்கு 
நியாயஞ்செய்யவேண்டும்‌ என்று 


விண்ணப்பம்‌ பண்ணினாள்‌. 


1 Timothy 5:14 (1Tim 5:14) 

(5:14) ஆகையால்‌ இளவயதுள்ள விதவைகள்‌ 
விவாகம்பண்ணவும்‌, பிள்ளைகளைப்‌ பெறவும்‌, வீட்டை 
நடத்தவும்‌, விரோதியானவன்‌ நிநீதிக்கிறதற்கு 
இடெமுண்டாக்காமலிருக்கவும்‌ வேண்டுமென்றிருக்கிறேன்‌. 
1 Peter 5:8 (124 5:8) 

(5:8) தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள்‌, 
விழித்திருங்கள்‌; ஏனெனில்‌, உங்கள்‌ எதிராளியாகிய 
பிசாசானவன்‌ கெர்சசிக்கிற சிங்கம்போல்‌ எவனை 


விழுங்கலாமோ என்று வகைதேடிச்‌ சுற்றிதீதிரிகிறான்‌. 


Wicked 


Genesis 13:13 (Gen 13:13) 

(13:13) சோதோமின்‌ ஜனங்கள்‌ பொல்லாதவர்களும்‌ 
கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய்‌ இருந்தார்கள்‌. 
Genesis 18:23 (Gen 18:23) 

(18:23) அப்பொழுது ஆபிரகாம்‌ சமீபமாய்ச்‌ சேர்ந்து: 
துன்மார்க்கனோடே நீதிமானையும்‌ அழிப்பீரோ? 
Genesis 18:25 (Gen 18:25) 

(18:25) துன்மார்க்கனோடே நீதிமானையும்‌ சங்கரிப்பது 
உமக்குத்‌ தூரமாயிருப்பதாக; நீதிமானையும்‌ 





துன்மார்க்கனையும்‌ சமமாய்‌ நடப்பிப்பது உமக்குத்‌ 


தூரமாயிருப்பதாக; சர்வலோக நியாயாதிபதி 
நீதிசெய்யாதிருப்பாரோ என்றான்‌. 

Genesis 38:7 (Gen 38:7) 

(38:7) யூதாவின்‌ மூத்த மகனாகிய ஏர்‌ என்பவன்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாதவனாயிருந்ததினால்‌, 
கர்த்தர்‌ அவனை அழித்துப்போட்டார்‌. 

Exodus 9:27 (Exod 9:27) 

(9:27) அப்பொழுது பார்வோன்‌ மோசேயையும்‌ 
ஆரோனையும்‌ அழைப்பித்து: நான்‌ இந்த முறை பாவம்‌ 
செய்தேன்‌; கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌; நானும்‌ என்‌ ஜனமும்‌ 
துன்மார்க்கர்‌. 

Exodus 23:1 (Exod 23:1) 

(23:1) அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக; 
கொடுமையுள்ள சாட்சிக்காரனாயிருக்க ஆகாதவனோடே 
கலவாயாக. 

Exodus 23:7 (Exod 23:7) 

(23-7) கள்ளக்காரியத்துக்குத்‌ தூரமாயிருப்பாயாக; 
குற்றமில்லாதவனையும்‌ நீதிமானையும்‌ 
கொலைசெய்யாயாக; நான்‌ துன்மாரக்கனை நீதிமான்‌ 
என்று தீர்க்கமாட்டேன்‌. 

Leviticus 20:17 (Lev 20:17) 

(20:17) ஒருவன்‌ தன்‌ தகப்பனுக்காவது தன்‌ தாய்க்காவது 
குமாரததியாயிருக்றெ தன்‌ சகோதரியைச்‌ 


சேர்த்துக்கொண்டு, அவன்‌ அவளுடைய 


நிர்வாணத்தையும்‌, அவள்‌ அவனுடைய நிர்வாணத்தையும்‌ 
பார்த்தால்‌, அது பாதகம்‌; அவர்கள்‌ தங்கள்‌ ஜனங்களின்‌ 
கண்களுக்கு முன்பாக அறுப்புண்டு போகக்கடவர்கள்‌; 
அவன்‌ தன்‌ சகோதரியை நிர்வாணப்படுத்தினான்‌; அவன்‌ 
தன்‌ அக்கிரமதீதைச்‌ சுமப்பான்‌. 

Numbers 16:26 (Num 16:26) 

(16:26) அவன்‌ சபையாரை நோக்கி; இந்தத்‌ 
துஷ்டமனிதரின்‌ சகல பாவங்களிலும்‌ நீங்கள்‌ 
வாரிக்கொள்ளப்படாதபடிக்கு, அவர்கள்‌ கூடாரங்களை 
விட்டு விலகி, அவர்களுக்கு உண்டானவைகளில்‌ 
ஒன்றையும்‌ தொடாதிருங்கள்‌ என்றான்‌. 

Deuteronomy 15:9 (Deut 15:9) 

(15:9) விடுதலை வருஷமாகிய ஏழாம்‌ வருஷம்‌ 
கிட்டியிருக்கற தென்று சொல்லி, உன்‌ இருதயத்திலே 
பொல்லாத நினைவு கொண்டு, உன்‌ ஏழைச்‌ 
சகோதரனுக்குகீ கொடாமல்‌ மறுத்து, அவன்மேல்‌ 
வன்கண்‌ வைக்காதபடிக்கும்‌, அவன்‌ உன்னைக்‌ குறித்துக 
கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும்‌ 
எச்சரிக்கையாயிரு; அப்படிச்‌ செய்வாயானால்‌ அது 
உனக்குப்‌ பாவமாயிருக்கும்‌. 

Deuteronomy 17:5 (Deut 1/:5) 

(17:5) அந்த அக்கிரமத்தைச்‌ செய்த புருஷனையாவது 


ஸ்திரீயையாவது உன்‌ வாசல்களுக்கு வெளியே 


கொண்டுபோய்‌, அப்படிப்பட்டவர்கள்‌ சாகும்படி 
கல்லெறியக்கடவாய்‌. 

Deuteronomy 23:9 (Deut 23:9) 

(23:9) நீ படையெடுத்து உன்‌ சத்துருக்களுக்கு 
விரோதமாய்ப்‌ புறப்படும்போது, தீதான காரியங்கள்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ விலகியிருப்பாயாக. 

Deuteronomy 25:1 (Deut 25:1) 

(25:1)  மனிதருக்குள்ளே வழக்குண்டாய்‌, அவர்கள்‌ 
நியாயம்‌ விசாரிக்கப்பட நியாயஸ்தலதீதிலே வந்தால்‌, 
நியாயாதிபதிகள்‌ நீதிமானை நீதிமான்‌ என்றும்‌ 
குற்றவாளியைக்‌ குற்றவாளி என்றும்‌ தீர்க்கக்கடவர்கள்‌. 
Deuteronomy 25:2 (Deut 25:2) 

(25:2) குற்றவாளி அடிகளுக்குப்‌ பாதீதிரவானானால்‌, 
நியாயாதிபதி அவனைக்‌ கீழே கிடகீகப்பண்ணி, அவன்‌ 
குற்றத்திறகுத தக்கதாய்த்‌ தனக்கு முன்பாகக்‌ 
கணக்கின்படி அவனை அடிப்பிக்ககீகடவன்‌. 

1 Samuel 2:9 (1580 2:9) 

(2:9) அவர்‌ தமது பரிசுத்தவான்‌௧ளின்‌ பாதங்களைக்‌ 
காப்பார்‌ துன்மார்க்கர்‌ இருளிலே மெளனமாவார்கள்‌; 
பெலத்தினால்‌ ஒருவனும்‌ மேற்கொள்வதில்லை. 

1 Samuel 24:13 (158 24:13) 

(24:13) முதியோர்‌ மொழிப்படியே, ஆகாதவர்களிடத்திலே 
ஆகாமியம்‌ பிறக்கும்‌ ஆகையால்‌ உம்முடையபேரில்‌ 


நான்‌ கைபோடுவதில்லை. 


1 Samuel 30:22 (158 30:22) 

(30:22) அப்பொழுது தாவீதோடே நடந்து வந்த 
மனுஷரில்‌ பொல்லாதவர்களும்‌ பேலியாளின்‌ 
மக்களுமான எல்லாரும்‌: அவர்கள்‌ எங்களோடே 
வராதபடியினால்‌ நாங்கள்‌ திருப்பிக்கொண்ட 
கொள்ளையுடைமைகளில்‌ அவர்களுக்கு ஒன்றும்‌ 
கொடுப்பதில்லை; அவர்களில்‌ ஒவ்வொருவனும்‌ தன்தன்‌ 
மனைவியையும்‌ தன்தன்‌ பிள்ளைகளையுமே 
அழைத்துக்கொண்டு போகட்டும்‌ என்றார்கள்‌. 

2 Samuel 3:34 (2Sam 3:34) 

(3:34) உன்‌ கைகள்‌ கட்டப்படவும்‌ இல்லை; உன்‌ 
கால்களில்‌ விலங்கு போடப்படவும்‌ இல்லை; துஷ்டர்‌ 
கையில்‌ மடிகிறதுபோல மடிநீதாயே என்றான்‌; 
அப்பொழுது ஜனங்களெல்லாரும்‌ பின்னும்‌ அதிகமாய்‌ 
அவனுக்காக அழுதார்கள்‌. 

2 Samuel 4:11 (258 4:11) 

(4:11) தமது வீட்டிற்குள்‌ தமது படுக்கையின்மேல்‌ 
படுத்திருந்த நீதிமானைக்‌ கொலைசெய்த பொல்லாத 
மனுஷருக்கு எவ்வளவு அதிகமாய்‌ ஆக்கினை 
செய்யவேண்டும்‌? இப்போதும்‌ நான்‌ அவருடைய 


இரத்தப்பழியை உங்கள்‌ கைகளில்‌ வாங்கி, உங்களை 





பூமியிலிருந்து அழித்துப்போடாகிருப்பேனோ என்று 
சொல்லி, 


1 Kings 8:32 (1105 8:32) 


(8:32) அப்பொழுது பரலோகத்தில்‌ இருக்கிற தேவரீர்‌ 
கேட்டு, துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன்‌ 
தலையின்மேல்‌ சுமரப்பண்ணி, அவனைக்‌ 
குற்றவாளியாகத்‌ தீர்க்கவும்‌, நீதிமானுக்கு அவனுடைய 
நீதிக்குதீதக்கதாய்ச்‌ செய்து அவனை நீதிமானாக்கவும்‌ 
தக்கதாய்‌ உமது அடியாரை நியாயந்தீர்ப்பீராக. 

2 Kings 17:11 (205 17:11) 

(17:11) கர்த்தர்‌ தங்களை விட்டுக்‌ குடிவிலக்கின 
ஜாதிகளைப்போல, சகல மேடைகளிலும்‌ தூபங்காட்டி, 
கர்த்தருக்குக்‌ கோபமுண்டாகத துர்க்கரியைகளைச்‌ 
செய்து, 

2 Chronicles 6:23 (2Chr 6:23) 

(6:23) அப்பொழுது பரலோகத்திலிருக்கிற தேவரீர்‌ 
கேட்டு, துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன்‌ 


தலையின்மேல்‌ சுமரப்பண்ணி, அவனுக்கு நீதியைச்‌ 


சரிக்கட்டவும்‌, நீதிமானுக்கு அவனுடைய 
நீதிக்குத்தக்கதாய்ச்‌ செய்து அவனை 
நீதிமானாக்கவுநீதகீகதாய்‌, உமது அடியாரை 
நியாயநீதீர்ப்பீராக. 


2 Chronicles 7:14 (2Chr 7:14) 

(7:14) என்‌ நாமம்‌ தரிக்கப்பட்ட என்‌ ஜனங்கள்‌ 
தங்களைத்‌ தாழ்த்தி, ஜெபம்பண்ணி, என்‌ முகத்தைத்‌ 
தேடி, தங்கள்‌ பொல்லாத வழிகளைவிட்டுத 
திரும்பினால்‌, அப்பொழுது பரலோகத்திலிருக்கிற நான்‌ 


கேட்டு, அவர்கள்‌ பாவத்தை மன்னித்து, அவர்கள்‌ 
தேசத்துக்கு க்ஷேத்தைக்‌ கொடுப்பேன்‌. 

2 Chronicles 24:7 (2Chr 24:7) 

(24:7) அந்தப்‌ பொல்லாத ஸ்திரீயாகிய 
அத்தாலியாளுடைய மக்கள்‌ தேவனுடைய ஆலயத்தைப்‌ 


பலவந்தமாய்த திறந்து, கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள 





பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளையெல்லாம்‌ 
பாகால்களுக்காகச்‌ செலவுபண்ணிப்‌ போட்டார்களே 
என்றான்‌. 


Nehemiah 9:35 (Neh 9:35) 

(9:35) அவர்கள்‌ தங்கள்‌ ராஜ்யத்திலும்‌, நீர்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும்‌, நீர்‌ 
அவர்களுக்கு முன்பாகத்‌ திறந்துவைத்த விசாலமும்‌ 
செழிப்புமான தேசத்திலும்‌ உமக்கு 
ஊழியஞ்செய்யாமலும்‌, தங்கள்‌ துர்க்கருமங்களை விட்டுத்‌ 
திரும்பாமலும்‌ போனார்கள்‌. 

Esther 7:6 (Esth 7:6) 

(7:6) அதற்கு எஸ்தர்‌: சத்துருவும்‌ பகைஞனுமாகிய அந்த 
மனிதன்‌ இந்தத்‌ துஷ்ட ஆமான்தான்‌ என்றாள்‌; 
அப்பொழுது ராஜாவுக்கும்‌ ராஜாத்திக்கும்‌ முன்பாக 
ஆமான்‌ திகிலடைந்தான்‌. 

Esther 9:25 (Esth 9:25) 

(9:25) ஆனாலும்‌ எஸ்தர்‌, ராஜசமுகத்தில்‌ போய்‌, யூதருக்கு 
விரோதமாய்‌ அவன்‌ நினைத்த அவனுடைய பொல்லாத 


யோசனை அவனுடைய தலையின்மேல்‌ திரும்பும்படி 
கட்டளை பிறப்பித்ததினாலே அவனையும்‌ அவன்‌ 
குமாரரையும்‌ மரத்திலே தூக்கிப்போட்டார்கள்‌. 

Job 3:17 (Job 3:17) 

(2:12) துன்மார்க்கருடைய தொந்தரவு அங்கே 
ஓய்நீதிருக்றெது; பெலனற்று விடாய்த்துப்போனவர்கள்‌ 
அங்கே இளைப்பாறுகிறார்கள்‌. 

Job 8:22 (Job 8:22) 

(8:22) உம்மைப்‌ பகைக்கிறவர்கள்‌ வெட்கதீதால்‌ 
மூடப்படுவார்கள்‌; துன்மார்க்கருடைய கூடாரம்‌ 
அழிந்துபோகும்‌ என்றான்‌. 

Job 9:22 (Job 9:22) 

(9:22) ஒரு காரியம்‌ உண்டு, அதைச்‌ சொல்லுகிறேன்‌; 
சன்மார்க்கனையும்‌ துன்மார்க்கனையும்‌ அவர்‌ 
அழிக்கிறார்‌. 

Job 9:24 (Job 9:24) 

(9:24) உலகம்‌ துன்மார்க்கர்‌ கையில்‌ விடப்பட்டிருக்கிறது; 
அதிலிருக்கிற நியாயாதிபதிகளின்‌ முகத்தை 
மூடிப்போடுகிறார்‌, அவர்‌ இதைச்‌ 
செய்கிறதில்லையென்றால்‌ பின்னை யார்‌ இதைச்‌ 
செய்கிறார்‌. 

Job 9:29 (Job 9:29) 

(9:29) நான்‌ பொல்லாதவனாயிருநீதால்‌, விருதாவாய்ப்‌ 


போராடவேண்டியது என்ன? 


Job 10:3 (Job 10:3) 

(10:3) நீர்‌ என்னை ஒடுக்கி, உம்முடைய கைகளின்‌ 
கிரியையை வெறுத்து, துன்மார்க்கரின்‌ யோசனையைக்‌ 
இருபையாய்ப்‌ பார்க்கிறது உமக்கு நன்றாயிருக்குமோ? 
Job 10:7 (Job 10:7) 

(10:7) நான்‌ துன்மார்க்கன்‌ அல்ல என்பது உமக்குத்‌ 
தெரியும்‌; உம்முடைய கைக்கு என்னைத்‌ தப்புவிக்கிறவன்‌ 
இல்லை. 

Job 10:15 (Job 10:15) 

(10:15) நான்‌ துன்மார்க்கனாயிருந்தால்‌ எனக்கு ஐயோ! 
நான்‌ நீதிமானாயிருந்தாலும்‌ என்‌ தலையை நான்‌ 
எடுக்கமாட்டேன்‌; அவமானத்தால்‌ நிரப்பப்பட்டேன்‌ நீர்‌ 
என்‌ சிறுமையைப்‌ பார்த்தருளும்‌, அது அதிகரிக்கிறது. 
Job 11:20 (Job 11:20) 

(11:20) துன்மார்ககருடைய கண்கள்‌ பூத்துப்போய்‌, 
அவர்கள்‌ அடைக்கலம்‌ அவர்களை விட்டொழிந்து, 
அவர்கள்‌ நம்பிக்கை சாகிறவன்‌ சுவாசம்போல்‌ 
அழிந்துபோகும்‌ என்றான்‌. 

Job 15:20 (Job 15:20) 

(15:20) துன்மார்க்கன்‌ உயிரோடிருகீகிற நாளெல்லாம்‌ 
துன்பத்தால்‌ வாதிக்கப்படுகிறான்‌; 
பலவநீதம்பண்ணுகிறவனுக்கு அவன்‌ வருஷங்களின்‌ 
தொகை மறைக்கப்பட்டிருக்கிறது. 

Job 16:11 (Job 16:11) 


(16:11) தேவன்‌ என்னை அநியாயக்காரன்‌ வசமாக 
ஒப்புவித்து,  துன்மார்க்கரின்‌ கையில்‌ என்னை 
அகப்படப்பண்ணினார்‌. 

Job 18:5 (Job 18:5) 

(18:5) துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்துபோம்‌; 
அவன்‌ அடுப்பின்‌ நெருப்பும்‌ அவிந்துபோம்‌. 

Job 18:21 (Job 18:21) 

(18:21) அக்கிரமக்காரன்‌ குடியிருந்த ஸ்தானங்கள்‌ 
இவைகள்தான்‌; தேவனை அறியாமற்போனவனுடைய 
ஸ்தலம்‌ இதுவே என்பார்கள்‌ என்றான்‌. 

Job 20:5 (Job 20:5) 

(20:5) அவர்‌  மனுஷனைப்‌ பூமியில்‌ வைத்த 
ஆதிகாலமுதல்‌ இப்படியிருக்கிறது என்பதையும்‌ நீர்‌ 
அறியீரோ? 

Job 20:22 (Job 20:22) 

(20:22) அவன்‌ வேண்டுமென்கிற பரிபூரணம்‌ அவனுக்கு 
வந்தபின்‌, அவனுக்கு வியாகுலம்‌ உண்டாகும்‌; 
சிறுமைப்படுகிற ஒவ்வொருவருடைய கையும்‌ 
அவன்மேல்‌ வரும்‌. 

Job 20:29 (Job 20:29) 

(20:29) இதுவே தேவனால்‌  துன்மார்க்கனுக்குக்‌ 
கிடைக்கும்‌ பங்கும்‌, அவன்‌ செய்கைக்குத்‌ தேவனால்‌ 
அவனுக்கு வரும்‌ சுதநீதரமுமாம்‌ என்றான்‌. 

Job 21:7 (Job 21:7) 


(21.7) துன்மார்க்கர்‌ ஜீவித்து விருதீதராகி, 
வல்லவராவானேன்‌? 

Job 21:16 (Job 21:16) 

(21:16) ஆனாலும்‌ அவர்கள்‌ வாழ்வு அவர்கள்‌ 
கையிலிராது; துன்மார்க்கரின்‌ ஆலோசனை எனக்குத்‌ 
தூரமாயிருப்பதாக. 

Job 21:17 (Job 21:17) 

(21:17) எத்தனைச்‌ சடுதியில்‌ துன்மார்க்கரின்‌ விளக்கு 
அன்றோ அவ்‌ கல்ல ொ்த்ன்ால்‌ 
வேதனைகளைப்‌ பகிர்ந்துகொடுக்கையில்‌, அவர்கள்‌ 
ஆபத்து அவர்கள்மேல்‌ வரும்‌. 

Job 21:28 (Job 21:28) 

(21:28) பிரபுவினுடைய வீடு எங்கே? துன்மார்க்கருடைய 
கூடாரம்‌ எங்கே? என்று சொல்லுகிறீர்கள்‌. 

Job 21:30 (Job 21:30) 

(21:30) துன்மார்க்கன்‌ ஆபத்துநாளுக்கென்று 
வைகீகப்படுகிறான்‌; அவன்‌ கோபாகீகினையின்‌ 
நாளுக்கென்று கொண்டுவரப்படுகிறான்‌. 

Job 22:15 (Job 22:15) 

(22:15) அக்ரெம மாந்தர்‌ பூர்வத்தில்‌ நடந்த மார்க்கத்தைக்‌ 
கவனித்துப்‌ பார்தீதீரோ? 

Job 22:18 (Job 22:18) 

(22:18) ஆகையால்‌ துன்மார்க்கரின்‌ ஆலோசனை 


எனக்குத்‌ தூரமாயிருப்பதாக. 


Job 24:6 (Job 24:6) 

(24:6)  துன்மார்க்கனுடைய வயலில்‌ அவர்கள்‌ 
அவனுக்காக அறுப்பு அறுத்து, அவனுடைய 
திராட்சத்தோட்டத்தின்‌ பழங்களைச்‌ சேர்க்கிறார்கள்‌. 

Job 27:7 (Job 27:7) 

(27:7) என்‌ பகைஞன்‌ ஆகாதவனைப்போலும்‌, எனக்கு 
விரோதமாய்‌ எழும்புகிறவன்‌ 
அக்கிரமக்காரனைப்போலும்‌ இருப்பானாக. 

Job 27:13 (Job 27:13) 

(27:13) பொல்லாத மனுஷனுக்குத்‌ தேவனிடத்திலிருந்து 
வருகிற பங்கும்‌, கொடூரக்காரர்‌ சர்வவல்லவரால்‌ 
அடைகிற சுதந்தரமும்‌ என்னவெனில்‌, 

Job 29:17 (Job 29:17) 

(29:17) நான்‌  அநியாயக்காரருடைய கடைவாய்ப்‌ 
பற்களை உடைத்து, அவர்கள்‌ பறித்ததை அவர்கள்‌ 
பற்களிலிருந்து பிடுங்கினேன்‌. 

Job 31:3 (Job 31:3) 

(31:3) மாறுபாடானவனுக்கு ஆபத்தும்‌, அக்கிரமச்‌ 
செய்கைக்காரருக்கு ஆக்கினையுமல்லவோ கிடைக்கும்‌. 
Job 34:8 (Job 34:8) 

(34:8) அக்கிரமக்காரரோடே கூடிக்கொண்டு, 
துன்மார்க்கரோடே இரிகிறவன்‌ யார்‌? 

Job 34:18 (Job 34:18) 


(34:18) ஒரு ராஜாவைப்‌ பார்த்து, நீ பொல்லாதவன்‌ 
என்றும்‌, அதிபதிகளைப்‌ பார்தது, நீங்கள்‌ அககிரமக்காரர்‌ 
என்றும்‌ சொல்லத்தகுமோ? 

Job 34:26 (Job 34:26) 

(34:26) அவர்கள்‌ அவரை விட்டுப்‌ பின்வாங்கி, 


அவருடைய எல்லா வழிகளையும்‌ உணர்ந்துகொள்ளாமல்‌ 


போனபடியினாலும்‌, 

Job 34:36 (Job 34:36) 

(34:36) அகரெமக்காரர்‌ சொன்ன 
மறுஉத்தரவுகளினிமித்தம்‌ யோபு முற்றமுடிய 


சோதிக்கப்படவேண்டியதே என்‌ அபேட்சை. 

Job 36:6 (Job 36:6) 

(36:6) அவர்‌ துன்மார்க்கரைப்‌ பிழைக்க 
ஓட்டாதிருக்கிறார்‌ சிறுமையானவர்களின்‌ நியாயத்தை 
விசாரிக்கிறார்‌. 

Job 36:17 (Job 36:17) 

(36:17) ஆகாதவன்மேல்‌ வரும்‌ நியாயத்தீர்ப்பு 
நிறைவேறப்‌ பார்ப்பீர்‌ நியாயமும்‌ நீதியும்‌ உம்மை 
ஆதரிக்கும்‌. 

Job 38:13 (Job 38:13) 

(38:13) உன்‌ ஜீவகாலத்தில்‌ எப்போதாவது நீ 
விடியற்காலத்துக்குக்‌ கட்டளைகொடுத்து, 
அருணோதயதீதுக்கு அதின்‌ இடத்தைக்‌ 
காண்பித்ததுண்டோ? 


Job 38:15 (Job 38:15) 

(38:15) துன்மார்க்கரின்‌ ஒளி அவர்களை விட்டு 
எடுபடும்‌; மேட்டிமையான புயம்‌ முறிக்கப்படும்‌. 

Job 40:12 (Job 40:12) 

(40:12) பெருமையுள்ளவனையெல்லாம்‌ கவனித்து, 
அவனைப்‌ பணியப்பண்ணி, துன்மார்க்கரை 
அவர்களிருக்கிற ஸ்தலத்திலே மிதித்துவிடு. 

Psalms 7:9 (Ps 7:9) 

(7:9) துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை 
ஒழியப்பண்ணும்‌;  நீதிமானை  ஸ்திரப்படுத்துவீராக; 
நீதியுள்ளவராயிருக்கிற தேவரீர்‌  இருதயங்களையும்‌ 
உள்ளிந்திரியங்களையும்‌ சோதித்தறிகிறவர்‌. 

Psalms 7:11 (Ps 7:11) 

(7:11) தேவன்‌ நீதியுள்ள நியாயாதிபதி; அவர்‌ 
நாள்தோறும்‌ பாவியின்மேல்‌ சினங்கொள்ளுகிற தேவன்‌. 
Psalms 9:5 (Ps 9:5) 

(9:5) ஜாதிகளைக்‌ கடிந்துகொண்டு, துன்மார்க்கரை 
அழித்து, அவர்கள்‌ நாமத்தை என்றென்றைக்கும்‌ 
இல்லாதபடி குலைத்துப்போட்டீர்‌. 

Psalms 9:16 (Ps 9:16) 

(9:16) கர்த்தர்‌ தாம்‌ செய்த நியாயத்தினால்‌ 
அறியப்படுகிறார்‌ துன்மார்க்கன்‌ தன்‌ கைகளின்‌ 
செய்கையிலே சிக்கக்கொண்டான்‌. (இகாயோன்‌, சேலா.) 


Psalms 9:17 (Ps 9:17) 


(9:17)  துன்மார்க்கரும்‌, தேவனை மறக்கிற எல்லா 
ஜாதிகளும்‌, நரகத்திலே தள்ளப்படுவார்கள்‌. 

Psalms 10:2 (Ps 10:2) 

(10:2) துன்மார்க்கன்‌ தன்‌ பெருமையினால்‌ 
சிறுமைப்பட்டவனைக கடுரமாய்த துன்பப்படுத்துகிறான்‌; 
அவர்கள்‌ நினைத்த சதிமோசங்களில்‌ அவர்களே 
அகப்படுவார்கள்‌. 

Psalms 10:3 (Ps 10:3) 

(10:3) துன்மார்க்கன்‌ தன்‌ உள்ளம்‌ இச்சித்ததைப்‌ 


பெற்றதினால்‌ பெருமைபாராட்டி, பொருளை அபகரித்துத்‌ 





தன்னைத்தான்‌ போற்றி, கர்த்தரை 
அசட்டைபண்ணுகிறான்‌. 

Psalms 10:4 (Ps 10:4) 

(10:4) துன்மார்க்கன்‌ தன்‌ கர்வத்தினால்‌ தேவனைத்‌ 
தேடான்‌; அவன்‌ நினைவுகளெல்லாம்‌ தேவன்‌ 
இல்லையென்பதே. 

Psalms 10:13 (Ps 10:13) 

(10:13) துன்மார்க்கன்‌ தேவனை அசட்டைபண்ணி: நீர்‌ 
கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன்‌ இருதயத்தில்‌ 
சொல்லிக்கொள்வானேன்‌? 

Psalms 10:15 (Ps 10:15) 

(10:15) துன்மார்க்கனும்‌ 
பொல்லாதவனுமாயிருக்கிறவனுடைய புயதீதை 


முறித்துவிடும்‌; அவனுடைய ஆகாமியம்‌ 
காணாமற்போகுமட்டும்‌ அதைத்‌ தேடி விசாரியும்‌. 
Psalms 11:2 (Ps 11:2) 

(11:2) இதோ, துன்மார்க்கர்‌ வில்லை வளைத்து, 


செம்மையான இருதயத்தார்மேல்‌ அநதகாரத்தில்‌ 
எய்யும்படி தங்கள்‌ அம்புகளை நாணிலே 
தொடுக்கிறார்கள்‌. 


Psalms 11:5 (Ps 11:5) 

(11:5) கர்த்தர்‌  நீநிமானைச்‌  சோதித்தறிலிறார்‌ 
துன்மார்க்கனையும்‌ கொடுமையில்‌ பிரியமுள்ளவனையும்‌ 
அவருடைய உள்ளம்‌ வெறுக்கிறது. 

Psalms 11:6 (Ps 11:6) 

(11:6) துன்மார்க்கர்மேல்‌ கண்ணிகளை 
வருஷிக்கப்பண்ணுவார்‌; அக்கினியும்‌ கந்தகமும்‌ 
கடுங்கோடைக்‌ கொந்தளிப்பும்‌ அவர்கள்‌ குடிக்கும்‌ 
பாத்திரத்தின்‌ பங்கு. 

Psalms 12:8 (Ps 12:8) 

(12:8) மனுபுதீதிரரில்‌ சண்டாளர்‌ உயர்ந்திருக்கும்போது, 
துன்மார்க்கர்‌ எங்கும்‌ சுற்றித்திரிவார்கள்‌. 

Psalms 17:9 (Ps 17:9) 

(17:9) என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும்‌, என்னைச்‌ 
சூழ்நீதுகொள்ளுகிற என்‌ பிராணப்பகைஞருக்கும்‌ 
மறைவாக, உம்முடைய செட்டைகளின்‌ நிழலிலே 


என்னைக்‌ காப்பாற்றும்‌. 


Psalms 17:13 (Ps 17:13) 
(17:13) கர்த்தாவே, நீர்‌ எழுந்திருந்து, அவனுக்கு எதிரிட்டு, 


அவனை மடங்கடியும்‌; கர்த்தாவே, என்‌ ஆத்துமாவைத்‌ 





துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால்‌ 
தப்புவியும்‌. 

Psalms 22:16 (Ps 22:16) 

(22.10) நாய்கள்‌ என்னைச்‌ சூழ்ந்திருக்றெது; 
பொல்லாதவர்களின்‌ கூட்டம்‌ என்னை 
வளைந்துகொண்டது; என்‌ கைகளையும்‌ என்‌ 
கால்களையும்‌ உருவக குத்தினார்கள்‌. 

Psalms 26:5 (Ps 26:5) 

(26:5) பொல்லாதவர்களின்‌ கூட்டத்தைப்‌ பகைக்கிறேன்‌; 
துன்மார்க்க ரோடே உட்காரேன்‌. 

Psalms 27:2 (Ps 27:2) 

(27:2) என்‌ சத்துருக்களும்‌ என்‌ பகைஞருமாகிய 
பொல்லாதவர்கள்‌ என்‌ மாம்சதீதைப்‌ பட்சிக்கத, என்னை 
நெருக்குகையில்‌ அவர்களே இடறிவிழுந்தார்கள்‌. 

Psalms 28:3 (Ps 28:3) 

(28:3)  அயலானுக்குச்‌ சமாதான வாழ்த்துதலைச்‌ 
சொல்லியும்‌, தங்கள்‌ இருதயங்களில்‌ பொல்லாப்பை 
வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும்‌ அக்கிரமக்காரரோடும்‌ 
என்னை வாரிக்கொள்ளாதேயும்‌. 


Psalms 31:17 (Ps 31:17) 


(31:17) கர்த்தாவே, உம்மை நோக்கிக்‌ கூப்பிட்டேன்‌; நான்‌ 


வெட்கப்பட்டுப்‌ போகாதபடி செய்யும்‌; துன்மார்க்கர்‌ 





வெட்கப்பட்டுப்‌ பாதாளத்தில்‌ மவுனமாயிருககட்டும்‌. 
Psalms 32:10 (Ps 32:10) 

(32:10) துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகளுண்டு; 
கர்ததரை நம்பியிருககிறவனையோ கிருபை 
சூழ்நீதுகொள்ளும்‌. 

Psalms 34:21 (Ps 34:21) 

(34:21) தீமை துன்மார்க்கனைக்‌ கொல்லும்‌; நீதிமானைப்‌ 
பகைகீகிறவர்கள்‌ குற்றவாளிகளாவார்கள்‌. 

Psalms 36:1 (Ps 36:1) 

(36:1) துன்மார்க்கனுடைய துரோகப்பேச்சு என்‌ 
உள்ளத்திற்குத்‌ தெரியும்‌ அவன்‌ கண்களுக்குமுன்‌ 
தெய்வபயம்‌ இல்லை. 

Psalms 36:11 (Ps 36:11) 

(36:11) பெருமைக்காரரின்‌ கால்‌ என்மேல்‌ வராமலும்‌, 
துன்மார்க்கருடைய கை என்னைப்‌ பறக்கடியாமலும்‌ 
இருப்பதாக. 

Psalms 37:7 (Ps 37:7) 

(37:7) கர்த்தரை நோக்கி அமர்ந்து, அவருக்குக்‌ காத்திரு; 
காரியசித்தியுள்ளவன்மேலும்‌ தீவினைகளைச்‌ செய்கிற 
மனுஷன்மேலும்‌ எரிச்சலாகாதே. 

Psalms 37:10 (Ps 37:10) 


(27:10) இன்னுங்‌ கொஞ்சநேரந்தான்‌, அப்போது 
துன்மார்க்கன்‌ இரான்‌; அவன்‌ ஸ்தானத்தை உற்று 
விசாரித்தாயானால்‌ அவன்‌ இல்லை. 

Psalms 37:12 (Ps 37:12) 

(37:12) துன்மார்க்கன்‌ நீதிமானுக்கு விரோதமாய்தீ தீங்கு 
நினைத்து, அவன்பேரில்‌ பற்கடிக்கறொன்‌. 

Psalms 37:14 (Ps 37:14) 

(37:14) சிறுமையும்‌ எளிமையுமானவனை மடிவிக்கவும்‌, 


செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும்‌, துன்மார்க்கர்‌ 


பட்டயத்தை உருவி, தங்கள்‌ வில்லை 
நாணேற்றுகிறார்கள்‌. 

Psalms 37:16 (Ps 37:16) 

(37:16) அநேக துன்மார்க்கருக்குள்ள 
செல்வத்திரட்சியைப்பார்க்கிலும்‌, நீதிமானுக்குள்ள 


கொஞ்சமே நல்லது. 

Psalms 37:17 (Ps 3/:1/) 

(37:17)  துன்மார்க்கருடைய புயங்கள்‌ முறியும்‌; 
நீதிமான்களையோ கர்த்தர்‌ தாங்குகிறார்‌. 

Psalms 37:20 (Ps 37:20) 


(37:20) துன்மார்க்கரோ அழிந்துபோவார்கள்‌, 
கர்த்தருடைய சத்துருக்கள்‌ ஆட்டுக்குட்டிகளின்‌ 
நிணத்தைப்போல்‌ புகைந்துபோவார்கள்‌, அவர்கள்‌ 


புகையாய்ப்‌ புகைந்துபோவார்கள்‌. 


Psalms 37:21 (Ps 37:21) 


(2221) துன்மார்க்கன்‌ கடன்வாங்கிச்‌ 
செலுத்தாமற்போகிறான்‌; நீதிமானோ 
இரங்கிக்கொடுக்கிறான்‌. 

Psalms 37:28 (Ps 37:28) 

(37:28) கர்த்தர்‌ நியாயத்தை விரும்புறெவர்‌; அவர்‌ தமது 
பரிசுத்தவான்‌௧ளைக கைவிடுவதில்லை; அவர்கள்‌ 
என்றைக்கும்‌ காக்கப்படுவார்கள்‌; துன்மார்ககருடைய 
சநததியோ அறுப்புண்டுபோம்‌. 

Psalms 37:32 (Ps 37:32) 

(37:32) துன்மார்க்கன்‌ நீதிமான்மேல்‌ கண்வைத்து, 
அவனைக்‌ கொல்ல வகைதேடுகிறான்‌. 

Psalms 37:34 (Ps 37:34) 

(37:34) நீ கர்த்தருக்குக்‌ காத்திருந்து, அவருடைய 
வழியைக்‌ கைக்கொள்‌; அப்பொழுது நீ பூமியைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்வதற்கு அவர்‌ உன்னை உயர்த்துவார்‌ 
துன்மார்க்கர்‌ அறுப்புண்டுபோவதை நீ காண்பாய்‌. 
Psalms 37:35 (Ps 37:35) 

(37:35) கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனைக்‌ 
கண்டேன்‌, அவன்‌ தனக்கேற்ற நிலத்தில்‌ முளைத்திருக்றெ 
பச்சைமரத்தைப்போல்‌ தழைத்தவனரயிருந்தான்‌. 

Psalms 37:38 (Ps 37:38) 

(37:38) அக்கெமக்காரர்‌ ஏகமாய்‌ அழிக்கப்படுவார்கள்‌; 
அறுப்புண்டுபோவதே துன்மார்க்கரின்‌ முடிவு. 

Psalms 37:40 (Ps 37:40) 


(37:40) கர்த்தர்‌ அவர்களுக்கு உதவிசெய்து, அவர்களை 
விடுவிப்பார்‌ அவர்கள்‌ அவரை நம்பியிருக்றெபடியால்‌, 
அவர்களைத்‌ துன்மார்க்கருடைய கைக்குத்‌ தப்புவித்து 
இரட்சிப்பார்‌. 

Psalms 39:1 (Ps 39:1) 

(39:1) என்‌ நாவினால்‌ பாவஞ்செய்யாதபடிக்கு நான்‌ என்‌ 
வழிகளைக்‌ காத்து, துன்மார்க்கன்‌ எனக்கு முன்பாக 
இருக்குமட்டும்‌ என்‌ வாயைக்‌ கடிவாளத்தால்‌ 
அடக்கிவைப்பேன்‌ என்றேன்‌. 

Psalms 50:16 (Ps 50:16) 

(50:16) தேவன்‌ துன்மார்ககனை நோக்கி: நீ என்‌ 
பிரமாணங்களை எடுததுரைககவும்‌, என்‌ 
உடன்படிக்கையை உன்‌ வாயினால்‌ சொல்லவும்‌, உனக்கு 
என்ன நியாயமுண்டு. 

Psalms 55:3 (Ps 55:3) 

(55:3) அவர்கள்‌ என்மேல்‌ பழிசாட்டி, குரோதங்கொண்டு, 
என்னைப்‌ பகைக்கிறார்கள்‌. 

Psalms 58:3 (Ps 58:3) 

(58:3) துன்மார்க்கர்‌ கர்ப்பத்தில்‌ உற்பவித்ததுமுதல்‌ 
பேதலிக்கறொர்கள்‌; தாயின்‌ வயிற்றிலிருந்து பிறந்ததுமுதல்‌ 
பொய்‌ சொல்லி வழிதப்பிப்‌ போகிறார்கள்‌. 

Psalms 58:10 (Ps 58:10) 


(56:10) பழிவாங்குதலை நீதிமான்‌ காணும்போது 
மகிழுவான்‌; அவன்‌ தன்‌ பாதங்களைத்‌ 
துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான்‌. 

Psalms 59:5 (Ps 59:5) 

(59:5) சேனைகளின்‌ தேவனாகிய கர்த்தாவே, 
இஸ்ரவேலின்‌ தேவனே, நீர்‌ சகல ஜாதிகளையும்‌ 
விசாரிக்க விழித்தெழும்பும்‌; வஞ்சகமாய்த 
துரோகஞ்செய்கிற ஒருவருக்கும்‌ தயை செய்யாதேயும்‌. 
(சேலா.) 

Psalms 64:2 (Ps 64:2) 

(64:2) துன்மார்க்கர்‌ செய்யும்‌ இரகசிய ஆலோசனைக்கும்‌, 
அகரெமக்காரருடைய கலகத்துக்கும்‌ என்னை விலக்கி 
மறைத்தருளும்‌. 

Psalms 68:2 (Ps 68:2) 

(68:2) புகை பறக்கடிக்கப்படுவதுபோல அவர்களைப்‌ 
பறக்கடிப்பீர்‌ மெழுகு அக்கினிக்குமுன்‌ உருகுவதுபோல 
துன்மார்க்கர்‌ தேவனுக்குமுன்‌ அழிவார்கள்‌. 

Psalms 71:4 (Ps 71:4) 

(71:4) என்‌ தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும்‌, 
நியாயக்கேடும்‌ கொடுமையுமுள்ளவனுடைய கைக்கும்‌ 
என்னைத்‌ தப்புவியும்‌. 

Psalms 73:3 (Ps 73:3) 

(73:3) துன்மார்க்கரின்‌ வாழ்வை நான்‌ காண்கையில்‌, 


வீம்புக்காரராகிய அவர்கள்மேல்‌ பொறாமைகொண்டேன்‌. 


Psalms 74:19 (Ps 74:19) 
(74:19) உமது காட்டுப்புறாவின்‌ ஆத்துமாவைத்‌ 


துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதேயும்‌; உமது 





ஏழைகளின்‌ கூட்டத்தை என்றைக்கும்‌ மறவாதேயும்‌. 
Psalms 75:4 (Ps 75:4) 

(75:4) வீம்புக்காரரை நோக்கி, வீம்பு பேசாதேயுங்கள்‌ 
என்றும்‌; துன்மார்க்கரை நோக்கி, கொம்பை 
உயர்தீதாதிருங்கள்‌ என்றும்‌ சொன்னேன்‌. 

Psalms 75:8 (Ps 75:8) 

(75:8) கலங்கிப்‌ பொங்குகிற மதுபானத்தினால்‌ நிறைந்த 
பாத்திரம்‌ கர்த்தருடைய கையிலிருக்கிறது, அதிலிருந்து 
வார்க்கிறார்‌ பூமியிலுள்ள துன்மார்க்கர்‌ யாவரும்‌ அதின்‌ 
வண்டல்களை உறிஞ்சிக்‌ குடிப்பார்கள்‌. 

Psalms 75:10 (Ps 75:10) 

(75:10)  துன்மார்க்கருடைய கொம்புகளையெல்லாம்‌ 
வெட்டிப்போடுவேன்‌; நீதிமானுடைய கொம்புகளோ 
உயர்த்தப்படும்‌. 

Psalms 82:2 (Ps 82:2) 

(82:2) எதுவரைக்கும்‌ நீங்கள்‌ அநியாயததர்ப்புச்செய்து, 
துன்மார்க்கருக்கு முகதாட்சிணியம்‌ பண்ணுவீர்கள்‌. 
(சேலா.) 

Psalms 82:4 (Ps 82:4) 

(82:4) பலவீனனையும்‌ எளியவனையும்‌ விடுவித்து, 


துன்மார்கீகரின்‌ கைக்கு அவர்களைத்‌ தப்புவியுங்கள்‌. 


Psalms 91:8 (Ps 91:8) 

(91:8) உன்‌ கண்களால்‌ மாத்திரம்‌ நீ அதைப்‌ பார்த்து, 
துன்மார்க்கருக்கு வரும்‌ பலனைக்‌ காண்பாய்‌. 

Psalms 92:7 (Ps 92:7) 

(92:/) துன்மார்க்கர்‌ புல்லைப்போலே தழைத்து, 
அக்கிரமக்காரர்‌ யாவரும்‌ செழிக்கும்போது, அது அவர்கள்‌ 
என்றென்றைக்கும்‌ அழிந்துபோவதற்கே ஏதுவாகும்‌. 
Psalms 92:11 (Ps 92:11) 

(92:11) என்‌ சத்துருக்களுக்கு நேரிடுவதை என்‌ கண்‌ 
காணும்‌; எனக்கு விரோதமாய்‌ எழும்புறை 
துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என்‌ காது கேட்கும்‌. 
Psalms 94:3 (Ps 94:3) 

(94:3) கர்த்தாவே, துன்மார்க்கர்‌ எதுவரைக்கும்‌ மகிழ்ந்து, 
துன்மார்க்கர்‌ எதுவரைக்கும்‌ களிகூர்நீதிருப்பார்கள்‌? 
Psalms 94:13 (Ps 94:13) 

(94:13) சிட்சித்து, உம்முடைய வேதத்தைக்கொண்டு 
போதிக்றெ மனுஷன்‌ பாக்கியவான்‌. 

Psalms 97:10 (Ps 97:10) 

(97:10) கர்த்தரில்‌ அன்புகூருகிறவர்களே தீமையை 
வெறுத்துவிடுங்கள்‌; அவர்‌ தம்முடைய 
பரிசுத்தவான்களின்‌ ஆதீதுமாக்களைகீ காப்பாற்றி, 
துன்மார்கீகரின்‌ கைக்கு அவர்களைத்‌ தப்புவிக்கிறார்‌. 
Psalms 101:3 (Ps 101:3) 


(101:3) தீங்கான காரியத்தை என்‌ கண்முன்‌ 
வைக்கமாட்டேன்‌; வழி விலகுகிறவர்களின்‌ செய்கையை 
வெறுக்கிறேன்‌; அது என்னைப்‌ பற்றாது. 

Psalms 101:4 (Ps 101:4) 

(101:4) மாறுபாடான இருதயம்‌ என்னைவிட்டு 
அகலவேண்டும்‌; பொல்லாதவனை அறியமாட்டேன்‌. 
Psalms 101:8 (Ps 101:8) 

(101:8) அக்கிரமக்காரர்‌ ஒருவரும்‌ கர்த்தருடைய 
நகரத்தில்‌ இராதபடி வேர்‌ அறுப்புண்டுபோக, 
தேசதீதிலுள்ள அக்கிரமக்காரர்‌ யாவரையும்‌ அதிகாலமே 
சங்கறரிப்பேன்‌. 

Psalms 104:35 (Ps 104:35) 

(104:35) பாவிகள்‌ பூமியிலிருந்து நிர்மூலமாகி, 
துன்மார்க்கர்‌ இனி இராமற்போவார்கள்‌. என்‌ 
ஆத்துமாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி, அல்லேலூயா. 
Psalms 106:18 (Ps 106:18) 

(106:18) அவர்கள்‌ கூட்டத்தில்‌ அக்கினி பற்றியெரிந்தது; 
அககனிஜுவாலை துன்மார்க்கரை எரித்துப்போட்டது. 
Psalms 109:2 (Ps 109:2) 

(109:2) துன்மாரக்கனுடைய வாயும்‌, கபட்டுவாயும்‌, 
எனக்கு விரோதமாய்த திறந்திருக்ிறெது; கள்ளநாவினால்‌ 
என்னோடே பேசுகிறார்கள்‌. 


Psalms 109:6 (Ps 109:6) 


(109:6) அவனுக்கு மேலாகத்‌ துஷ்டனை 
ஏற்படுத்திவையும்‌, சாத்தான்‌ அவன்‌ வலதுபக்கத்தில்‌ 
நிற்பானாக. 

Psalms 112:10 (Ps 112:10) 

(112:10) துன்மார்க்கன்‌ அதைக்‌ கண்டு மனமடிவாகி, தன்‌ 
பற்களைக்‌ கடித்துக்‌ கரைந்துபோவான்‌; 
துன்மார்க்கருடைய ஆசை அழியும்‌. 

Psalms 119:53 (Ps 119:53) 

(119:53) உமது வேதத்தை விட்டு விலகுகிற 
துன்மார்க்கர்நிமித்தம்‌ நடுக்கம்‌ என்னைப்‌ பிடித்தது. 
Psalms 119:61 (Ps 119:61) 


(119:61) துன்மார்க்கரின்‌ கூட்டங்கள்‌ என்னைக்‌ 
கொள்ளையிட்டும்‌, உம்முடைய வேதத்தை நான்‌ 
மறக்கவில்லை. 

Psalms 119:95 (Ps 119:95) 

(119:95) துன்மார்க்கர்‌ என்னை அழிக்கக்‌ 
காத்திருக்கிறார்கள்‌; நான்‌ உமது சாட்சிகளைச்‌ 
சிந்தித்துக்கொண்டிருக்கிறேன்‌. 


Psalms 119:110 (Ps 119:110) 

(119:110) துன்மார்க்கர்‌ எனக்குக்‌ கண்ணிவைக்கிறார்கள்‌; 
ஆனாலும்‌ நான்‌ உம்முடைய கட்டளைகளை விட்டு 
வழி தவறேன்‌. 

Psalms 119:119 (Ps 119:119) 


(119:119) பூமியிலுள்ள துன்மார்க்கர்‌ யாவரையும்‌ 
களிம்பைப்போல அகறறிவிடுதிறீர்‌ ஆகையால்‌ உமது 
சாட்சிகளில்‌ பிரியப்படுகிறேன்‌. 

Psalms 119:155 (Ps 119:155) 

(1155) இரட்சிப்பு துன்மார்க்கருக்குத்‌ 
தூரமாமிருக்றெது, அவர்கள்‌ உமது பிரமாணங்களைத்‌ 
தேடார்கள்‌. 

Psalms 125:3 (Ps 125:3) 

(125:3) நீதிமான்கள்‌ அநியாயத்திற்குத்‌ தங்கள்‌ கைகளை 
நீட்டாதபடிக்கு, ஆகாமியத்தின்‌ கொடுங்கோல்‌ 
நீதிமான்களுடைய சுதந்தரத்தின்மேல்‌ நிலைத்திராது. 
Psalms 129:4 (Ps 129:4) 

(129:4) கர்த்தரோ  நீதியுள்ளவர்‌; துன்மார்க்கருடைய 
கயிறுகளை அவர்‌ அறுத்தார்‌ என்று, இஸ்ரவேல்‌ 
இப்பொழுது சொல்வதாக. 

Psalms 139:19 (Ps 139:19) 

(139:19) தேவனே, நீர்‌ துன்மார்ககனை அழித்தீரானால்‌ 
நலமாயிருக்கும்‌; இரத்தப்பிரியரே, நீங்கள்‌ என்னைவிட்டு 
அகன்றுபோங்கள்‌. 

Psalms 139:24 (Ps 139:24) 

(139:24) வேதனை உண்டாக்கும்‌ வழி என்னிடத்தில்‌ 
உண்டோ என்று பார்த்து, நித்திய வழியிலே என்னை 
நடத்தும்‌. 

Psalms 140:4 (Ps 140:4) 


(140:4) கர்த்தாவே, துன்மாரக்கனுடைய கைகளுக்கு 
என்னை நீங்கலாக்கி, கொடியவனுக்கு என்னை விலக்கி 
இரட்சியும்‌; அவர்கள்‌ என்‌ நடைகளைக்‌ 
கவிழ்க்கப்பார்க்கிறார்கள்‌. 

Psalms 140:8 (Ps 140:8) 

(140:8) கர்த்தாவே, துன்மார்க்கனுடைய ஆசைகள்‌ 
சித்தியாதபடி செய்யும்‌; அவன்‌ தன்னை உயர்த்தாதபடி 
அவனுடைய யோசனையை நடநீதேறவொட்டாதேயும்‌. 
(சேலா.) 

Psalms 141:4 (Ps 141:4) 

(141:4) அகீகிரமஞ்செய்கிற மனுஷரோடே ஆகாமியக்‌ 
கிரியைகளை நடப்பிக்கும்படி என்‌ இருதயத்தைத்‌ 
துன்மார்க்கததிற்கு இணங்கவொட்டாதேயும்‌; 
அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில்‌ ஒன்றையும்‌ 
நான்‌ சாப்பிடாமல்‌ இருப்பேனாக. 


Psalms 141:10 (Ps 141:10) 


(141:10) துன்மார்க்கர்‌ தங்கள்‌ வலைகளில்‌ 
அகப்படுவார்களாக; நானோ அதற்குத்‌ தப்பிக்‌ 
கடந்துபோவேன்‌. 


Psalms 145:20 (Ps 145:20) 
(145:20) கர்தீதர்‌ தம்மில்‌ அன்புகூருகிற யாவரையும்‌ 
காப்பாற்றி, துன்மார்க்கர்‌ யாவரையும்‌ அழிப்பார்‌. 


Psalms 146:9 (Ps 146:9) 


(146:9) பரதேசிகளைக்‌ கர்த்தர்‌ காப்பாற்றுகிறார்‌ அவர்‌ 
இக்கற்ற பிள்ளையையும்‌ விதவையையும்‌ ஆதரிக்கிறார்‌ 
துன்மார்க்கரின்‌ வழியையோ கவிழ்ததுப்போடுகிறார்‌. 
Psalms 147:6 (Ps 147:6) 

(147:6) கர்த்தர்‌ சாந்தகுணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்‌, 
துன்மார்க்கரைத்‌ தரைமட்டும்‌ தாழ்தீதுகிறார்‌. 

Proverbs 2:14 (Prov 2:14) 

(2:14)  தீிமைசெய்ய மகிழ்ந்து, துன்மார்க்கருடைய 
மாறுபாடுகளில்‌ களிகூருகிறவர்களுக்கும்‌, 

Proverbs 2:22 (Prov 2:22) 

(2:22) துன்மார்க்கரோ பூமியிலிருந்து 
அறுப்புண்டுபோவார்கள்‌; துரோகிகள்‌ அதில்‌ இராதபடிக்கு 
நிர்மூலமாவார்கள்‌. 

Proverbs 3:25 (Prov 3:25) 

(3:25) சடிதியான திகிலும்‌, துஷ்டர்களின்‌ பாழ்க்கடிப்பும்‌ 
வரும்போது நீ அஞ்சவேண்டாம்‌. 

Proverbs 3:33 (Prov 3:33) 

(3:33) துன்மாரக்கனுடைய வீட்டில்‌ கர்த்தரின்‌ சாபம்‌ 
இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலததையோ அவர்‌ 
ஆசீர்வதிககிறார்‌. 

Proverbs 4:14 (Prov 4:14) 

(4:14) துன்மார்க்கருடைய பாதையில்‌ பிரவேசியாதே; 
தீயோருடைய வழியில்‌ நடவாதே. 

Proverbs 4:19 (Prov 4:19) 


(4:19) துன்மாரக்கருடைய பாதையோ 
காரிருளைப்போலிருக்கும்‌; தாங்கள்‌ இடறுவது இன்னதில்‌ 
என்று அறியார்கள்‌. 

Proverbs 5:22 (Prov 5:22) 

(5:22) துன்மார்ககனை அவனுடைய அக்கிரமங்களே 
பிடித்துக்கொள்ளும்‌; தன்‌ பாவக்கயிறுகளால்‌ 
கட்டப்படுவான்‌. 

Proverbs 6:12 (Prov 6:12) 

(6:12) பேலியாளின்‌ மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன்‌ 
ஆகடியம்‌ பேசித்திரிகறான்‌. 

Proverbs 6:18 (Prov 6:18) 

(6:18) துராலோசனையைப்‌ பிணைக்கும்‌ இருதயம்‌, தீங்கு 
செய்வதற்கு விரைந்தோடுங்‌ கால்‌, 

Proverbs 9:7 (Prov 9:7) 

(9:7) பரியாசக்காரனைக்‌ கண்டிக்கிறவன்‌ 
இலச்சையடைகிறான்‌; துன்மார்ககனைக கண்டிக்றெவன்‌ 
தன்னைக்‌ கறைப்படுத்திக்கொள்ளுகிறான்‌. 

Proverbs 10:3 (Prov 10:3) 

(10:3) கர்தீதர்‌ நீதிமான்களைப்‌ பசியினால்‌ வருந்தவிடார்‌; 
துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றிவிடுகிறார்‌. 
Proverbs 10:6 (Prov 10:6) 

(10:6) நீதிமானுடைய சிரசின்மேல்‌ ஆசீர்வாதங்கள்‌ 
தங்கும்‌; கொடுமையோ துன்மார்ககதனுடைய வாயை 


அடைககும்‌. 


Proverbs 10:7 (Prov 10:7) 

(10:7) நீதிமானுடைய பேர்‌ புகழ்பெற்று விளங்கும்‌; 
துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்துபோகும்‌. 

Proverbs 10:11 (Prov 10:11) 

(10:11) நீதிமானுடைய வாய்‌ ஜீவனற்று; கொடுமையோ 
துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும்‌. 

Proverbs 10:16 (Prov 10:16) 

(10:16) நீதிமானுடைய பிரயாசம்‌ ஜீவனையும்‌, 


துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும்‌ 
பிறப்பிக்கும்‌. 

Proverbs 10:20 (Prov 10:20) 

(10:20) நீதிமானுடைய நாவு சுத்தவெள்ளி; 


துன்மார்க்கனுடைய மனம்‌ அற்பவிலையும்‌ பெறாது. 
Proverbs 10:24 (Prov 10:24) 

(10:24) துன்மார்க்கன்‌ பயப்படும்‌ காரியம்‌ அவனுக்கு 
வந்து நேரிடும்‌; நீதிமான்‌ விரும்புறெ காரியம்‌ 
அவனுக்குக்‌ கொடுக்கப்படும்‌. 

Proverbs 10:25 (Prov 10:25) 

(10:25) சுழல்காற்று கடந்துபோவதுபோல்‌ துன்மார்க்கன்‌ 
கடநீதுபோவான்‌; நீதிமானோ நித்திய 
அஸ்திபாரமுள்ளவன்‌. 


Proverbs 10:27 (Prov 10:27) 


(10:27) கர்தீதருக்குப்‌ பயப்படுதல்‌ ஆயுசுநாட்களைப்‌ 
பெருகப்பண்ணும்‌; துன்மார்க்ருடைய வருஷங்களோ 
குறுகிப்போம்‌. 

Proverbs 10:28 (Prov 10:28) 

(10:28) நீதிமான்களின்‌ நம்பிக்கை மகிழ்ச்சியாகும்‌; 
துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும்‌. 

Proverbs 10:30 (Prov 10:30) 

(10:30) நீதிமான்‌ என்றும்‌ அசைக்கப்படுவதில்லை; 
துன்மார்க்கர்‌ பூமியில்‌ வசிப்பதில்லை. 

Proverbs 10:32 (Prov 10:32) 

(10:32) நீதிமான்களுடைய உதடுகள்‌ 
பிரியமானவைகளைப்‌ பேச அறியும்‌; துன்மார்க்கருடைய 
வாயோ மாறுபாடுள்ளது. 

Proverbs 11:5 (Prov 11:5) 

(11:5)  உத்தமனுடைய நீதி அவன்‌ வழியைச்‌ 
செம்மைப்படுத்தும்‌; துன்மார்க்கனோ தன்‌ 
துன்மார்க்கததினால்‌ விழுவான்‌. 

Proverbs 11:7 (Prov 11:7) 

(11:7) துன்மார்க்கன்‌ மரிக்கும்போது அவன்‌ நம்பிக்கை 
அழியும்‌; அக்ரெமக்காரரின்‌ அபேட்சை கெட்டுப்போம்‌. 
Proverbs 11:8 (Prov 11:8) 

(11:8) நீதிமான்‌ இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான்‌; 
அவன்‌ இருநத இடத்திலே துன்மார்க்கன்‌ வருவான்‌. 
Proverbs 11:10 (Prov 11:10) 


(11:10) நீதிமான்கள்‌ நன்றாயிருந்தால்‌ பட்டணம்‌ 
களிகூரும்‌; துன்மார்க்கர்‌ அழிந்தால்‌ கெம்பீரம்‌ 
உண்டாகும்‌. 

Proverbs 11:11 (Prov 11:11) 

(11:11) செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால்‌ 
பட்டணம்‌  நிலைபெற்றோங்கும்‌; துன்மார்க்கருடைய 
வாயினால்‌ அது இடிந்துவிழும்‌. 

Proverbs 11:18 (Prov 11:18) 

(11:18) துன்மார்க்கன்‌ விருதாவேலையைச்‌ செய்கிறான்‌; 
நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனைப்‌ பெறுவான்‌. 

Proverbs 11:21 (Prov 11:21) 

(11:21) கையோடே கைகோர்த்தாலும்‌, துஷ்டன்‌ 





தண்டனைக்குத்‌ தப்பான்‌ நீதிமான்களுடைய சந்ததியோ 
விடுவிக்கப்படும்‌. 

Proverbs 11:23 (Prov 11:23) 

(11:25) நீதிமான்களுடைய ஆசை நன்மையே; 
துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய்‌ 
முடியும்‌. 

Proverbs 11:31 (Prov 11:31) 

(11:31) இதே, நீதிமானுக்கு பூமியில்‌ சரிக்கட்டப்படுமே; 
துன்மார்க்கனுக்கும்‌ பாவிக்கும்‌ எத்தனை அதிகம்‌. 
Proverbs 12:2 (Prov 12:2) 


(12:2) நல்லவன்‌ கர்த்தரிடத்தில்‌ தயைபெறுவான்‌; 


துர்ச்சிந்தனைகளுள்ள மனுஷனை அவர்‌ 
ஆக்கினைககுட்படுத்துவார்‌. 

Proverbs 12:5 (Prov 12:5) 

(12:5) நீதிமான்களுடைய நினைவுகள்‌ 
நியாயமானவைகள்‌; துன்மார்க்கருடைய 


ஆலோசனைகளோ சூதானவைகள்‌. 

Proverbs 12:6 (Prov 12:6) 

(12:6) துன்மார்க்கரின்‌ வார்த்தைகள்‌ இரத்தஞ்சிந்தப்‌ 
பதிவிருப்பதைப்பறறியது; உத்தமர்களுடைய வாயோ 





அவர்களைத்‌ தப்புவிக்கும்‌. 

Proverbs 12:7 (Prov 12:7) 

(12:7) துன்மார்க்கர்‌ கவிழ்க்கப்பட்டு ஒழிந்துபோவார்கள்‌; 
நீதிமான்களுடைய வீடோ நிலைநிறகும்‌. 

Proverbs 12:10 (Prov 12:10) 

(12:10) நீதிமான்‌ தன்‌ மிருகஜீவனைக்‌ காப்பாற்றுகிறான்‌; 
துன்மார்க்கருடைய இரக்கமும்‌ கொடுமையே. 

Proverbs 12:12 (Prov 12:12) 

(12:12) துன்மார்க்கன்‌ துஷ்டருடைய வலையை 
விரும்புகிறான்‌; நீதிமானுடைய வேர்‌ கனி கொடுக்கும்‌. 
Proverbs 12:13 (Prov 12:13) 

(12:13) துன்மார்க்கனுக்கு அவன்‌ உதடுகளின்‌ துரோகமே 
கண்ணி; நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான்‌. 
Proverbs 12:21 (Prov 12:21) 


(12:21) நீதிமானுக்கு ஒரு கேடும்‌ வராது; துன்மார்க்கரோ 
தமையினால்‌ நிறையப்படுவார்கள்‌. 

Proverbs 12:26 (Prov 12:26) 

(12:26) நீதிமான்‌ தன்‌ அயலானைப்பார்க்கிலும்‌ 
மேன்மையுள்ளவன்‌; துன்மார்க்கருடைய வழியோ 
அவர்களை மோசப்படுததும்‌. 

Proverbs 13:5 (Prov 13:5) 

(13:5) நீதிமான்‌ பொய்ப்பேச்சை வெறுக்கிறான்‌; 
துன்மார்க்கனோ வெட்கமும்‌ இலச்சையும்‌ 
உண்டாக்குகிறான்‌. 

Proverbs 13:9 (Prov 13:9) 

(13:9) நீதிமான்களின்‌ வெளிச்சம்‌ சநீதோஷிப்பிக்கும்‌; 
துன்மார்க்கரின்‌ தபமோ அணைந்துபோம்‌. 

Proverbs 13:17 (Prov 13:17) 

(13:17) துரோகமுள்ள தூதன்‌ தீதிலே விழுவான்‌; 
உண்மையுள்ள ஸ்தானாபதியோ ஒளஷதம்‌. 

Proverbs 13:25 (Prov 13:25) 

(13:25) நீதிமான்‌ தனக்குத்‌ திருப்தியாகப்‌ புசிகீகிறான்‌; 
துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும்‌. 

Proverbs 14:11 (Prov 14:11) 

(14:11) துன்மார்க்கனுடைய வீடு அழியும்‌; 
செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும்‌. 


Proverbs 14:17 (Prov 14:17) 


(14:17) முற்கோபி மதிகேட்டைச்‌ செய்வான்‌; 
துர்ச்சிந்தனைக்காரன்‌ வெறுக்கப்படுவான்‌. 

Proverbs 14:19 (Prov 14:19) 

(14:19) தீயோர்‌ நல்லோருக்கு முன்பாகவும்‌, துன்மார்க்கர்‌ 
நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும்‌ குனிவதுண்டு. 
Proverbs 14:32 (Prov 14:32) 

(14:32) துன்மார்க்கன்‌ தன்‌ தீமையிலே 
வாரிக்கொள்ளப்படுவான்‌; நீதிமானோ தன்‌ மரணத்திலே 
நம்பிக்கையுள்ளவன்‌. 

Proverbs 15:6 (Prov 15:6) 

(15:6) நீதிமானுடைய வீட்டில்‌ அதிக பொக்கிஷமுண்டு; 
துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பமுண்டு. 
Proverbs 15:8 (Prov 15:8) 

(158) துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு 
அருவருப்பானது;  செம்மையானவர்களின்‌ ஜெபமோ 
அவருக்குப்‌ பிரியம்‌. 

Proverbs 15:9 (Prov 15:9) 

(15:9)  துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு 
அருவருப்பானது; நீதியைப்‌ பின்பற்றுகதிறவனையோ 
அவர்‌ நேசிக்கிறார்‌. 

Proverbs 15:26 (Prov 15:26) 

(15:26) துன்மார்க்கருடைய நினைவுகள்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பானவைகள்‌; சுத்தவான்௧ளுடைய 


வார்த்தைகளோ இன்பமானவைகள்‌. 


Proverbs 15:28 (Prov 15:28) 

(15:28) நீதிமானுடைய மனம்‌ பிரதியுத்தரம்‌ சொல்ல 
யோசிக்கும்‌; துன்மார்ககனுடைய வாயோ தீமைகளைக்‌ 
கொப்பளிக்கும்‌. 

Proverbs 15:29 (Prov 15:29) 

(15:29) துன்மார்க்கருக்குக்‌ கர்த்தர்‌ தூரமாயிருக்கிறார்‌; 
நீதிமான்களின்‌ ஜெபத்தையோ கேட்கிறார்‌. 

Proverbs 16:4 (Prov 16:4) 

(16:4) கர்த்தர்‌ சகலத்தையும்‌ தமக்கென்று படைத்தார்‌; 
தீங்குநாளுக்காகத்‌ துன்மார்க்கனையும்‌ உண்டாக்கினார்‌. 
Proverbs 17:4 (Prov 17:4) 

(17:4) துஷ்டன்‌ அக்கிரம உதடுகள்‌ சொல்வதை 
உற்றுக்கேட்க்றொன்‌; பொய்யன்‌ கேடுள்ள நாவுக்குச்‌ 


செவிகொடுக்கிறான்‌. 

Proverbs 17:15 (Prov 17:15) 

(17:15) துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும்‌, 
நீதிமானைக குற்றவாளியாக்குகிறவனுமாகிய 


இவ்விருவரும்‌ கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள்‌. 
Proverbs 17:23 (Prov 17:23) 

(17:23) துன்மார்க்கன்‌, நீதியின்‌ வழியைப்‌ புரட்ட, 
மடியிலுள்ள பரிதானத்தை வாங்குகிறான்‌. 

Proverbs 18:3 (Prov 18:3) 

(18:3) துன்மார்க்கன்‌ வர அவமானம்‌ வரும்‌; 


அவமானததோடே நிந்தையும்‌ வரும்‌. 


Proverbs 18:5 (Prov 18:5) 

(18:5) வழக்கிலே நீதிமானைத்‌ தோற்கடிகீகிறதற்கு, 
துன்மார்க்கனுக்கு முகதாட்சிணியம்பண்ணுவது 
நல்லதல்ல. 

Proverbs 19:28 (Prov 19:28) 

(19:28)  பேலியாளின்‌ சாட்சிக்காரன்‌ நியாயத்தை 
நிநீதிக்கிறான்‌ துன்மார்க்கருடைய வாய்‌ அக்கிரமதீதை 
விழுங்கும்‌. 

Proverbs 20:26 (Prov 20:26) 

(20:26) ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரைச்‌ சிதறடித்து, 
அவர்கள்மேல்‌ உருளையை உருட்டுவான்‌. 

Proverbs 21:4 (Prov 21:4) 

(21:4) மேட்டிமையான பார்வையும்‌, அகந்தையான 
மனமுமுள்ள துன்மார்க்கர்‌ போடும்‌ வெளிச்சம்‌ பாவமே. 
Proverbs 21:7 (Prov 21:7) 

(21:7) துன்மார்க்கர்‌ நியாயஞ்செய்ய 
மனதில்லாதிருக்கெபடியால்‌, அவர்கள்‌ 
பாழ்கீகடிகீகப்பட்டுப்போவார்கள்‌. 

Proverbs 21:10 (Prov 21:10) 

(21:10) துன்மார்க்கனுடைய மனம்‌ பொல்லாப்பைச்‌ 
செய்ய விரும்பும்‌; அவன்‌ கண்களில்‌ அவன்‌ 
அயலானுக்கு இரக்கங்கிடையாது. 

Proverbs 21:12 (Prov 21:12) 


2112) நீதிபரர்‌ துன்மார்க்கருடைய வீட்டைக்‌ 
கவனித்துப்பார்க்கறொர்‌; துன்மார்க்கரைத்‌ தீங்கில்‌ 
கவிழ்த்துப்போடுவார்‌. 

Proverbs 21:18 (Prov 21:18) 

(21:18) நீதிமானுக்குப்‌ பதிலாகத்‌ துன்மார்க்கனும்‌, 
செம்மையானவனுக்குப்‌ பதிலாக துரோகியும்‌ 
மீட்கும்பொருளாவார்கள்‌. 

Proverbs 21:27 (Prov 21:27) 

(21:27) துன்மாரக்கருடைய பலி அருவருப்பானது; 
அதைத்‌ துர்ச்சிந்தையோடே செலுத்தினாலோ எத்தனை 
அதிகமாய்‌ அருவருக்கப்படும்‌. 

Proverbs 21:29 (Prov 21:29) 

(21:29) துன்மார்க்கன்‌ தன்‌ முகத்தைக்‌ 
கடினப்படுத்துகறொன்‌; செம்மையானவனோ தன்‌ வழியை 
நேர்ப்படுதீதுகிறான்‌. 

Proverbs 24:15 (Prov 24:15) 

(24:15) துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு 
விரோதமாய்ப்‌ பதிவிராதே அவன்‌ தங்கும்‌ இடத்தைப்‌ 
பாழாக்கிப்போடாதே. 

Proverbs 24:16 (Prov 24:16) 

(24:16) நீதிமான்‌ ஏழுதரம்‌ விழுந்தாலும்‌ திரும்பவும்‌ 
எழுந்திருப்பான்‌; துன்மார்க்கரோ தீங்கிலே இடறுண்டு 
கிடப்பார்கள்‌. 


Proverbs 24:19 (Prov 24:19) 


(24:19) பொல்லாதவர்களைக்குறித்து எரிச்சலாகாதே; 
துன்மார்க்கர்மேல்‌ பொறாமை கொள்ளாதே. 

Proverbs 24:20 (Prov 24:20) 

(24:20)  துன்மார்க்கனுக்கு  நல்முடிவு இல்லை; 
துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்துபோம்‌. 
Proverbs 24:24 (Prov 24:24) 

(24:24) துன்மார்க்கனைப்‌ பார்த்து: நீதிமானாயிருக்கிறாய்‌ 
என்று சொல்லுகிறவனை ஜனங்கள்‌ சபிப்பார்கள்‌, 
பிரஜைகள்‌ அவனை வெறுப்பார்கள்‌. 

Proverbs 25:5 (Prov 25:5) 

(25:5) ராஜாவின்‌ முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு, 
அப்பொழுது அவனுடைய சிங்காசனம்‌ நீதியினால்‌ 
நிலைநிற்கும்‌. 

Proverbs 25:26 (Prov 25:26) 

(25:26) துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான்‌ தள்ளாடுவது 
கலங்கின கிணறறுக்கும்‌ கெட்டுப்போன சுனைக்கும்‌ 
ஒப்பாகும்‌. 

Proverbs 26:23 (Prov 26:23) 

(26:23) நேச அனலைக்‌ காண்பிக்கிற உதடுகளோடு 
கூடிய தீயநெஞ்சம்‌ வெள்ளிப்பூச்சு பூசிய 
ஓட்டைப்போலிருக்கும்‌. 

Proverbs 28:1 (Prov 28:1) 


(28:1) ஒருவனும்‌ தொடராதிருந்தும்‌ துன்மார்க்கர்‌ 
ஓடிப்போகிறார்கள்‌; நீதிமான்களோ சிங்கத்தைப்போலே 
தைரியமாயிருக்கிறார்கள்‌. 

Proverbs 28:4 (Prov 28:4) 

(28:4) வேதப்பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள்‌ 


துன்மார்க்கரைப்‌ புகழுகிறார்கள்‌ வேதப்பிரமாணத்தைக 


கைக்கொள்ளுகிறவர்களோ அவர்களோடே 
போராடுகிறார்கள்‌. 

Proverbs 28:12 (Prov 28:12) 

(28:12) நீதிமான்கள்‌ களிகூரும்போது மகா 
கொண்டாட்டம்‌ உண்டாகும்‌; துன்மார்க்கர்‌ 


எழும்பும்போதோ மனுஷர்‌ மறைந்துகொள்ளுகிறார்கள்‌. 
Proverbs 28:15 (Prov 28:15) 

(28:15) ஏழை ஜனங்களை ஆளும்‌ துஷ்ட அதிகாரி 
கெர்ச்சிக்கும்‌ சிங்கத்துக்கும்‌ அலைந்துதிரிகிற கரடிக்கும்‌ 
ஒப்பாயிருகீகிறான்‌. 

Proverbs 28:28 (Prov 28:28) 

(28:28) துன்மார்க்கர்‌ எழும்பும்போது மனுஷர்‌ 
மறைந்துகொள்ளுகிறார்கள்‌; அவர்கள்‌ அழியும்போதோ 
நீதிமான்கள்‌ பெருகுகிறார்கள்‌. 

Proverbs 29:2 (Prov 29:2) 

(29:4) நீதிமான்கள்‌ பெருகினால்‌ ஜனங்கள்‌ 
மகிழுவார்கள்‌ துன்மார்க்கர்‌ ஆளும்போதோ ஜனங்கள்‌ 


தவிப்பார்கள்‌. 


Proverbs 29:7 (Prov 29:7) 


(29:7) நீதிமான்‌ ஏழைகளின்‌ நியாயத்தைக்‌ 
கவனித்தறிகிறான்‌;  துன்மார்க்கனோ அதை அறிய 
விரும்பான்‌. 

Proverbs 29:12 (Prov 29:12) 

(29:12) அதிபதியானவன்‌ பொய்களுக்குச்‌ 


செவிகொடுத்தால்‌, அவன்‌ ஊழியக்காரர்‌ யாவரும்‌ 
துன்மார்க்கராவார்கள்‌. 

Proverbs 29:16 (Prov 29:16) 

(29:16) துன்மார்க்கர்‌ பெருகினால்‌ பாவமும்‌ பெருகும்‌; 
நீதிமான்௧ளோ அவர்கள்‌ விழுவதைக்‌ காண்பார்கள்‌. 
Proverbs 29:27 (Prov 29:27) 

(29:27) நீதிமானுக்கு அநியாயக்காரன்‌ 
அருவருப்பானவன்‌; சன்மார்க்கனும்‌ துன்மார்க்கனுக்கு 
அருவருப்பானவன்‌. 

Ecclesiastes 3:17 (ECc| 3:17) 

(3:17) சகல எண்ணங்களையும்‌ சகல செய்கைகளையும்‌ 
நியாயநீதீர்கீகுங்காலம்‌ இனி இருக்கிறபடியால்‌ 
சன்மார்க்கனையும்‌ துன்மார்க்கனையும்‌ தேவன்‌ 
நியாயந்தீர்ப்பார்‌ என்று என்‌ உள்ளத்தில்‌ எண்ணினேன்‌. 
Ecclesiastes 7:15 (00 7:15) 

(7:15) இவை எல்லாவற்றையும்‌ என்‌ மாயையின்‌ 


நாட்களில்‌ கண்டேன்‌; தன்‌ நீதியிலே கெட்டுப்போகிற 


நீதிமானுமுண்டு, தன்‌ பாவத்திலே நீடிதீதிருக்கிற 


பாவியுமுண்டு. 
Ecclesiastes 7:17 (00 7:17) 
(7:17) மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக 


பேதையுமாயிராதே; உன்‌ காலத்துக்குமுன்னே நீ ஏன்‌ 
சாகவேண்டும்‌? 

Ecclesiastes 8:10 (00 8:10) 

(8:10) பரிசுத்த ஸ்தலத்துக்குப்‌ போக்குவரவு செய்த 


துன்மார்க்கர்‌ அடக்கம்பண்ணப்பட்டதைகீ கண்டேன்‌; 





அவர்கள்‌ அப்படி செய்துவநீத பட்டணத்திலேயே 
மறக்கப்பட்டுப்போனார்கள்‌; இதுவும்‌ மாயையே. 
Ecclesiastes 8:13 (00 8:13) 


(8:13) துன்மார்க்கனேோ நன்றாயிருப்பதில்லை; அவன்‌ 





தேவனுக்கு முன்பாகப்‌ பயப்படாதிருக்றெபடியால்‌, 
நிழலைப்போலிருக்கிற அவனுடைய வாழ்நாள்‌ 
நீடிதீதிருப்பதுமில்லை. 


Ecclesiastes 8:14 (00 8:14) 

(8:14) பூமியின்மேல்‌ நடக்றெ வேறொரு மாயையான 
காரியமுமுண்டு; அதாவது, துன்மார்க்கரின்‌ கிரியைக்கு 
வருவதுபோல, நீதிமான்களுக்கும்‌ வரும்‌; நீதிமான்களின்‌ 
திரியைக்கு வருவதுபோல, துன்மார்க்கருக்கும்‌ வரும்‌; 
இதுவும்‌ மாயை என்றேன்‌. 

Ecclesiastes 9:2 (Eccl 9:2) 


(9:2) எல்லாருக்கும்‌ எல்லாம்‌ ஒரேவிதமாய்ச்‌ 


சம்பவிக்கும்‌; சன்மார்க்கனுக்கும்‌ துன்மார்க்கனுக்கும்‌, 
நற்குணமும்‌ சுத்தமுமுள்ளவனுக்கும்‌ 
சுத்தமில்லாதவனுக்கும்‌, பலியிடுகிறவனுக்கும்‌ 


பலியிடாதவனுக்கும்‌, ஒரேவிதமாய்சீ சம்பவிக்கும்‌; 
நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும்‌ 
அப்படியே! ஆணையிடுகிறவனுக்கும்‌ ஆணையிடம்‌ 
பயப்படுகிறவனுக்கும்‌ சமமாய்ச்‌ சம்பவிக்கும்‌. 

Isaiah 3:11 (Isa 3:11) 

(3:11) துன்மார்க்கனுக்கு ஐயோ! அவனுக்குக்‌ கேடு 
உண்டாகும்‌; அவன்‌ கைகளின்‌ பலன்‌ அவனுக்குக்‌ 
கிடைக்கும்‌. 

Isaiah 5:23 (Isa 5:23) 

(5:23) பரிதானத்திற்காகக்‌ குற்றவாளியை நீதிமானாகத்‌ 
தீர்த்து, நீதிமானின்‌ நியாயத்தை அவனுக்கு விரோதமாய்ப்‌ 
புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ! 

Isaiah 11:4 (Isa 11:4) 

(11:4) நீதியின்படி ஏழைகளை நியாயம்‌ விசாரித்து, 
யதார்ததததின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்குத்‌ 
தீர்ப்புச்செய்து, பூமியைத்‌ தமது வாக்கின்‌ கோலால்‌ 
அடித்து, தமது வாயின்‌ சுவாசத்தால்‌ துன்மார்க்கரைச்‌ 
சங்கரிப்பார்‌. 


Isaiah 13:11 (Isa 13:11) 


(13:11) பாவத்தினிமித்தம்‌ உலகத்தையும்‌, 
அக்கெமத்தினிமித்தம்‌ துன்மார்க்கரையும்‌ நான்‌ தண்டித்து, 
அகங்காரரின்‌ பெருமையை ஒழியப்பண்ணி, கொடியரின்‌ 
இடும்பைத்‌ தாழ்தீதுவேன்‌. 

Isaiah 14:5 (Isa 14:5) 

(14:5) கர்த்தர்‌ துஷ்டரின்‌ தண்டாயுதத்தையும்‌, 
அரசாண்ட வர்களின்‌ செங்கோலையும்‌ 
முறித்துப்போட்டார்‌. 

Isaiah 26:10 (Isa 26:10) 

(26:10) துன்மார்க்கனுக்குத்‌ தயைசெய்தாலும்‌ நீதியைக்‌ 
கற்றுக்கொள்ளான்‌; நீதியுள்ள தேசத்திலும்‌ அவன்‌ 
அநியாயஞ்செய்து கர்த்தருடைய  மகத்துவத்தைக்‌ 
கவனியாதேபோகிறான்‌. 

Isaiah 32:7 (Isa 32:7) 

(32:7) லோபியின்‌ எத்தனங்களும்‌ பொல்லாதவைகள்‌; 
ஏழைகள்‌ நியாயமாய்ப்‌ பேசும்போது, அவன்‌ 
கள்ளவார்த்தைகளாலே எளியவர்களைக்‌ கெடுக்கும்படி 
தீவினைகளை யோசிக்கிறான்‌. 

Isaiah 48:22 (Isa 48:22) 

(48:22) துன்மார்க்கருக்குச்‌ சமாதானம்‌ இல்லையென்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

Isaiah 53:9 (Isa 53:9) 

(53:9) துன்மார்க்கரோடே அவருடைய பிரேதக்குழியை 


நியமித்தார்கள்‌; ஆனாலும்‌ அவர்‌ மறிதீதபோது 


ஐசுவரியவானோடே இருந்தார்‌; அவர்‌ கொடுமை 
செய்யவில்லை; அவர்‌ வாயில்‌ வஞ்சனை 
இருந்ததுமில்லை. 

Isaiah 55:7 (Isa 55:7) 

(55:7) துன்மார்க்கன்‌ தன்‌ வழியையும்‌, அக்கிரமக்காரன்‌ 
தன்‌ நினைவுகளையும்‌ விட்டு, கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பக்கடவன்‌; அவர்‌ அவன்மேல்‌ மனதுருகுவார்‌, 
நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்பக்கடவன்‌; அவர்‌ 
மன்னிக்கிறதற்குத்‌ தயை பெருத்திருக்கிறார்‌. 

Isaiah 57:20 (Isa 57:20) 

(57:20) துன்மார்க்கரோ கொந்தளிக்கும்‌ 
கடலைப்போலிருக்கிறார்கள்‌; அது அமர்ந்திருக்கக 
கூடாமல்‌, அதின்‌ ஜலங்கள்‌ சேற்றையும்‌ அழுக்கையும்‌ 
கரையில்‌ ஒதுக்குறெது. 

Isaiah 57:21 (Isa 57:21) 

(57:21) துன்மார்க்கருக்குச்‌ சமாதானம்‌ இல்லையென்று 
என்‌ தேவன்‌ சொல்லுகிறார்‌. 

Jeremiah 2:33 (Jer 2:33) 

(2:33) நேசத்தைத்‌ தேடும்படிக்கு நீ உன்‌ வழிகளை 
நயப்படுதீதுகிறதென்ன? இவ்விதமாய்‌ நீ பொல்லாத 
ஸ்திரீகளுக்கும்‌ உன்‌ வழிகளைக்‌ கற்றுக்கொடுத்தாய்‌. 
Jeremiah 5:26 (Jer 5:26) 


(5:26) குருவிபிடிகீகிறவர்கள்‌ பதுங்குகிறதுபோல்‌ பதுங்கி, 
மனுஷரைப்‌ பிடிக்கக்‌ கண்ணிகளை வைக்கிற 
துன்மார்க்கர்‌ என்‌ ஜனங்களில்‌ காணப்படுகிறார்கள்‌. 
Jeremiah 5:28 (Jer 5:28) 

(5:28) கொழுத்து, சளுக்குப்பண்ணுகிறார்கள்‌; 
துன்மார்க்கனுடைய செயல்களைக்‌ கண்டிக்காமல்‌ 
விடுகிறார்கள்‌; திக்கற்ற வனுடைய வழக்கை விசாரியாமல்‌, 
தாங்கள்மாதீதிரம்‌ வாழுகிறார்கள்‌; எளியவர்களின்‌ 
நியாயத்தைத்‌ தீரார்கள்‌. 

Jeremiah 6:29 (Jer 6:29) 

(6:29) துருத்தி வெந்தது; ஈயம்‌ நெருப்பினால்‌ அழிந்தது; 
புடமிடுகிறவனுடைய பிரயாசம்‌ விருதாவாய்ப்போயிற்று; 
பொல்லாப்புகள்‌ அற்றுப்போகவில்லை. 

Jeremiah 12:1 (Jer 12:1) 

(12:1) கர்த்தாவே, உம்மோடே நான்‌ 
வழக்காடப்போனால்‌, தேவரீர்‌ நீதியுள்ளவராமே; ஆகிலும்‌ 
உம்முடைய நியாயங்களைக்‌ குறித்து உம்மோடே நான்‌ 
பேசும்படி வேண்டுகிறேன்‌; ஆகாதவர்களின்‌ வழி 
வாய்கீகிறதென்ன? துரோகஞ்செய்துவருகிற அனைவரும்‌ 
சுகித்திருக்கிற தென்ன? 

Jeremiah 15:21 (Jer 15:21) 


(15:21) நான்‌ உன்னைப்‌ பொல்லாதவர்களின்‌ கைக்குத்‌ 





தப்புவித்து, உன்னைப்‌ பலவந்தரின்‌ கைக்கு நீங்கலாக்கி 


விடுவிப்பேன்‌ என்கிறார்‌. 


Jeremiah 17:9 (Jer 17:9) 

HI) எல்லாவற்றைப்பார்க்கிலும்‌ இருதயமே 
திருக்குள்ளதும்‌ மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை 
அறியத்தக்கவன்‌ யார்‌? 

Jeremiah 23:19 (Jer 23:19) 

(23:19) இதே, கர்த்தருடைய பெருங்காற்றாகிய கொடிய 
புசல்‌ புறப்பட்டது; அது துன்மார்க்கருடைய 
தலையின்மேல்‌ உக்கிரமாய்‌ மோதும்‌. 

Jeremiah 25:31 (Jer 25:31) 

(25:31) ஆரவாரம்‌ பூமியின்‌ கடையாந்தரமட்டும்‌ போய்‌ 
எட்டும்‌; ஜாதிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது; 
மாம்சமான யாவரோடும்‌ அவர்‌ நியாயத்துக்குள்‌ 
பிரவேசிப்பார்‌; துன்மார்க்கரைப்‌ பட்டயத்துக்கு 
ஒப்புக்கொடுப்பார்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
Jeremiah 30:23 (Jer 30:23) 

(30:23) இதோ, கோராவாரிக்‌ காற்றாகிய கர்த்தருடைய 
பெருங்காற்று உக்கிரமாயெழும்பி, அடித்து, 
துன்மார்க்கருடைய தலையின்மேல்‌ மோதும்‌. 

Ezekiel 3:18 (Ezek 3:18) 


(3:18) சாகவே சாவாய்‌ என்று நான்‌ துன்மார்க்கனுக்குச்‌ 


சொல்லுகையில்‌, நீ துன்மார்க்கனைதீ தன்‌ 
துன்மார்க்கமான வழியில்‌ இராதபடிக்கு 
எச்சரிக்கும்படியாகவும்‌, அவனை உயிரோடே 


காக்கும்படியாகவும்‌, அதை அவனுக்குச்‌ சொல்லாமலும்‌, 


நீ அவனை எச்சரிக்காமலும்‌ இருந்தால்‌, அந்தத்‌ 
துன்மார்க்கன்‌ தன்‌ துன்மார்க்கத்திலே சாவான்‌; அவன்‌ 
இரத்தப்பழியையோ உன்‌ கையிலே கேட்பேன்‌. 

Ezekiel 3:19 (Ezek 3:19) 

(3:19) நீ துன்மார்க்கனை எச்சரித்தும்‌ அவன்‌ தன்‌ 
துன்மார்க்கத்தையும்‌ தன்‌ ஆகாத வழியையும்‌ விட்டுத்‌ 
திரும்பாமற்‌ போவானாகில்‌, அவன்‌ தன்‌ 
துன்மார்க்கத்திலே சாவான்‌; நீயோவென்றால்‌ உன்‌ 
ஆத்துமாவைத்‌ தப்புவிப்பாய்‌. 

Ezekiel 7:21 (Ezek 7:21) 

(7:21) அதை அந்நியர்‌ கையிலே கொள்ளையாகவும்‌, 
பூமியில்‌ துஷ்டர்களுக்குச்‌ சூறையாகவும்‌ கொடுப்பேன்‌; 
அவர்கள்‌ அதைப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்குவார்கள்‌. 
Ezekiel 8:9 (Ezek 8:9) 

(8:9) அவர்‌ என்னைப்பார்த்து: நீ உள்ளே போய்‌, அவர்கள்‌ 
இங்கே செய்றெ கொடிய அருவருப்புகளைப்‌ பார்‌ 
என்றார்‌. 

Ezekiel 11:2 (Ezek 11:2) 

(LE) அப்பொழுது அவர்‌ என்னை நோக்கி: 
மனுபுத்திரனே, இவர்கள்‌ இந்த நகரத்திலே அக்கிரமமான 
நினைவுகளை நினைத்து, துராலோசனை சொல்லுகிற 
மனுஷர்‌. 

Ezekiel 13:22 (Ezek 13:22) 


(13:22) நான்‌ சஞ்சலப்படுத்தாத நீதிமானின்‌ இருதயத்தை 
நீங்கள்‌ வீணாய்‌ முறியப்பண்ணினபடியினாலும்‌, 
துன்மார்க்கன்‌ தன்‌ பொல்லாத வழியைவிட்டுத 
திரும்பவும்‌ நான்‌ அவனை உயிரோடே காக்கவுங்‌ 
கூடாதபடிக்கு நீங்கள்‌ அவனுடைய கைகளைத்‌ 
திடப்படுத்தினபடியினாலும்‌, 

Ezekiel 18:20 (Ezek 18:20) 

(18:20) பாவஞ்செய்கிற ஆத்துமாவே சாகும்‌; குமாரன்‌ 
தகப்பனுடைய அக்ரெமத்தைச்‌ சுமப்பதுமில்லை, 
தகப்பன்‌ குமாரனுடைய அக்ரெமத்தைச்‌ 
சுமப்பதுமில்லை; நீதிமானுடைய நீதி அவன்மேல்தான்‌ 
இருக்கும்‌, துன்மார்க்கனுடைய துன்மார்கீகமும்‌ 
அவன்மேல்தான்‌ இருக்கும்‌. 

Ezekiel 18:21 (Ezek 18:21) 

(18:21) துன்மார்க்கன்‌ தான்‌ செய்த எல்லாப்‌ 
பாவங்களையும்‌ விட்டுத்‌ திரும்பி, என்‌ 
கட்டளைகளையெல்லாம்‌ கைக்கொண்டு, நியாயத்தையும்‌ 
நீதியையும்‌ செய்வானேயாகில்‌ அவன்‌ பிழைக்கவே 
பிழைப்பான்‌, அவன்‌ சாவதில்லை. 

Ezekiel 18:23 (Ezek 18:23) 

(18:23) துன்மார்க்கன்‌ சாகிறது எனக்கு எவ்வளவேனும்‌ 
பிரியமோ? அவன்‌ தன்‌ வழிகளை விட்டுத்‌ திரும்பிப்‌ 
பிழைப்பது அல்லவோ எனக்குப்‌ பிரியம்‌ என்று 


கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


Ezekiel 18:24 (Ezek 18:24) 

(18:24) நீதிமான்‌ தன்‌ நீதியைவிட்டு விலகி, அநீதி 
செய்து, துன்மார்க்கன்‌ செய்கிற சகல 
அருவருப்புகளின்படியும்‌ செய்வானேயாகில்‌ அவன்‌ 
பிழைப்பானோ? அவன்‌ செய்த அவனுடைய எல்லா 
நீதிகளும்‌ நினைக்கப்படுவதில்லை; அவன்‌ செய்த தன்‌ 


துரோகத்திலேயும்‌ அவன்‌ செய்த தன்‌ பாவத்திலேயும்‌ 


சாவான்‌. 
Ezekiel 18:27 (Ezek 18:27) 
(18:27) துன்மார்க்கன்‌ தான்‌ செய்த 


துன்மார்க்கத்தைவிட்டு விலக, நியாயத்தையும்‌ நீதியையும்‌ 
செய்வானேயாகில்‌, அவன்‌ தன்‌ ஆத்துமாவைப்‌ 
பிழைக்கப்பண்ணுவான்‌. 

Ezekiel 20:44 (Ezek 20:44) 

(20:44) இஸ்ரவேல்‌ வம்சத்தாரே உங்கள்‌ பொல்லாத 
வழிகளுக்குத்‌ தக்கதாகவும்‌, உங்கள்‌ கெட்ட 
திரியைகளுக்குத்தக்கதாகவும்‌ நான்‌ உங்களுக்குச்‌ 
செய்யாமல்‌, என்‌ நாமத்தினிமித்தம்‌ உங்களுக்குக்‌ 
கிருபைசெய்யும்போது, நான்‌ கர்த்தர்‌ என்று 
அறிந்துகொள்வீர்கள்‌ என்கிறதைக்‌ கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறார்‌ என்று சொல்‌ என்றார்‌. 

Ezekiel 21:3 (Ezek 21:3) 

(21:3) இஸ்ரவேல்‌ தேசத்தை நோக்கி, கர்த்தராகிய 


ஆண்டவர்‌ உரைக்கிறது என்னவென்றால்‌, இதே, நான்‌ 


உனக்கு விரோதமாக வந்து, என்‌ பட்டயத்தை அதின்‌ 
உறையிலிருந்து உருவி, உன்னில்‌ சன்மார்க்கனையும்‌ 
துன்மார்க்கனையும்‌ சங்காரம்பண்ணுவேன்‌. 

Ezekiel 21:4 (Ezek 21:4) 

(21:4) நான்‌ உன்னில்‌ சன்மார்க்கனையும்‌ 


துன்மார்க்கனையும்‌ சங்காரம்பண்ணப்‌ போகிறபடியினால்‌ 





தெற்கு துவக்கி வடக்குமட்டுமுள்ள எல்லா 
மாம்சததுக்கும்‌ விரோதமாய்‌ என்‌ பட்டயம்‌ அதின்‌ 
உறையிலிருந்து புறப்படும்‌. 

Ezekiel 21:25 (Ezek 21:25) 

(21:25) இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள 
துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு 
முடிவுவருங்காலதீதில்‌ உன்‌ நாள்‌ வந்தது. 

Ezekiel 21:29 (Ezek 21:29) 

(21:29) அக்கிரமத்துக்கு முடிவுவருங்காலத்தில்‌ வந்த 


தங்களுடைய நாளுக்கு ஏதுவாக, 
கொலையுண்டுபோனவர்களுடைய பிடரிகளோடேகூட 
உன்னைத்‌ துன்மார்க்கரின்‌ கையினால்‌ 
விழப்பண்ணும்படிக்கு, உனக்கு அபத்தமானது 


தரிசிக்கப்படுகிறபோதும்‌, உனக்குப்‌ பொய்நிமித்தம்‌ 
பார்க்கப்படுறெபோதும்‌ பட்டயம்‌ உருவப்பட்டது, 
பட்டயமே உருவப்பட்டது; வெட்டவும்‌ சங்கரிக்கவும்‌ 
அது மின்னத்தக்கதாய்த துலக்கப்பட்டிருக்நெது. 

Ezekiel 30:12 (Ezek 30:12) 


(30:12) அப்பொழுது நான்‌ நதிகளை 
வறறிப்போகப்பண்ணி, தேசத்தைத்‌ துஷ்டர்களின்‌ 
கையிலே விற்று, தேசத்தையும்‌ அதிலுள்ள யாவையும்‌ 
அநீநியதேசத்தாரின்‌ கையால்‌ பாழாக்கிப்போடுவேன்‌; 
கர்த்தராகிய நான்‌ இதைச்‌ சொன்னேன்‌. 

Ezekiel 33:8 (Ezek 33:8) 

(33:8) நான்‌ துன்மார்க்கனை நோக்கி! துன்மார்க்கனே, நீ 
சாகவே சாவாய்‌ என்று சொல்லுகையில்‌, நீ 


துன்மார்க்கனைத்‌ தன்‌ துன்மார்கீகதீதில்‌ இராதபடி 


எச்சரிக்கதீதகீகதாக அதை அவனுக்குச்‌ 
சொல்லாமற்போனால்‌, அந்தத்‌ துன்மார்க்கன்‌ தன்‌ 
அகரெமத்திலே சாவான்‌; ஆனாலும்‌ அவன்‌ 


இரத்தப்பழியை உன்‌ கையிலே கேட்பேன்‌. 

Ezekiel 33:9 (Ezek 33:9) 

(33:9) துன்மார்க்கன்‌ தன்‌ வழியைவிட்டுத்‌ திரும்பும்படி 
நீ அவனை எச்சரித்தும்‌, அவன்‌ தன்‌ வழியைவிட்டுத்‌ 
திரும்பாமற்போனால்‌, அவன்‌ தன்‌  அ௮அக்ரெமததிலே 
சாவான்‌; நீயோ உன்‌ ஆத்துமாவைத்‌ தப்புவிப்பாய்‌. 
Ezekiel 33:11 (Ezek 33:11) 

(33:11) கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறது 
என்னவென்றால்‌: நான்‌ துன்மார்ககனுடைய மரணத்தை 
விரும்பாமல்‌, துன்மார்க்கன்‌ தன்‌ வழியைவிட்டுத 
திரும்பிப்‌ பிழைப்பதையே விரும்புகிறேன்‌ என்று என்‌ 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌; இஸ்ரவேல்‌ 


வம்சத்தாரே உங்கள்‌ பொல்லாத வழிகளைவிட்டுத்‌ 
திரும்புங்கள்‌, திரும்புங்கள்‌; நீங்கள்‌ ஏன்‌ சாகவேண்டும்‌ 
என்கிறார்‌ என்று அவர்களோடே சொல்லு. 

Ezekiel 33:12 (Ezek 33:12) 

(33:12) மனுபுத்திரனே, நீ உன்‌ ஜனத்தின்‌ புத்திரரை 
நோக்கி: நீதிமான்‌ துரோகம்பண்ணுகிற நாளிலே 
அவனுடைய நீதி அவனைத்‌ தப்புவிப்பதில்லை; 
துன்மார்க்கன்‌ தன்‌ துன்மார்க்கத்தைவிட்டுத்‌ திரும்புகிற 
நாளிலே அவன்‌ தன்‌ அகீகிரமதீதினால்‌ 
விழுநீதுபோவதுமில்லை; நீதிமான்‌ பாவஞ்செய்கிற 
நாளிலே தன்‌ நீதியினால்‌ பிழைப்பதுமில்லை. 

Ezekiel 33:14 (Ezek 33:14) 

(33:14) பின்னும்‌ சாகவே சாவாய்‌ என்று நான்‌ 
துன்மார்க்கனுக்குச்‌ சொல்லும்போது, அவன்‌ தன்‌ 
பாவத்தைவிட்டுத்‌ திரும்பி, நியாயமும்‌ நீதியுஞ்செய்து, 
Ezekiel 33:15 (Ezek 33:15) 

(33:15) துன்மார்க்கன்‌ தான்‌ வாங்கின 
அடைமானத்தையும்‌ தான்‌ கொள்ளையிட்ட 
பொருளையும்‌ திரும்பக்‌ கொடுத்துவிட்டு, அநியாயம்‌ 
செய்யாதபடி ஜீவப்பிரமாணங்களில்‌ நடந்தால்‌, அவன்‌ 
சாகாமல்‌ பிழைக்கவே பிழைப்பான்‌. 


Ezekiel 33:19 (Ezek 33:19) 


(33:19) துன்மார்க்கன்‌ தன்‌ அக்கிரமத்தைவிட்டுத்‌ திரும்பி, 
நியாயமும்‌ நீதியும்‌ செய்தால்‌, அவன்‌ அவைகளினால்‌ 
பிழைப்பான்‌. 

Daniel 12:10 (Dan 12:10) 

(12:10) அநேகர்‌ சுத்தமும்‌ வெண்மையுமாக்கப்பட்டு, 
புடமிடப்பட்டவர்களாய்‌ விளங்குவார்கள்‌; துன்மார்க்கரோ 
துன்மார்க்கமாய்‌ நடப்பார்கள்‌; துன்மார்க்கரில்‌ ஒருவனும்‌ 
உணரான்‌, ஞானவான்களோ உணர்நதுகொள்ளுவார்கள்‌. 
Micah 6:10 (Mic 6:10) 

(6:10) துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கதீதினால்‌ 
சம்பாதித்த பொக்கிஷங்களும்‌, அருவருக்கப்படத்தக்க 
குறைந்த மரக்காலும்‌ இன்னும்‌ இருக்கிறதல்லவோ? 
Micah 6:11 (Mic 6:11) 

(6:11) கள்ளத்தராசும்‌ கள்ளப்‌ படிகீகற்களுள்ள பையும்‌ 
இருக்கும்போது, அவர்களைச்‌ சுதீதமுள்ளவர்களென்று 
எண்ணுவேனோ? 

Nahum 1:3 (Nah 1:3) 

(1:3) கர்த்தர்‌ நீடிய சாந்தமும்‌, மிகுந்த 
வல்லமையுமுள்ளவர்‌; அவர்களை ஆக்கினையில்லாமல்‌ 
தப்புவிக்கமாட்டாற்‌ கர்த்தருடைய வழி சுழல்காற்றிலும்‌ 
பெருங்காற்றிலும்‌ இருக்கிறது; மேகங்கள்‌ அவருடைய 
பாததீதாளாயிருககிறது. 

Nahum 1:11 (Nah 1:11) 


பம) கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பொல்லாத 
நினைவுகொண்டிருக்கிற துராலோசனைக்காரன்‌ ஒருவன்‌ 
உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான்‌. 

Nahum 1:15 (Nah 1:15) 

1.) இதோ, சமாதானத்தைக்‌ கூறுகிற 
சுவிசேஷகனுடைய கால்கள்‌ மலைகளின்மேல்‌ வருகிறது; 
யூதாவே, உன்‌ பண்டிகைகளை ஆசரி; உன்‌ 
பொருத்தனைகளைச்‌ செலுத்து; துஷ்டன்‌ இனி உன்‌ 
வழியாய்க்‌ கடந்துவருவதில்லை, அவன்‌ முழுவதும்‌ 
சங்கரிக்கப்பட்டான்‌. 

Habakkuk 1:4 (Hab 1:4) 

(1:4) ஆகையால்‌ நியாயப்பிரமாணம்‌ பெலனற்றதாக, 
நியாயம்‌ ஒருபோதும்‌ செல்லாமற்போகிறது; துன்மார்க்கன்‌ 
நீதிமானை வளைந்துகொள்ளுகிறான்‌; ஆதலால்‌ நியாயம்‌ 
புரட்டப்படுகிறது. 

Habakkuk 1:13 (Hab 1:13) 

(1:13) தீமையைப்‌ பார்கீகமாட்டாத சுத்தக்கண்ணனே, 
அநியாயத்தை நோக்கிக்கொண்டிருக்கமாட்டீரே பின்னை 
துரோகிகளை நீர்‌ நோக்கிக்கொண்டி ருகீகிற தென்ன? 
துன்மார்க்கன்‌ தன்னைப்‌ பார்க்கிலும்‌ நீதிமானை 
விழுங்கும்போது நீர்‌ மெளனமாயிருக்றெதென்ன? 
Habakkuk 3:13 (Hab 3:13) 

(3:13) உமது ஜனத்தின்‌ இரட்சிப்புக்காகவும்‌ நீர்‌ 
அபிஷேகம்‌ பண்ணுவித்தவனின்‌ இரட்சிப்புக்காகவுமே 


நீர்‌ புறப்பட்டீர்‌ கழுத்தளவாக அஸ்திபாரத்தைத 
திறப்பாககி, துஷ்டனுடைய வீட்டிலிருந்த தலைவனை 
வெட்டினீர்‌ சேலா. 

Zephaniah 1:3 (Zeph 1:3) 

(ய) மனுஷரையும்‌ மிருகஜீவன்களையும்‌ 
வாரிக்கொள்ளுவேன்‌; நான்‌ ஆகாயத்துப்‌ பறவைகளையும்‌, 
சமுத்திரதீது மச்சங்களையும்‌, 
இடறுகிறதற்கேதுவானவைகளையும்‌ 
துன்மாரகீகரோடேகூட வாரிக்கொண்டு, தேசத்தில்‌ 
உண்டான மனுஷரைச்‌ சங்காரம்பண்ணுவேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

Malachi 3:18 (Mal 3:18) 


(3:18) அப்பொழுது நீங்கள்‌ நீதிமானுக்கும்‌ 
துன்மார்க்கனுக்கும்‌, தேவனுக்கு 
ஊழியஞ்செய்கிறவனுக்கும்‌ அவருக்கு 


ஊழியஞ்செய்யாதவனுக்கும்‌ இருக்கிற வித்தியாசத்தைத்‌ 
திரும்பவும்‌ காண்பீர்கள்‌. 

Malachi 4:3 (Mal 4:3) 

(4:3)  துன்மார்ககரை மிதிப்பீர்கள்‌; நான்‌ இதைச்‌ 
செய்யும்நாளிலே அவர்கள்‌ உங்கள்‌ உள்ளங்கால்களின்கழ்‌ 
சாம்பலாயிருப்பார்கள்‌ என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

Matthew 12:45 (Matt 12:45) 


(12:45) திரும்பிப்போய்‌, தன்னிலும்‌ பொல்லாத வேறு 
ஏழு ஆவிகளைத்‌ தன்னோடே கூட்டிக்கொண்டுவந்து, 
உட்புகுந்து, அங்கே குடியிருக்கும்‌ அப்பொழுது, அந்த 
மனுஷனுடைய முன்னிலைமையிலும்‌ அவன்‌ 
பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும்‌; அப்படியே 
இந்தப்‌ பொல்லாத சந்ததியாருக்கும்‌ சம்பவிக்கும்‌ 
என்றார்‌. 

Matthew 13:19 (Matt 13:19) 

(13:19) ஒருவன்‌, ராஜ்யத்தின்‌ வசனத்தைக்‌ கேட்டும்‌ 


உணராதிருக்கும்போது, பொல்லாங்கன்‌ வந்து, அவன்‌ 


இருதயத்தில்‌ விதைக்கப்பட்டதைப்‌ 
பறிதீதுக்கொள்ளுகிறான்‌; அவனே வழியருகே 
விதைக்கப்பட்டவன்‌. 


Matthew 13:38 (Matt 13:38) 

(13:38) நிலம்‌ உலகம்‌; நல்ல விதை ராஜ்யத்தின்‌ புத்திரர்‌, 
களைகள்‌ பொல்லாங்கனுடைய புத்திரர்‌ 

Matthew 13:49 (Matt 13:49) 

(13:49) இப்படியே உலகத்தின்‌ முடிவிலே நடக்கும்‌. 
தேவதூதர்கள்‌ புறப்பட்டு, நீதிமான்களின்‌ நடுவிலிருந்து 
பொல்லாதவர்களைப்‌ பிரித்து, 

Matthew 16:4 (Matt 16:4) 

(16:4) இந்தப்‌ பொல்லாத விபசார சந்ததியார்‌ 
அடையாளம்‌ தேடுகிறார்கள்‌ யோனா தீர்க்கதரிசியின்‌ 


அடையாளமேயன்றி வேறே அடையாளம்‌ இவர்களுக்குக்‌ 


கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி, அவர்களை 





விட்டுப்‌ புறப்பட்டுப்போனார்‌. 

Matthew 18:32 (Matt 18:32) 

(18:32) அப்பொழுது, அவனுடைய ஆண்டவன்‌ அவனை 
அழைப்பித்து: பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை 
வேண்டிக்கொண்டபடியினால்‌ அநதக கடன்‌ 
முழுவதையும்‌ உனக்கு மன்னித்துவிட்டேன்‌. 

Matthew 21:41 (Matt 21:41) 

(21:41) அதற்கு அவர்கள்‌: அந்தக்‌ கொடியரைக்‌ 
கொடுமையாய்‌ அழித்து, ஏற்றகாலங்களில்‌ தனக்குக்‌ 
கனிகளைக்‌ கொடுக்கத்தக்க வேறே 
தோட்டக்காரரிடத்தில்‌ திராட்சத்தோட்டத்தைக 
குத்தகையாகக்‌ கொடுப்பான்‌ என்றார்கள்‌. 

Matthew 25:26 (Matt 25:26) 

(25:26) அவனுடைய எஜமான்‌ பிரதியுத்தரமாக: 
பொல்லாதவனும்‌ சோம்பனுமான ஊழியக்காரனே, நான்‌ 
விதைக்காத இடத்தில்‌ அறுக்கிறவனென்றும்‌, தெளிக்காத 
இடத்தில்‌ சேரக்கிறவனென்றும்‌ அறிந்திருநீதாயே. 

Luke 11:26 (Luke 11:26) 

(11:26) திரும்பிப்போய்‌, தன்னிலும்‌ பொல்லாத வேறு 
ஏழு ஆவிகளைக்‌ கூட்டிக்கொண்டுவந்து, உட்புகுந்து, 
அங்கே குடியிருக்கும்‌; அப்பொழுது அந்த 
ட ர வார்‌ முன்னிலைமையிலும்‌ அவன்‌ 


பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும்‌ என்றார்‌. 


Luke 19:22 (Luke 19:22) 

(19:22) அதற்கு அவன்‌: பொல்லாத ஊழியக்காரனே, உன்‌ 
வாய்ச்சொல்லைக்கொண்டே உன்னை 
நியாயந்தர்க்கிறேன்‌. நான்‌ வைக்காததை எடுக்கிறவனும்‌, 
விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள 
மனுஷனென்று அறிந்தாயே, 

Acts 2:23 (Acts 2:23) 

(2:23) அப்படியிருந்தும்‌, தேவன்‌ நிர்ணயித்திருந்த 
ஆலோசனையின்படியேயும்‌, அவருடைய 
முன்னறிவின்படியேயும்‌ ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த 
இயேசுவை நீங்கள்‌ பிடித்து, அக்ரெமக்காரருடைய 
கைகளினாலே சிலுவையில்‌ ஆணியடித்துக 
கொலைசெெய்தீர்கள்‌. 

Acts 18:14 (Acts 18:14) 

(18:14) பவுல்‌ பேசுவதற்கு எத்தனப்படுகையில்‌, 
கல்லியோன்‌ யூதரை நோக்கி: யூதர்களே இது ஒரு 
அநியாயமாய்‌, அல்லது பொல்லாத 
நடகீகையாயிருக்கு மேயானால்‌ நான்‌ உங்களுக்குப்‌ 
பொறுமையாய்ச்‌ செவிகொடுப்பது நியாயமாயிருக்கும்‌. 

1 Corinthians 5:13 (1Cor 5:13) 

(5:13) புறம்பே இருக்கிறவர்களைக்‌ குறித்துத்‌ தேவனே 
தீர்ப்புச்செய்வார்‌. ஆகையால்‌ அந்தப்‌ பொல்லாதவனை 
உங்களைவிட்டுத தள்ளிப்போடுங்கள்‌. 


Ephesians 6:16 (Eph 6:16) 


(6:16) பொல்லாங்கன்‌ எய்யும்‌ 
அக்கினியாஸ்திரங்களையெல்லாம்‌ 
அவிததுப்போடத்தக்கதாய்‌, எல்லாவற்றிற்கும்‌ மேலாக 
விசுவாசமென்னும்‌ கேடகத்தைப்‌ 
பிடித்துக்கொண்டவர்களாயும்‌ நில்லுங்கள்‌. 

Colossians 1:21 (Col 1:21) 

(1:21) முன்னே அநீநியராயும்‌ துர்க்கிரியைகளினால்‌ 
மனதிலே சத்துருக்களாயும்‌ இருந்த உங்களையும்‌ 
பரிசுத்தராகவும்‌ குற்றமற்றவர்களாகவும்‌ 
கண்டிககப்படாதவர்களாகவும்‌ தமக்கு முன்‌ 
நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில்‌ அடைந்த 
மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார்‌. 

2 Thessalonians 2:8 (2Thess 2:8) 

(2:8) நீக்கப்படும்போது, அநத அக்கிரமக்காரன்‌ 
வெளிப்படுவான்‌; அவனைக்‌ கர்த்தர்‌ தம்முடைய வாயின்‌ 
சுவாசத்தினாலே அழித்து, தம்முடைய வருகையின்‌ 
பிரசன்னதீதினாலே நாசம்பண்ணுவார்‌. 

2 Thessalonians 3:2 (215 3:2) 

(3:2) துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர்‌ கையினின்று 


நாங்கள்‌ விடுவிக்கப்படும்படிக்கும்‌, எங்களுக்காக 
வேண்டிக்கொள்ளுங்கள்‌; விசுவாசம்‌ 
எல்லாரிடத்திலுமில்லையே. 


2 Peter 2:7 (2Pet 2:/) 


(2:7) அக்கிரமக்காரருக்குள்‌ வாசமாயிருக்கையில்‌ 
அவர்களுடைய காமவிகார நடக்கையால்‌ வருத்தப்பட்டு; 
2 Peter 3:17 (2Pet 3:17) 

(3:17) ஆதலால்‌ பிரியமானவர்களே, இவைகளை 
முன்னமே நீங்கள்‌ அறிந்திருக்கிறபடியால்‌, 
அககிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள்‌ 
இழுப்புண்டு உங்கள்‌  உறுதியிலிருந்து விலகி 
விழுந்துபோகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருநது, 

1 John 2:13 (1/௦ 2:13) 

(2:13) பிதாக்களே ஆதிமுதலிருக்றறெவரை நீங்கள்‌ 
அறிநதருக்கிறதினால்‌ உங்களுக்கு எழுதுகிறேன்‌. 
வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள்‌ ஜெயித்ததினால்‌ 
உங்களுக்கு எழுதுகிறேன்‌. பிள்ளைகளே, நீங்கள்‌ பிதாவை 
அறிந்திருக்கிறதினால்‌ உங்களுக்கு எழுதுகிறேன்‌. 

1 John 2:14 (1John 2:14) 

(2:14)  பிதாக்களே ஆதிமுதலிருக்றறெவரை நீங்கள்‌ 
அறிந்திருக்கிறதினால்‌ உங்களுக்கு எழுதியிருக்கிறேன்‌. 
வாலிபரே, நீங்கள்‌ பலவான்களாயிருக்கிறதினாலும்‌, 


தேவவசனம்‌ உங்களில்‌ நிலைத்திருக்றெதினாலும்‌, நீங்கள்‌ 


பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும்‌, உங்களுக்கு 
எழுதியிருக்கிறேன்‌. 

1 John 3:12 (1John 3:12) 

(3:12)  பொல்லாங்கனால்‌  உண்டாயிறாந்து தன்‌ 


சகோதரனைக்‌ கொலைசெய்த 


காயினைப்போலிருக்கவேண்டாம்‌; அவன்‌ எதினிமிததம்‌ 
அவனைக்‌ கொலைசெய்தான்‌? தன்‌ கிரியைகள்‌ 
பொல்லாதவைகளும்‌, தன்‌ சகோதரனுடைய கிரியைகள்‌ 
நீதியுள்ளவைகளுமாயிருந்ததினிமித்தந்தானே. 

1 John 5:18 (1/௦ 5:18) 

(5:18) தேவனால்‌ பிறந்த எவனும்‌ 
பாவஞ்செய்யானென்று அறிந்திருக்கிறோம்‌; தேவனால்‌ 
பிறந்தவன்‌ தன்னைக்‌ காக்கிறான்‌,  பொல்லாங்கன்‌ 


அவனைத்‌ தொடான்‌. 


Damnation 


Matthew 23:14 (Matt 23:14) 
(23:14) மாயக்காரராகிய வேதபாரகரே! பரிசேயரே! 
உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம்பண்ணி, 


விதவைகளின்‌ வீடுகளைப்‌ பட்சித்துப்போடுதிறீர்கள்‌; 





இதினிமித்தம்‌ அதிக ஆக்கனையை அடைவீர்கள்‌. 
Matthew 23:33 (Matt 23:33) 

(23:33) சர்ப்பங்களே, விரியன்பாம்புக்‌ குட்டிகளே! 
நரகாக்கினைக்கு எப்படித்‌ தப்பித்துக்கொள்வீர்கள்‌? 

Mark 3:29 (Mark 3:29) 

(3:29) ஒருவன்‌ பரிசுத்த ஆவிக்கு விரோதமாகத்‌ 


தூரஷணஞ்சொல்வானாகில்‌ அவன்‌ என்றென்றைக்கும்‌ 


மன்னிப்படையாமல்‌ நித்திய 
ஆக்கினைக்குள்ளாயிருப்பான்‌ என்றார்‌. 

Mark 12:40 (Mark 12:40) 

(12:40) விதவைகளின்‌ வீடுகளைப்‌ பட்சித்து, பார்வைக்கு 
நீண்ட ஜெபம்‌ பண்ணுகிற வேதபாரகரைக்குறித்து 





எச்சரிக்கையாயிருங்கள்‌; அவர்கள்‌ அதிக ஆகீகினையை 
அடைவார்கள்‌ என்றார்‌. 

Luke 20:47 (Luke 20:47) 

(20:47) விதவைகளின்‌ வீடுகளைப்‌ பட்சித்து, பார்வைக்கு 
நீண்ட ஜெபம்பண்ணுகிற வேதபாரகரைக்குறித்து 
எச்சரிக்கையாயிருங்கள்‌, அவர்கள்‌ அதிக ஆகீகினையை 
அடைவார்கள்‌ என்றார்‌. 

John 5:29 (John 5:29) 

(5:29) அப்பொழுது, நன்மைசெய்தவர்கள்‌ ஜீவனை 
அடையும்படி எழுநீதிருக்கிறவர்களாகவும்‌, 
தீமைசெய்தவர்கள்‌ ஆக்கினையை அடையும்படி 
எழுநீதிருக்கிறவர்களாகவும்‌ புறப்படுவார்கள்‌. 

Romans 3:8 (Rom 3:8) 

(3:8) நன்மை வரும்படிக்குத்‌ தமைசெய்வோமாக என்றும்‌ 
சொல்லலாமல்லவா? நாங்கள்‌ அப்படிப்‌ 
போதிக்கிறவர்களென்றும்‌ சிலர்‌ எங்களைத்‌ தூஷித்துச்‌ 
சொல்லுகிறார்களே; அப்படிப்‌ போதிக்கிறவர்கள்மேல்‌ 
வரும்‌ ஆக்கினை நீதியாயிருக்கும்‌. 

Romans 13:2 (Rom 13:2) 


(13:2) ஆதலால்‌ அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்றெவன்‌ 
தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான்‌; அப்படி 
எதிர்த்து நிற்கிறவர்கள்‌ தங்களுக்குத்‌ தாங்களே 
ஆக்கினையை வருவித்துக்கொள்ளுகிறார்கள்‌. 

1 Corinthians 11:29 (1Cor 11:29) 

(11:29) என்னத்தினாலெனில்‌, அபாததிரமாய்ப்‌ 
போஜனபானம்பண்ணுகிறவன்‌, கர்த்தருடைய சரீரம்‌ 
இன்னதென்று நிதானித்து அறியாததினால்‌, தனக்கு 
ஆக்கினைதீதீர்ப்பு வரும்படி 
போஜனபானம்பண்ணுகிறான்‌. 

1 Timothy 5:12 (1Tim 5:12) 

(5:12) முதலில்‌ கொண்டிருந்த விசுவாசத்தை 
விடுவதினாலே, ஆக்கினைக்குட்படுவார்கள்‌. 

2 Peter 2:3 (2Pet 2:3) 

(2:3) பொருளாசையுடையவர்களாய்‌, தந்திரமான 
வார்த்தைகளால்‌ உங்களைத்‌ தங்களுக்கு ஆதாயமாக 
வசப்படுத்திக்கொள்ளு வார்கள்‌; பூர்வகாலமுதல்‌ 
அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்நீதிராது, 


அவர்களுடைய அழிவு உறங்காது. 


Death 


Genesis 21:16 (Gen 21:16) 


(21:16) பிள்ளை சாகிறதை நான்‌ பார்க்கமாட்டேன்‌ 
என்று, எதிராக அம்பு பாயும்‌ தூரத்திலே போய்‌ 
உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள்‌. 

Genesis 24:67 (Gen 24:67) 

(24:67) அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளைத தன்‌ தாய்‌ 
சாராருடைய கூடாரத்துக்கு அழைத்துக்கொண்டுபோய்‌, 
அவளைத்‌ தனக்கு மனைவியாக்கிக்கொண்டு அவளை 
நேசித்தான்‌. ஈசாக்கு தன்‌ தாய்க்காகக்‌ கொண்டிருந்த 
துக்கம்‌ நீங்கி ஆறுதல்‌ அடைந்தான்‌. 

Genesis 25:11 (Gen 25:11) 

(25:11) ஆபிரகாம்‌ மரித்தபின்‌ தேவன்‌ அவன்‌ 
குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார்‌. லகாய்ரோமீ 
என்னும்‌ துரவுக்குச்‌ சமீபமாய்‌ ஈசாக்கு குடியிருந்தான்‌. 
Genesis 26:11 (Gen 26:11) 

(26:11) பின்பு, அபிமெலேக்கு: இந்தப்‌ 
புருஷனையாகிலும்‌ இவன்‌ மனைவியையாகிலும்‌ 
தொடுகிறவன்‌ நிச்சயமாய்க்‌ கொலைசெய்யப்படுவான்‌ 
என்று எல்லா ஜனங்களும்‌ அறியச்‌ சொன்னான்‌. 
Genesis 26:18 (Gen 26:18) 

(26:18) தன்‌ தகப்பனாகிய ஆபிரகாமின்‌ நாட்களில்‌ 
வெட்டினவைகளும்‌, ஆபிரகாம்‌ மரித்தபின்‌ பெலிஸ்தர்‌ 
தூர்ததுப்போட்டவைகளுமான துரவுகளை மறுபடியும்‌ 
தோண்டி, தன்‌ தகப்பன்‌ அவைகளுக்கு இட்டிருந்த 
பேர்களின்படியே அவைகளுக்குப்‌ பேறிட்டான்‌. 


Genesis 27:2 (Gen 27:2) 

(27:2) அப்பொழுது அவன்‌: நான்‌ முதிர்வயதானேன்‌, என்‌ 
மரணம்‌ இன்ன நாளில்‌ என்று அறியேன்‌. 

Genesis 27:7 (Gen 27:7) 

(27:/) நான்‌ புசித்து, எனக்கு மரணம்‌ வருமுன்னே, 
கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வடிக்கும்படி, நீ 
எனக்காக வேட்டையாடி, அதை எனக்கு ருசியுள்ள 
பதார்த்தங்களாகச்‌ சமைத்துக்கொண்டுவா என்று 
சொல்லக்கேட்டேன்‌. 

Genesis 27:10 (Gen 27:10) 

(27:10) உன்‌ தகப்பன்‌ தாம்‌ மரணமடையுமுன்னே 
உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர்‌ புசிப்பதற்கு நீ அதை 
அவரிடத்தில்‌ கொண்டுபோகவேண்டும்‌ என்றாள்‌. 
Exodus 10:17 (Exod 10:17) 

(10:17) இந்த ஒரு முறைமாத்திரம்‌ நீ என்‌ பாவத்தை 
மன்னிக்கவேண்டும்‌; உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ இந்தச்‌ 
சாவைமாதீதிரம்‌ என்னைவிட்டு விலக்க அவரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணுங்கள்‌ என்றான்‌. 

Exodus 19:12 (Exod 19:12) 

(19:12) ஜனங்களுக்குச்‌ சுற்றிலும்‌ நீ ஒரு எல்லை 
குறித்து), அவர்கள்‌ மலையில்‌ ஏறாதபடிக்கும்‌, அதின்‌ 
அடிவாரத்தைத தொடாதபடிக்கும்‌ எச்சரிக்கையாய்‌ 


இருங்கள்‌ என்று அவர்களுக்குச்‌ சொல்‌; மலையைத்‌ 


தொடுகிறவன்‌ எவனும்‌ நிச்சயமாகவே 
கொல்லப்படுவான்‌. 

Exodus 21:12 (Exod 21:12) 

(21:12) ஒரு மனிதனைச்‌ சாகும்படி அடித்தவன்‌, 
நிச்சயமாய்க்‌ கொலைசெய்யப்படக்கடவன்‌. 

Exodus 21:15 (Exod 21:15) 

(21:15) தன்‌ தகப்பனையாவது தன்‌ தாயையாவது 
அடிக்கிறவன்‌ நிச்சயமாய்க்‌ கொலைசெய்யப்படக்கடவன்‌. 
Exodus 21:16 (Exod 21:16) 

(21:10) ஒருவன்‌ ஒரு மனிதனைத்‌ திருடி 
விற்றுப்போட்டாலும்‌, இவன்‌ அவன்‌ வசத்திலிருக்கக்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டாலும்‌, அவன்‌ நிச்சயமாய்க 
கொலைசெய்யப்படக்கடவன்‌. 

Exodus 21:17 (Exod 21:17) 

(21:17) தன்‌ தகப்பனையாவது தன்‌ தாயையாவது 
சபிக்றெவன்‌ நிச்சயமாய்க கொலைசெய்யப்படக்கடவன்‌. 

Exodus 21:29 (Exod 21:29) 

(21:29) தன்‌ மாடு வழக்கமாய்‌ முட்டுகிற மாடாயிருநது, 
அது அதின்‌ எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டும்‌, அவன்‌ 
அதைக்‌ கட்டி வைக்காததினால்‌, அது ஒரு 
புருஷனையாவது ஒரு ஸ்திரியையாவது 
கொன்றுபோட்டால்‌, மாடும்‌ கல்லெறியப்படவேண்டும்‌, 
அதின்‌ எஜமானும்‌ கொலைசெய்யப்படவேண்டும்‌. 


Exodus 22:19 (Exod 22:19) 


(22:19) மிருகத்தோடே புணருகிறவன்‌ எவனும்‌ 
கொல்லப்படவேண்டும்‌. 

Exodus 31:14 (Exod 31:14) 

(31:14) ஆகையால்‌, ஓய்வுநாளை ஆசரிப்பீர்களாக; அது 
உங்களுக்குப்‌ பரிசுத்தமானது; அதைப்‌ பரிசுத்தக 
குலைச்சலாக்குகிறவன்‌ கொலையுண்கக்கடவன்‌; அதிலே 
வேலைசெய்கிற எந்த ஆத்துமாவும்‌ தன்‌ ஜனத்தின்‌ 
நடுவில்‌ இராதபடிக்கு அறுப்புண்டுபோவான்‌. 

Exodus 31:15 (Exod 31:15) 

(31:15) ஆறுநாளும்‌ வேலைசெய்யலாம்‌; ஏழாம்‌ நாளோ 
வேலை ஒழிந்திருக்கும்‌ ஓய்வுநாள்‌; அது கர்த்தருக்குப்‌ 
பரிசுத்தமானது; ஓய்வுநாளில்‌ வேலைசெய்கிறவன்‌ 
எவனும்‌ கொலைசெய்யப்படவேண்டும்‌. 

Exodus 35:2 (Exod 35:2) 

(35:2) நீங்கள்‌ ஆறுநாள்‌ வேலைசெய்யவேண்டும்‌, ஏழாம்‌ 
நாளோ உங்களுக்குப்‌ பரிசுத்த நாளாய்‌ இருப்பதாக; அது 
கர்த்தருக்கென்று ஓய்நீதிருக்கும்‌ ஓய்வுநாள்‌ அதிலே 
வேலைசெய்கிறவன்‌ எவனும்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌. 

Leviticus 16:1 (Lev 16:1) 

(16:1) ஆரோனின்‌ இரண்டு குமாரர்‌ கர்த்தருடைய 
சநநிதியிலே சேர்ந்து மரிததுப்போனபின்பு, கர்த்தர்‌ 
மோசேயை நோக்க: 

Leviticus 19:20 (Lev 19:20) 


(19:20) ஒருவனுக்கு அடிமையானவள்‌ ஒரு புருஷனுக்கு 
நியமிக்கப்பட்டவளாயிருந்து, முற்றிலும்‌ 
மீட்கப்படாமலும்‌ தன்னிச்சையாய்‌ விடப்படாமலுமிருகக, 
அவளோடே ஒருவன்‌ சம்யோகமாய்ச்‌ 
சயனம்பண்ணினால்‌, அவர்கள்‌ கொலைசெய்யப்படாமல்‌, 
அடிக்கப்படவேண்டும்‌; அவள்‌ சுயாதனமுள்ளவள்‌ அல்ல. 
Leviticus 20:2 (Lev 20:2) 

(20:2) பின்னும்‌ நீ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: இஸ்ரவேல்‌ 
புத்திரரிலும்‌ இஸ்ரவேலில்‌ வாசம்பண்ணுகிற 
அநீநியர்களிலும்‌ எவனாகிலும்‌ தன்‌ சந்ததியில்‌ ஒரு 
பிள்ளையை மோளேகுக்குகீ கொடுத்தால்‌, அவன்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌; தேசத்தின்‌ ஜனங்கள்‌ 
அவன்மேல்‌ கல்லெறியவேண்டும்‌. 

Leviticus 20:9 (Lev 20:9) 

(20:9) தன்‌ தகப்பனையாவது தன்‌ தாயையாவது சபிக்கிற 
எவனும்‌ கொலைசெய்யப்படக்கடவன்‌; அவன்‌ தன்‌ 
தகப்பனையும்‌ தன்‌ தாயையும்‌ சபித்தான்‌, அவன்‌ 
இரத்தப்பழி அவன்மேல்‌ இருப்பதாக. 

Leviticus 20:10 (Lev 20:10) 

(20:10) ஒருவன்‌ பிறனுடைய மனைவியோடே விபசாரம்‌ 
செய்தால்‌, பிறன்‌ மனைவியோடே விபசாரம்‌ செய்த 
அநத விபசாரனும்‌ அநத விபசாரியும்‌ 


கொலைசெய்யப்படக்கடவர்கள்‌. 


Leviticus 20:11 (Lev 20:11) 

(20:11) தன்‌ தகப்பன்‌ மனைவியோடே சயனிக்கிறவன்‌ 
தன்‌ தகப்பனை நிர்வாணமாகீகினபடியால்‌, இருவரும்‌ 
கொலைசெய்யப்படக்கடவர்கள்‌; அவர்கள்‌ இரத்தப்பழி 
அவர்கள்மேல்‌ இருப்பதாக. 

Leviticus 20:12 (Lev 20:12) 

(20:12) ஒருவன்‌ தன்‌ மருமகளோடே சயனித்தால்‌, 
இருவரும்‌ கொலைசெய்யப்படக்கடவர்கள்‌; 
அருவருப்பான தாறுமாறு பண்ணினார்கள்‌; அவர்கள்‌ 
இரத்தப்பழி அவர்கள்மேல்‌ இருப்பதாக. 

Leviticus 20:13 (Lev 20:13) 

(20:13) ஒருவன்‌ பெண்ணோடே சம்யோகம்‌ 
பண்ணுகிறதுபோல ஆணோடே சம்யோகம்பண்ணினால்‌, 
அருவருப்பான காரியம்‌ செய்த அவ்விருவரும்‌ 
கொலைசெய்யப்படக்கடவர்கள்‌; அவர்கள்‌ இரத்தப்பழி 
அவர்கள்மேல்‌ இருப்பதாக. 

Leviticus 20:15 (Lev 20:15) 

(20:15) ஒருவன்‌ மிருகத்தோடே புணர்ந்தால்‌, அவன்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌; அந்த மிருகத்தையும்‌ 
கொல்லகீகடவீர்கள்‌. 

Leviticus 20:16 (Lev 20:16) 

(20:16) ஒரு ஸ்திரீ யாதொரு மிருகத்தோடே சேர்ந்து 
சயனித்தால்‌, அந்த ஸ்திரீயையும்‌ அந்த மிருகத்தையும்‌ 


கொல்லக்கடவாய்‌; இருஜீவனும்‌ 


கொலைசெய்யப்படவேண்டும்‌; அவைகளின்‌ இரத்தப்பழி 
அவைகளின்மேல்‌ இருப்பதாக. 
Leviticus 20:27 (Lev 20:27) 


(20:27) அஞ்சனம்பார்க்கிறவர்களும்‌ 
குறிசொல்லுகிறவர்களுமாயிருக்கிற புருஷனாகிலும்‌ 
ஸ்திரீயாகிலும்‌ கொலைசெய்யப்படவேண்டும்‌; 


அவர்கள்மேல்‌ கல்லெறிவார்களாக; அவர்கள்‌ இரத்தப்பழி 
அவர்கள்மேல்‌ இருக்கக்கடவது என்று சொல்‌ என்றார்‌. 
Leviticus 24:16 (Lev 24:16) 

(24:16) கர்த்தருடைய நாமத்தை  நிநீதிக்கிறவன்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌ சபையார்‌ எல்லாரும்‌ 
அவனைக்‌ கல்லெறியவேண்டும்‌; பரதேசியானாலும்‌ 
சுதேசியானாலும்‌ கர்தீதரின்‌ நாமத்தைத்‌ தூஷிக்றெவன்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌. 

Leviticus 24:17 (Lev 24:17) 

(24:17) ஒரு மனிதனைக்‌ கொல்லுறெவன்‌ எவனோ 
அவன்‌ கொலைசெய்யப்படவேண்டும்‌. 

Leviticus 24:21 (Lev 24:21) 

(24:21) மிருகத்தைக்‌ கொன்றவன்‌ பதில்‌ 
கொடுக்கவேண்டும்‌; மனிதனைக்‌ கொன்றவனோ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌. 


Leviticus 27:29 (Lev 27:29) 


(27:29) நரஜீவனில்‌ சாபத்தீடாக 
நியமிக்கப்பட்டவைகளெல்லாம்‌ மீட்கப்படாமல்‌ 
கொலைசெய்யப்படக்கடவது. 
Numbers 1:51 (Num 1:51) 
(1:51) வாசஸ்தலம்‌ புறப்படும்போது, லேவியர்‌ அதை 


இறக்கிவைத்து, அது ஸ்தாபனம்‌ பண்ணப்படும்போது, 





லேவியர்‌ அதை எடுத்து நிறுததக்கடவர்கள்‌; அந்நியன்‌ 
அதற்குச்‌ சமீபத்தில்‌ வந்தால்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌. 

Numbers 3:10 (Num 3:10) 

(3:10) ஆரோனையும்‌ அவன்‌ குமாரரையுமோ தங்கள்‌ 
ஆசாரிய ஊழியத்தைச்‌ செய்வதற்காக நியமிக்கக்கடவாய்‌, 
அந்த ஊழியத்தைச்‌ செய்யும்படி சேருகிற அந்நியன்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌ என்றார்‌. 

Numbers 3:38 (Num 3:38) 

(3:38)  ஆசரிப்புக்‌ கூடாரமாகிய வாசஸ்தலத்துக்கு 
முன்பாக, சூரியன்‌ உதிக்கும்‌ கீழ்ப்புறததிலே மோசேயும்‌ 
ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ கூடாரங்களைப்‌ போட்டு 
இறங்கி, இஸ்ரவேல்‌ புதீதிரரின்‌ காவலுக்குப்‌ பதிலாகப்‌ 
பரிசுத்த ஸ்தலததைக்‌ காவல்‌ காக்கவேண்டும்‌. 
வாசஸ்தலத்தில்‌ சேருகிற அந்நியன்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌. 


Numbers 15:35 (Num 15:35) 


(15:35) கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: அந்த மனிதன்‌ 
நிச்சயமாய்க்‌ கொலைசெய்யப்படவேண்டும்‌; சபையார்‌ 
எல்லாரும்‌ அவனைப்‌ பாளயத்திறகுப்‌ புறம்பே 
கல்லெறியக்கடவர்கள்‌ என்றார்‌. 

Numbers 16:29 (Num 16:29) 

(16:29) சகல மனிதரும்‌ சாகிறபடி இவர்கள்‌ செத்து, சகல 
மனிதருக்கும்‌ நேரிடுறெதுபோல இவர்களுக்கும்‌ 
நேரிட்டால்‌, கர்த்தர்‌ என்னை அனுப்பவில்லை என்று 
அறிவீர்கள்‌. 

Numbers 18:7 (Num 18:7) 

(18:7) ஆகையால்‌ நீயும்‌ உன்னோடேகூட உன்‌ குமாரரும்‌ 
பலிபீடத்துக்கும்‌ திரைக்கு உட்புறத்துக்கும்‌ அடுத்த 
எல்லாவற்றையும்‌ செய்யும்பொருட்டு, உங்கள்‌ ஆசாரிய 
ஊழியத்தைக்‌ காத்துச்‌ சேவிக்கக்கடவீர்கள்‌; உங்கள்‌ 
ஆசாரிய ஊழியத்தை உங்களுக்கு ததீதமாக அருளினேன்‌; 
அதைச்‌ செய்யும்படி சேருகிற அந்நியன்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌ என்றார்‌. 

Numbers 23:10 (Num 23:10) 

(23:10) யாக்கோபின்‌ தூளை எண்ணத்தக்கவன்‌ யார? 
இஸ்ரவேலின்‌ காற்பங்கை எண்ணுகிறவன்‌ யார்‌? 
நீதிமான்‌ மரிப்பது போல்‌ நான்‌ மறிப்பேனாக, என்‌ 
முடிவு அவன்‌ முடிவுபோல்‌ இருப்பதாக என்றான்‌. 
Numbers 35:16 (Num 35:16) 


(35:16) ஒருவன்‌ இருப்பு ஆயுதத்தினால்‌ ஒருவனை 
வெட்டினதினால்‌ அவன்‌ செத்துப்போனால்‌, 
வெட்டினவன்‌ கொலைபாதகனாயிருக்கறொன்‌; 
கொலைபாதகன்‌ கொலைசெய்யப்படவேண்டும்‌. 
Numbers 35:17 (Num 35:17) 

(35:17) ஒருவன்‌ ஒரு கல்லை எடுத்து, சாகத்தக்கதாக 
ஒருவன்மேல்‌ எறிகிறதினாலே அவன்‌ செத்துப்போனால்‌, 
கல்லெறிந்தவன்‌ கொலைபாதகனாயிருக்கிறான்‌, அவன்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌. 

Numbers 35:18 (Num 35:18) 

(35:18) ஒருவன்‌ தன்‌ கையில்‌ ஒரு மர ஆயுதத்தை 
எடுத்து, சாகத்தக்கதாக ஒருவனை அடித்ததினால்‌ அவன்‌ 
செத்துப்போனால்‌, அடித்தவன்‌ 
கொலைபாதகனாயிருகீகிறான்‌; கொலைபாதகன்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌. 


Numbers 35:21 (Num 35:21) 


(35:21) அவனைப்‌ பகைத்து, தன்‌ கையினால்‌ 
அடித்ததினாலாயினும்‌, அவன்‌ செத்துப்போனால்‌, 
அடித்தவன்‌ கொலைபாதகன்‌; அவன்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌, பழிவாங்குகிறவன்‌ 
கொலைபாதகனைக்‌ கண்ட மாத்திரத்தில்‌ 
கொன்றுபோடலாம்‌. 


Numbers 35:25 (Num 35:25) 


(25:25) கொலைசெய்தவனைம்‌ பழிவாங்குகிறவனுடைய 
கைக்குத்‌ தப்புவித்து, அவன்‌ ஓடிப்போயிருந்த 
அடைக்கலப்பட்டணத்துக்கு அவனைத்‌ திரும்பப்‌ 
போகும்படி செய்யக்கடவர்கள்‌; பரிசுத்த தைலத்தினால்‌ 
அபிஷேகம்‌ பெற்ற பிரதான ஆசாரியன்‌ 
மரணமடையுமட்டும்‌ அவன்‌ அதிலே இருக்கக்கடவன்‌. 
Numbers 35:28 (Num 35:28) 

(35:28) கொலைசெய்தவன்‌ பிரதான ஆசாரியன்‌ 
மரணமடையுமட்டும்‌ அடைககலப்‌ 
பட்டணதீதிலிருக்க வேண்டும்‌; பிரதான ஆசாரியன்‌ 
மரணமடைந்தபின்பு, தன்‌ சுதநீதரமான காணியாட்சிக்குத்‌ 
திரும்பிப்‌ போகலாம்‌. 

Numbers 35:30 (Num 35:30) 

(35:20) எவனாகிலும்‌, ஒரு மனிதனைக்‌ 
கொன்றுபோட்டால்‌, அப்பொழுது சாட்சிகளுடைய 
வாக்குமூலத்தின்படியே அந்தக்‌ கொலைபாதகனைகீ 
கொலைசெய்யக்கடவர்கள்‌; ஒரே 
சாட்சியைக்கொண்டுமாத்திரம்‌ ஒரு மனிதன்‌ சாகும்படி 
தீர்ப்புச்செய்யலாகாது. 

Numbers 35:31 (Num 35:31) 

(35:31) சாகிறதற்கேற்ற குற்றஞ்சுமந்த 
கொலைபாதகனுடைய ஜீவனுக்காக நீங்கள்‌ 
மீட்கும்பொருளை வாங்கக்கூடாது; அவன்‌ தப்பாமல்‌ 


கொலைசெய்யப்படவேண்டும்‌. 


Numbers 35:32 (Num 35:32) 

(35:32) தன்‌ அடைக்கலப்பட்டணத்துக்கு ஓடிப்போனவன்‌ 
ஆசாரியன்‌ மரணமடையாததற்கு முன்னே தன்‌ 
நாட்டிற்குத்‌ திரும்பிவரும்படி நீங்கள்‌ அவனுக்காக 
மீட்கும்பொருளை வாங்கக்கூடாது. 

Deuteronomy 13:5 (Deut 13:5) 

(13:5) அந்தத்‌ தீர்க்கதரிசியும்‌, அந்தச்‌ சொப்பனக்காரனும்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌; நீங்கள்‌ நடக்கும்படி 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உங்களுக்கு விதித்த 
வழியை விட்டு உங்களை விலக்கும்படி, அவன்‌, 
உங்களை எகிப்துதேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணினவரும்‌ உங்களை அடிமைததன 
வீட்டிலிருந்து நீங்கலாக்கி மீட்டுக்கொண்டவருமான 


உங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான 





துரோகப்பேச்சைப்‌ பேசினான்‌; இப்படிப்பட்ட இமையை 
உங்களிடத்திலிருந்து விலக்குவீர்களாக. 

Deuteronomy 13:9 (Deut 13:9) 

(13:2) அவனைக்‌ கொலைசெய்துபோடவேண்டும்‌; 
அவனைக்‌ கொலைசெய்வதற்கு, முதல்‌ உன்‌ கையும்‌ 
பின்பு சகல ஜனத்தின்‌ கையும்‌ அவன்மேல்‌ 
இருக்கக்கடவது. 

Deuteronomy 17:6 (Deut 1/:6) 

(17:6) சாவுக்குப்‌ பாத்திரமானவன்‌ இரண்டு மூன்று 


சாட்சிகளுடைய வாக்கினால்‌ 


கொலைசெய்யப்படக்கடவன்‌ ஒரே சாட்சியினுடைய 
வாக்கினால்‌ அவன்‌ கொலைசெய்யப்படலாகாது. 
Deuteronomy 17:7 (Deut 1/:/) 

(17:/) அவனைக்‌ கொலைசெய்கிறதற்குச்‌ சாட்சிகளுடைய 
கைகள்‌ முநதியும்‌ எல்லா ஜனங்களுடைய கைகள்‌ 
பிநீதியும்‌ அவன்மேல்‌ இருப்பதாக; இப்படியே தீமையை 
உன்‌ நடுவிலிருந்து விலக்கக்கடவாய்‌. 

Deuteronomy 19:6 (Deut 19:6) 

(19:6) இரத்தப்பழிக்காரன்‌ தன்‌ மனம்‌ எரிகையில்‌, 
கொலைசெய்தவனை வழி தூரமாயிருக்கிறதினாலே 
பின்தொடர்ந்து பிடித்து, அவனைக்‌ 
கொன்றுபோடாதபடிக்கு, இவன்‌ அந்தப்‌ பட்டணங்கள்‌ 
ஒன்றில்‌ ஓடிப்போய்‌ உயிரோடிருப்பானாக; இவன்‌ 
அவனை முன்னே பகைக்காதபடியினால்‌, இவன்மேல்‌ 
சாவுகீகான குற்றம்‌ சுமரவில்லை. 

Deuteronomy 21:22 (Deut 21:22) 

(21:22) கொலைசெய்யப்பட ஒருவன்மேல்‌ சாவுக்குப்‌ 
பாத்திரமான பாவம்‌ உண்டாயிருகக, அவனைக 
கொலைசெய்யும்படி மரத்திலே தூக்கிப்போடுவாயானால்‌, 
Deuteronomy 22:26 (Deut 22:26) 

(22:26) பெண்ணுக்கு ஒன்றும்‌ செய்யலாகாது; 
பெண்ணின்மேல்‌ சாவுக்கு ஏதுவான குற்றம்‌ இல்லை; 
இக்காரியம்‌ ஒருவன்‌ மற்றொருவன்மேல்‌ எழும்பி 
அவனுடைய ஜீவனை வாங்கினதுபோல இருக்கிறது. 


Deuteronomy 24:16 (Deut 24:16) 


(24:16) பிள்ளைகளுக்காகப்‌ பிதாகீகளும்‌, 
பிதாக்களுக்காகப்‌ பிள்ளைகளும்‌ 
கொலைசெய்யப்படவேண்டாம்‌; அவனவன்‌ செய்த 
பாவத்தினிமித்தம்‌ அவனவன்‌ 


கொலைசெய்யப்படவேண்டும்‌. 

Deuteronomy 30:15 (Deut 30:15) 

(30:15) இதோ, ஜீவனையும்‌ நன்மையையும்‌, 
மரணத்தையும்‌ தீமையையும்‌ இன்று உனக்கு முன்னே 
வைத்தேன்‌. 

Deuteronomy 30:19 (Deut 30:19) 

(30:19) நான்‌ ஜீவனையும்‌ மரணத்தையும்‌, 
ஆசீர்வாதத்தையும்‌ சாபத்தையும்‌ உனக்குமுன்‌ வைத்தேன்‌ 
என்று உங்கள்மேல்‌ வானத்தையும்‌ பூமியையும்‌ இன்று 
சாட்சிவைக்கிறேன்‌; ஆகையால்‌, நீயும்‌ உன்‌ சந்ததியும்‌ 
பிழைக்கும்படிக்கு, நீ ஜீவனைத்‌ தெரிந்துகொண்டு, 
Deuteronomy 31:27 (Deut 31:27) 

(31:27) நான்‌ உன்‌ கலகக்குணத்தையும்‌ உன்‌ கடினக்‌ 


கழுத்தையும்‌ அறிநீதிருக்கிறேன்‌; இன்று நான்‌ இன்னும்‌ 


உங்களுடன்‌ உயிரோடிருக்கையில்‌, கர்த்தருக்கு 
விரோதமாகக கலகம்பண்ணினீர்க ளே; என்‌ 
மரணததிற்குப்பின்பு எவ்வளவு அதிகமாய்க்‌ 


கலகம்பண்ணுவீர்கள்‌! 


Deuteronomy 31:29 (Deut 31:29) 


(31:29) என்‌ மரணத்திறகுப்பின்பு நீங்கள்‌ நிச்சயமாய்‌ 
உங்களைக்‌ கெடுத்து, நான்‌ உங்களுக்குக்‌ கட்டளையிட்ட 
வழியை விட்டு விலகுவீர்கள்‌; ஆகையால்‌, கடைசி 
நாட்களில்‌ தீங்கு உங்களுக்கு நேரிடும்‌; உங்கள்‌ 
கைகீகிரியைகளினாலே கர்தீதரைக்‌ 
கோபப்படுத்தும்படிக்கு, அவர்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்வீர்கள்‌ என்பதை அறிவேன்‌ 
என்று சொல்லி, 

Deuteronomy 33:1 (Deut 33:1) 

(33:1) தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான்‌ 
மரணமடையுமுன்னே இஸ்ரவேல்‌ புதீதிரரை ஆசீர்வதித்த 
ஆசீர்வாத மாவது: 

Joshua 1:1 (Josh 1:1) 

(1:1) கர்த்தருடைய தாசனாகிய மோசே "மரித்தபின்பு, 
கர்த்தர்‌ மோசேயின்‌ ஊழியக்காரனான நூனின்‌ குமாரன்‌ 
யோசுவாவை நோக்கி: 

Joshua 1:18 (Josh 1:18) 

(1:18) நீர்‌ எங்களுக்குக்‌ கட்டளையிடும்‌ சகல 
காரியத்திலும்‌ உம்முடைய சொல்லைக்‌ கேளாமல்‌, 
உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம்பண்ணுகிற 
எவனும்‌ கொலைசெய்யப்படக்கடவன்‌; பலங்கொண்டு 
திடமனதாய்மாத்திரம்‌ இரும்‌ என்றார்கள்‌. 

Joshua 2:13 (Josh 2:13) 


(2:13) நீங்கள்‌ என்‌ தகப்பனையும்‌ என்‌ தாயையும்‌ என்‌ 
சகோதரரையும்‌ என்‌ சகோதறிகளையும்‌ அவர்களுக்கு 
உண்டான எல்லாவற்றையும்‌ உயிரோடே வைத்து, எங்கள்‌ 
ஜீவனைச்‌ சாவுக்குத்‌ தப்புவிக்கும்படி, எனக்கு நிச்சயமான 
அடையாளத்தைக்‌ கொடுக்கவேண்டும்‌ என்றாள்‌. 

Joshua 20:6 (Josh 20:6) 

(20:6) நியாயம்‌ விசாரிக்கும்‌ சபைக்கு முன்பாக அவன்‌ 
நிற்கும்வரைக்கும்‌, அநீநாட்களிலிருக்கிற பிரதான 
ஆசாரியன்‌ மரணமடையும்வரைக்கும்‌, அவன்‌ அந்தப்‌ 
பட்டணதீதிலே குடியிருக்கக்கடவன்‌; பின்பு 
கொலைசெய்தவன்‌ தான்‌ விட்டோடிப்போன தன்‌ 
பட்டணத்திற்கும்‌ தன்‌ வீட்டிற்கும்‌ 
திரும்பிப்போகவேண்டும்‌ என்று சொல்‌ என்றார்‌. 
Judges 1:1 (Judg 1:1) 

(1:1) யோசுவா மரித்தபின்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை 
நோக்கி: கானானியரை எதிர்த்து யுத்தம்பண்ணும்படி, 
எங்களில்‌ யார்‌ முதல்முதல்‌ எழுந்து புறப்படவேண்டும்‌ 
என்று கேட்டார்கள்‌. 

Judges 5:18 (Judg 5:18) 

(5:18) செபுலோனும்‌ நப்தலியும்‌ போர்க்களத்து 
முனையிலே தங்கள்‌ உயிரை எண்ணாமல்‌ மரணததுக்குத 
துணிந்து நின்றார்கள்‌. 

Judges 6:31 (Judg 6:31) 


(6:31) யோவாஸ்‌ தனக்கு விரோதமாக நிற்கிற 
அனைவரையும்‌ பார்த்து! நீங்களா பாகாலுக்காக 
வழக்காடுவீர்கள்‌? நீங்களா அதை இரட்சிப்பீர்கள்‌? 
அதற்காக வழக்காடுகிறவன்‌ இன்று காலையிலேதானே 
சாகக்கடவன்‌; அது தேவனானால்‌ தன்‌ பலிபீடத்தைத்‌ 
தகர்த்ததினிமித்தம்‌, அது தானே தனக்காக 
வழகீகாடட்டும்‌ என்றான்‌. 

Judges 13:7 (Judg 13:7) 

(13:7) அவர்‌ என்னை நோக்கி: இதே, நீ கர்ப்பந்தரித்து, 
ஒரு குமாரனைப்‌ பெறுவாய்‌; ஆதலால்‌ நீ திராட்சரசமும்‌ 
மதுபானமும்‌ குடியாமலும்‌, தீட்டானது ஒன்றும்‌ 
புசியாமலும்‌ இரு; அந்தப்‌ பிள்ளை பிறந்தது முதல்‌ தன்‌ 
மரணநாள்மட்டும்‌ தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான்‌ 
என்று சொன்னார்‌ என்றாள்‌. 

Judges 16:16 (Judg 16:16) 

(16:16) இப்படி அவனைத்‌ தினம்தினம்‌ தன்‌ 
வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக்‌ 
கொண்டிருக்கிறதினால்‌, சாகத்தக்கதாய்‌ அவன்‌ ஆத்துமா 
விசனப்பட்டு, 

Judges 16:30 (Judg 16:30) 

(16:30) என்‌ ஜீவன்‌ பெலிஸ்தரோடே கூட மடியக்கடவது 
என்று சொல்லி, பலமாய்ச்‌ சாய்க்க, அந்த வீடு அதில்‌ 
இருநத பிரபுக்கள்மேலும்‌ எல்லா ஜனங்கள்மேலும்‌ 
விழுந்தது; இவ்விதமாய்‌ அவன்‌ உயிரோடிருக்கையில்‌ 


அவனால்‌ கொல்லப்பட்டவர்களைப்பார்க்கலும்‌, அவன்‌ 
சாகும்போது அவனால்‌ கொல்லப்பட்டவர்கள்‌ 
அதிகமாயிருந்தார்கள்‌. 

Judges 20:13 (Judg 20:13) 

(20:13) இப்பொழுது கிபியாவில்‌ இருக்றெ பேலியாளின்‌ 
மக்களாகிய அந்த மனுஷரை நாங்கள்‌ கொன்று, 
பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விலக்கும்படிக்கு, 
அவர்களை ஒப்புக்கொடுங்கள்‌ என்று 
சொல்லச்சொன்னார்கள்‌; பென்யமீன்‌ புத்திரர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரராகிய தங்கள்‌ சகோதரரின்‌ சொல்லைக்‌ கேட்க 
மனமில்லாமல்‌, 

Judges 21:5 (Judg 21:5) 

(21:5) கர்த்தருடைய சந்நிதியில்‌ மிஸ்பாவுக்கு வராதவன்‌ 
நிச்சயமாய்க்‌ கொலைசெய்யப்படக்கடவன்‌ என்று 
அவர்கள்‌ பெரிய ஆணையிட்டிருந்தபடியால்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌: கர்த்தருடைய சந்நிதியில்‌ சபைகூடினபோது, 
இஸ்ரவேலுடைய எல்லாக்‌ கோத்திரங்களிலுமிருந்து 
வராதே போனவர்கள்‌ யார்‌ என்று விசாரித்தார்கள்‌. 

Ruth 1:17 (Ruth 1:17) 

(1:17) நீர்‌. மரணமடையும்‌ இடத்தில்‌ நானும்‌ 





மரணமடைந்து, அங்கே அடககம்பண்ணப்படுவேன்‌; 
மரணமேயல்லாமல்‌ வேறொன்றும்‌ உம்மை விட்டு 
என்னைப்‌ பிரித்தால்‌, கர்த்தர்‌ அதற்குச்‌ சரியாகவும்‌ 


அதற்கு அதிகமாகவும்‌ எனக்குச்‌ செய்யக்கடவர்‌ என்றாள்‌. 


Ruth 2:11 (Ruth 2:11) 

(2:11) அதற்குப்‌ போவாஸ்‌ பிரதியுத்தரமாக: உன்‌ புருஷன்‌ 
மரணமடைந்த பின்பு, நீ உன்‌ மாமியாருக்காகச்‌ 
செய்ததும்‌, நீ உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ தாயையும்‌, உன்‌ 
ஜந்மதேசத்தையும்‌ விட்டு, முன்னே நீ அறியாத 
ஜனங்களிடத்தில்‌ வந்ததும்‌ எல்லாம்‌ எனக்கு விவரமாய்தீ 
தெரிவிக்கப்பட்டது. 

1 Samuel 4:20 (1Sam 4:20) 

(4:20) அவள்‌ சாகப்போகிற நேரத்தில்‌ அவளண்டையிலே 
நின்ற ஸ்திரீகள்‌: நீ பயப்படாதே, ஆண்பிள்ளையைப்‌ 
பெற்றாய்‌ என்றார்கள்‌ அவளோ அதற்கு ஒன்றும்‌ 
சொல்லவுமில்லை, அதின்மேல்‌ சிந்தைவைக்கவுமில்லை. 
1 Samuel 11:12 (15am 11:12) 

(11:12) அப்பொழுது ஜனங்கள்‌ சாமுவேலை நோக்கி: 
சவுலா நமக்கு ராஜாவாயிருக்கப்போகிறவன்‌ என்று 
சொன்னவர்கள்‌ யார்‌? அந்த மனுஷரை நாங்கள்‌ 
கொன்றுபோடும்படிக்கு ஒப்புக்கொடுங்கள்‌ என்றார்கள்‌. 

1 Samuel 11:13 (158 11:13) 

(11:13) அதற்குச்‌ சவுல்‌: இன்றையதினம்‌ ஒருவரும்‌ 
கொல்லப்படலாகாது; இன்று கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்கு 
இரட்சிப்பை அருளினார்‌ என்றான்‌. 

1 Samuel 15:32 (158 15:32) 

(15:32) பின்பு சாமுவேல்‌: அமலேக்கின்‌ ராஜாவாகிய 


ஆகாகை என்னிடத்தில்‌ கொண்டுவாருங்கள்‌ என்றான்‌; 


ஆகாக்‌ சந்தோஷமாய்‌ அவனிடத்தில்‌ வந்து, மரணத்தின்‌ 
கசப்பு அற்றுப்போனது நிச்சயம்‌ என்றான்‌. 

1 Samuel 15:35 (158 15:35) 

(15:35) சவுல்‌ மரணமடையும்‌ நாள்மட்டும்‌ சாமுவேல்‌ 
அப்புறம்‌ அவனைக கண்டு பேசவில்லை; 
இஸ்ரவேலின்மேல்‌ சவுலை ராஜாவாகனெதற்காகக 
கர்த்தர்‌ மனஸ்தாபப்பட்டதினிமிததம்‌, சாமுவேல்‌ 
சவுலுக்காகத்‌ துக்கித்துக்கொண்டிருந்தான்‌. 

1 Samuel 20:3 (15௨ 20:3) 

(20:3) அப்பொழுது தாவீது: உம்முடைய கண்களில்‌ 
எனக்குத்‌ தயைகிடைத்தது என்று உம்முடைய தகப்பன்‌ 
நன்றாய்‌ அறிவார்‌; ஆகையால்‌ யோனத்தானுக்கு 
மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன்‌ இதை 
அறியப்போகாது என்பார்‌; மரணத்திற்கும்‌ எனக்கும்‌ ஒரு 
அடி தூரமாததிரம்‌ இருக்கிறது என்று கர்த்தருடைய 
ஜீவனையும்‌ உம்முடைய ஜீவனையும்‌ கொண்டு 
நிச்சயமாய்சீ சொல்லுகிறேன்‌ என்று மறுமொழி சொல்லி 
ஆணையிட்டான்‌. 

1 Samuel 22:22 (158 22:22) 

(22:22) அப்பொழுது தாவீது அபியத்தாரைப்‌ பார்த்து: 
ஏதோமியனாகிய தோவேக்கு அங்கே 
இருந்தபடியினாலே, அவன்‌ எவ்விதத்திலும்‌ சவுலுக்கு 
அதை அறிவிப்பான்‌ என்று அன்றையதினமே 


அறிநீதிருநீதேன்‌; உன்‌ தகப்பன்‌ வீட்டாராகிய 
எல்லாருடைய மரணத்துக்கும்‌ காரணம்‌ நானே. 

2 Samuel 1:1 25௨ 1:1) 

(1:1) சவுல்‌ மரித்தபின்பு, தாவீது அமலேக்கியரை முறிய 
அடித்து, சிகலாகுக்குத்‌ திரும்பிவந்து, இரண்டுநாள்‌ அங்கே 
இருந்தபிற்பாடு, 

2 Samuel 1:23 (2588 1:23) 

(1:23) உயிரோடே இருக்கையில்‌ சவுலும்‌ யோனத்தானும்‌ 
பிரியமும்‌ இன்பமுமாயிருந்தார்கள்‌, மரணத்திலும்‌ 
பிரிந்துபோனதில்லை; கழுகுகளைப்பார்க்கிலும்‌ வேகமும்‌, 
சிங்கங்களைப்பார்ககிலும்‌ 
பலமுழமுள்ளவர்களாயிருந்தார்கள்‌. 

2 Samuel 6:23 (2Sam 6:23) 

(6:23) அதினால்‌ சவுலின்‌ குமாரத்தியாகிய மீகாளுக்கு 
மரணமடையும்‌ நாள்மட்டும்‌ பிள்ளை இல்லாதிருந்தது. 

2 Samuel 8:2 (25௨ 8:2) 

(8:2) அவன்‌ மோவாபியரையும்‌ முறிய அடித்து, 
அவர்களைத்‌ தரைமட்டும்‌ பணியப்பண்ணி, 
அவர்கள்மேல்‌ நூல்போட்டு, இரண்டுபங்கு மனுஷரைக்‌ 
கொன்றுபோட்டு, ஒரு பங்கை உயிரோடே வைத்தான்‌; 
இவ்விதமாய்‌ மோவாபியர்‌ தாவீதைச்‌ சேவித்து, 
அவனுக்குக்‌ கப்பங்கட்டுகிறவர்களானார்கள்‌. 


2 Samuel 15:21 (258 15:21) 


(15:21) ஆனாலும்‌ ஈத்தாய்‌ ராஜாவுக்குப்‌ பிரதியுத்தரமாக: 
ராஜாவாகிய என்‌ ஆண்டவன்‌ எங்கேயிருப்பாரோ, அங்கே 
உமது அடியானும்‌, செத்தாலும்‌ பிழைத்தாலும்‌, 
இருப்பான்‌ என்று கர்த்தருடைய ஜீவனையும்‌ 
ராஜாவாகிய என்‌ ஆண்டவனுடைய ஜீவனையும்‌ 
கொண்டு சொல்லுகிறேன்‌ என்றான்‌. 

2 Samuel 19:21 (2Sam 19:21) 

(19:21) அப்பொழுது செருயாவின்‌ குமாரனாகிய 
அபிசாய்‌ பிரதியுத்தரமாக: கர்த்தர்‌ 
அபிஷேகம்பண்ணினவரைச்‌ சீமேயி தூஷித்தபடியினால்‌, 
அவனை அதற்காகக்‌ கொல்லவேண்டாமா என்றான்‌. 

2 Samuel 19:22 (2Sam 19:22) 

(19:22) அதற்குத்‌ தாவீது: செருயாவின்‌ குமாரரே, இன்று 
நீங்கள்‌ எனக்குச்‌ சத்துருக்களாதிறதற்கு, எனக்கும்‌ 
உங்களுக்கும்‌ என்ன? இன்று இஸ்ரவேலில்‌ ஒருவன்‌ 
கொல்லப்படலாமா? இன்று நான்‌ இஸ்ரவேலின்மேல்‌ 
ராஜாவானேன்‌ என்று எனக்குத்‌ தெரியாதா என்று 
சொல்லி, 

2 Samuel 20:3 (2Sam 20:3) 

(20:3) தாவீது எருசலேமிலுள்ள தன்‌ வீட்டுக்கு 
வந்தபோது, வீட்டைக்‌ காக்க ராஜா பின்வைத்துப்போன 
பத்து மறுமனையாட்டிகளையும்‌ வருவித்து, அவர்களை 
ஒரு காவல்‌ வீட்டிலே வைத்துப்‌ பராமரித்தான்‌ அப்புறம்‌ 


அவர்களிடத்தில்‌ அவன்‌ பிரவேசிக்கவில்லை; அப்படியே 


அவர்கள்‌ சாகிற நாள்மட்டும்‌ அடைக்கப்பட்டு, 


உயிரோடிருக்றெ நாளெல்லாம்‌ விதவைகள்போல்‌ 


இருந்தார்கள்‌. 

2 Samuel 21:9 (2Sam 21:9) 

(21:9) அவர்களைக்‌ கிபியோனியர்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தான்‌; அவர்களைக்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ மலையின்மேல்‌ தூக்க்ப்போட்டார்கள்‌; 
அப்படியே அவர்கள்‌ ஏழுபேரும்‌ ஒருமிக்க 


விழுந்தார்கள்‌ வாற்கோதுமை அறுப்பு துவக்குகிற 
அறுப்புக்காலத்தின்‌ முநீதினநாட்களிலே அவர்கள்‌ 
கொன்றுபோடப்பட்டார்கள்‌. 

2 Samuel 22:5 (2Sam 22:5) 

(22:5) மரண அலைகள்‌ என்னைச்‌ சூழ்ந்துகொண்டு, 
துர்ச்சனப்பிரவாகம்‌ என்னைப்‌ பயப்படுததினது. 

2 Samuel 22:6 (2Sam 22:6) 

(22:6) பாதாளக்‌ கட்டுகள்‌ என்னைச்‌ சூழ்ந்துகொண்டது; 
மரணக்கண்ணிகள்‌ என்மேல்‌ விழுந்தது. 

1 Kings 2:8 (1605 2:8) 

(2:8) மேலும்‌ பகூரிம்‌ ஊரானான பென்யமீனனாகிய 
கேராவின்‌ மகன்‌ சீமேயி உன்னிடத்தில்‌ இருக்கிறான்‌; 
நான்‌ மகனாயீமுக்குப்‌ போகிற நாளிலே, அவன்‌ 
என்னைக்‌ கொடிய தூஷணமாய்த்‌ தூஷித்தான்‌; ஆனாலும்‌ 
அவன்‌ யோர்தானிலே எனக்கு 


எதிர்கொண்டுவந்தபடியினால்‌: நான்‌ உன்னைப்‌ 


பட்டயதீதாலே கொன்றுபோடுவதில்லை என்று 
கர்த்தர்மேல்‌ அவனுக்கு ஆணையிட்டுக்கொடுத்தேன்‌. 

1 Kings 2:24 (105 2:24) 

(2:24) இப்போதும்‌ இன்றைக்கு அதோனியா 
கொலையுண்பான்‌ என்று என்னைத்‌ திடப்படுத்தினவரும்‌, 
என்னை என்‌ தகப்பனாகிய தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருக்கப்பண்ணி, தாம்‌ சொன்னபடி எனக்கு வீட்டைக்‌ 
கட்டுவித்தவருமாகிய கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு 
சொல்லுகிறேன்‌ என்று சொல்லி, 

1 Kings 2:26 (1105 2:26) 

(2:26) ராஜா: ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி: நீ 
உன்‌ நிலங்கள்‌ இருக்றெ ஆனதோததிற்குப்‌ போய்விடு; நீ 
மரணத்திற்குப்‌ பாத்திரவானாயிருந்தும்‌, நீ என்‌ 
தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பாகக கர்த்தராகிய 


ஆண்டவருடைய பெட்டியைச்‌ சுமந்தபடியினாலும்‌, என்‌ 





தகப்பன்‌ அநுபவித்த உபத்திரவத்தையெல்லாம்‌ நீ கூட 
அநுபவித்தபடியினாலும்‌, இன்றையதினம்‌ நான்‌ உன்னைக்‌ 
கொலைசெய்யமாட்டேன்‌ என்றான்‌. 

1 Kings 11:40 (105 11:40) 

(11:40) அதினிமித்தம்‌ சாலொமோன்‌ யெரொபெயாமைக்‌ 
கொல்ல வகைதேடினான்‌; யெரொடெயாம்‌ எழுந்து, 
எகிப்திற்குச்‌ சஷாக என்னும்‌ எகிப்தின்‌ ராஜாவினிடத்தில்‌ 
ஓடிப்போய்‌, சாலொமோன்‌ மரணமடையுமட்டும்‌ 


எகிப்தில்‌ இருநீதான்‌. 


2 Kings 1:1 (21005 1:1) 


(1:1) ஆகாப்‌ மரணமடைநீதபின்‌, மோவாபியர்‌ 
இஸ்ரவேலுக்கு விரோத மாய்கீ கலகம்பண்ணிப்‌ 
பிரிந்துபோனார்கள்‌. 


2 Kings 2:21 (2Kgs 2:21) 
(2:21) அவன்‌ நீரூற்றண்டைக்குப்‌ போய்‌, உப்பை அதிலே 





போட்டு: இந்தத்‌ தண்ணீரை ஆரோக்கியமாககினேன்‌; 
இனி இதினால்‌ சாவும்‌ வராது, நிலப்பாழும்‌ இராது 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றான்‌. 

2 Kings 4:40 (2105 4:40) 

(4:40) சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள்‌ 
அவர்கள்‌ அந்தக்‌ கூழில்‌ எடுத்துச்‌ சாப்பிடுகிறபோது, 
அதைச்‌ சாப்பிடக்கூடாமல்‌! தேவனுடைய மனுஷனே, 
பானையில்‌ சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள்‌. 

2 Kings 14:6 (205 14:6) 

(14:6) ஆனாலும்‌ பிள்ளைகளினிமித்தம்‌ பிதாக்கள்‌ 


கொலைசெய்யப்படாமலும்‌ பிதாகீகளினிமிதீதம்‌ 
பிள்ளைகள்‌ கொலைசெய்யப்படாமலும்‌, அவனவன்‌ 
செய்த பாவதீதினிமித்தம்‌ அவனவன்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌ என்று மோசேயின்‌ 


நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறபடி, கர்த்தர்‌ 
கட்டளையிட்ட பிரகாரம்‌ கொலைசெய்தவர்களின்‌ 
பிள்ளைகளை அவன்‌ கொல்லாதிருந்தான்‌. 


2 Kings 14:17 (205 14:17) 


(14:1/) இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோவாகாசின்‌ 
குமாரன்‌ யோவாஸ்‌ மரணமடைந்தபின்‌, யூதாவின்‌ 
ராஜாவாகிய யோவாசின்‌ குமாரன்‌ அமதசியா 
பதினைந்துவருஷம்‌ உயிரோடிருந்தான்‌. 

2 Kings 15:5 (2Kgs 15:5) 

(15:5) கர்த்தர்‌ இந்த ராஜாவை வாஇத்ததினால்‌, அவன்‌ 
தன்‌ மரணநாள்மட்டும்‌ குஷ்டரோகியாயிருந்து, தனித்து 
ஒரு வீட்டிலே வாசம்பண்ணினான்‌; ராஜாவின்‌ 
குமாரனாகிய யோதாம்‌ அரமனை 
விசாரிப்புக்காரனாயிருந்து, தேசத்தின்‌ ஜனங்களை 
நியாயம்‌ விசாரித்தான்‌. 

2 Kings 20:1 (2Kgs 20:1) 

(20:1) அந்நாட்களில்‌ எசேக்கியா வியாதிப்பட்டு 
மரணத்துக்கு ஏதுவாயிருநீதான்‌ அப்பொழுது ஆமோத்சின்‌ 
குமாரனாகிய ஏசாயா என்னும்‌ தீர்க்கதரிசி அவனிடத்தில்‌ 
வந்து, அவனை நோக்கி: நீர்‌ உமது வீட்டுக்காரியத்தை 
ஒழுங்குப்படுத்தும்‌; நீர்‌ பிழைக்கமாட்டீர்‌ மரித்துப்போவீர்‌ 
என்று கர்தீதர்‌ சொல்லுகிறார்‌ என்றான்‌. 

1 Chronicles 22:5 (1Chr 22:5) 

(22:5) தாவீது: என்‌ குமாரனாதிய சாலொமோன்‌ 
வாலிபனும்‌ இளைஞனுமாயிருக்கிறான்‌] கர்த்தருக்குக்‌ 
கட்டப்படும்‌ ஆலயம்‌ சகல தேசங்களிலும்‌ கீர்த்தியும்‌ 
மகிமையும்‌ உடையதாய்‌ விளங்கும்படி மகா 


பெரியதாயிருக்கவேண்டும்‌; ஆகையால்‌ அதற்காக 


வேண்டியவைகளை இப்பொழுதே 
சேகரம்பண்ணவேண்டும்‌ என்று சொல்லி, தாவீது தன்‌ 
மரணத்திற்கு முன்னே திரளாய்ச்‌ சவதரித்துவைத்தான்‌. 

2 Chronicles 15:13 (2Chr 15:13) 

(15:13) சிறியோர்‌ பெரியோர்‌ ஸ்திரீ புருஷர்‌ 
எல்லாரிலும்‌, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரைத்‌ 
தேடாதவன்‌ எவனோ அவன்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌ என்றும்‌ ஒரு 
உடன்படிக்கை செய்து, 

2 Chronicles 22:4 (2Chr 22:4) 

(22:4) அவன்‌ ஆகாபின்‌ குடும்பத்தாரைப்போல்‌ கர்த்தரின்‌ 





பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌; அவன்‌ 
தகப்பன்‌ சென்றுபோனபின்பு, அவர்கள்‌ அவனுக்குக்‌ 
கேடாக அவனுடைய ஆலோசனைக்காரராயிருநதார்கள்‌. 

2 Chronicles 23:7 (2Chr 22:7) 

(23:7) லேவியர்‌ அவரவர்‌ தங்கள்‌ ஆயுதங்களைத்‌ தங்கள்‌ 
கையிலே பிடித்துக்கொண்டவர்களாய்‌, ராஜாவைச்‌ 
சுற்றிலும்‌ வரிசையாய்‌ நின்றுகொண்டிருக்கவேண்டும்‌; 
ஆலயத்துக்குட்படுகிற எவனும்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌; ராஜா 
உட்பிரவேசிக்றெபோதும்‌ வெளியே புறப்படுகிறபோதும்‌ 
நீங்கள்‌ அவரோடே இருங்கள்‌ என்றான்‌. 


2 Chronicles 24:17 (2Chr 24:17) 


(24:1/) யோய்தா மரணமடைந்தபின்பு யூதாவின்‌ 
பிரபுக்கள்‌ வந்து, ராஜாவைப்‌ பணிந்துகொண்டார்கள்‌; 
அப்பொழுது ராஜா அவர்களுக்குச்‌ செவிகொடுத்தான்‌. 

2 Chronicles 25:25 (2Chr 25:25) 

(25:25) யோவாகாசின்‌ குமாரனாகிய யோவாஸ்‌ என்னும்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜா மரணமடைந்தபின்பு, யோவாசின்‌ 
குமாரனாகிய அமதசியா என்னும்‌ யூதாவின்‌ ராஜா 
பதினைந்து வருஷம்‌ உயிரோடிருந்தான்‌. 

2 Chronicles 26:21 (2Chr 26:21) 

(26:21) ராஜாவாகிய உசியா தன்‌ மரணநாள்மட்டும்‌ 
குஷ்டரோகியாயிருந்து, கர்த்தருடைய ஆலயத்துக்குப்‌ 
புறம்பாக்கப்பட்டபடியினால்‌, ஒரு தனித்த வீட்டிலே 


குஷ்டரோகியாய்‌ வாசம்பண்ணினான்‌; அவன்‌ 
குமாரனாகிய யோதாம்‌ ராஜாவின்‌ அரமனை 
விசாரிப்புக்காரனாயிருந்து, தேசத்தின்‌ ஜனங்களை 


நியாயம்‌ விசாரித்தான்‌. 

2 Chronicles 32:24 (2Chr 32:24) 

(32:24) அந்நாட்களில்‌ எசேக்கியா வியாதிப்பட்டு 
மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான்‌; அவன்‌ கர்த்தரை நோக்கி 
ஜெபம்பண்ணும்போது, அவர்‌ அவனுக்கு 
வாக்குத்தத்தம்பண்ணி, அவனுக்கு ஒரு அற்புதத்தைக்‌ 
கட்டளையிட்டார்‌. 


2 Chronicles 32:33 (2Chr 32:33) 


(32:33) எசேக்கியா தன்‌ பிதாக்களோடே 
நிததிரையடைந்தபின்பு, அவனைத்‌ தாவீது வம்சதீதாரின்‌ 
கல்லறைகளில்‌ பிரதானமான கல்லறையில்‌ 
அடக்கம்பண்ணினார்கள்‌; யூதாவனைத்தும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ அவன்‌ மரிததபோது அவனைக்‌ 
கனம்பண்ணினார்கள்‌; அவன்‌ குமாரனாகிய மனாசே 
அவன்‌ ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌. 

Ezra 7:26 (Ezra 7:26) 

(7:26) உன்‌ தேவனுடைய 
நியாயப்பிரமாணதீதின்படியேயும்‌, ராஜாவினுடைய 
நியாயப்பிரமாணத்தின்படியேயும்‌ செய்யாதவனெவனும்‌ 
உடனே மரணத்துக்காகிலும்‌, தேசத்துக்குப்‌ 
புறம்பாக்குதலுக்காகிலும்‌, அபராததீதுகீகாகிலும்‌, 
காவலுக்காதிலும்‌ தீர்க்கப்பட்டுத தண்டிக்கப்படக்கடவன்‌ 
என்று எழுதியிருந்தது. 

Esther 4:11 (Esth 4:11) 

(4:11) யாராவது அழைப்பிக்கப்படாமல்‌, உள்முற்றத்தில்‌ 
ராஜாவினிடத்தில்‌ பிரவேசித்தால்‌, புருஷரானாலும்‌ 
ஸ்திரீயானாலும்‌ சறி, அவர்கள்‌ பிழைக்கும்படிக்கு 
அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை 
நீட்டினாலொழிய மற்றப்படி சாகவேண்டும்‌ என்றெ ஒரு 
தவறாத சட்டமுண்டு, இது ராஜாவின்‌ சகல 
ஊழியக்காரருக்கும்‌, ராஜாவினுடைய நாடுகளிலுள்ள சகல 


ஜனங்களுக்கும்‌ தெரியும்‌; நான்‌ இந்த முப்பதுநாளளவும்‌ 


ராஜாவினிடத்தில்‌ வரவழைப்பிக்கப்படவில்லை என்று 
சொல்லச்சொன்னாள்‌. 

Job 3:5 (Job 3:5) 

(3:5)  அந்தகாரமும்‌ மரண இருளும்‌ அதைக்‌ 
கறைப்படுதீதி, மப்பு அதை மூடி, மநீதாரநாளின்‌ 
பயங்கரங்கள்‌ அதை அருக்களிப்பாக்குவதாக. 

Job 3:21 (Job 3:21) 

(3:21) பிரேதக்குழியைக்‌ கண்டுபிடிதீததினால்‌ மிகவும்‌ 
களிகூர்ந்து, 

Job 5:20 (Job 5:20) 

(5:20) பஞ்சகாலதீதிலே அவர்‌ உம்மை மரணத்துக்கும்‌, 
யுத்தத்திலே பட்டயத்தின்‌ வெட்டுக்கும்‌ விலக்கி மீட்பார்‌. 
Job 7:15 (Job 7:15) 

(7:15) அதினால்‌ என்‌ ஆத்துமா, நெருக்குண்டு 


சாகிறதையும்‌, என்‌ எலும்புகளோடே 
உயிரோடிருக்றெதைப்பார்க்கிலும்‌, மரணததையும்‌ 
விரும்புறெது. 


Job 10:21 (Job 10:21) 

(10:21) காரிருளும்‌ மரணாநீதகாரமுமான இருண்ட 
தேசமும்‌, இருள்சூழ்நீத ஒழுங்கில்லாத 
மரணாந்தகாரமுள்ள தேசமும்‌, ஒளியும்‌ இருளாகும்‌ 
தேசமுமாயெ, போனால்‌ திரும்பிவராத தேசத்துக்கு, நான்‌ 
போகுமுன்னே, 

Job 10:22 (Job 10:22) 


(10:22) நான்‌ சற்று இளைப்பாறும்படி நீர்‌ என்னைவிட்டு 
ஓய்நதிரும்‌ என்றான்‌. 

Job 12:22 (Job 12:22) 

(12:22) அவர்‌ அந்தகாரத்திலிருக்கிற ஆழங்களை 
வெளியரங்கமாக்கி, மரண இருளை வெளிச்சத்தில்‌ 
கொண்டுவருகிறார்‌. 

Job 16:16 (Job 16:16) 

(16:16) அழுகிறதினால்‌ என்‌ முகம்‌ அழுக்கடைநதது; 
மரண இருள்‌ என்‌ கண்ணிமைகளின்மேல்‌ 
உண்டாயிருக்கிறது. 

Job 18:13 (Job 18:13) 

(18:13) அது அவன்‌ அங்கத்தின்‌ பலத்தைப்‌ பட்சிக்கும்‌; 





பயங்கரமான மரணமே அவன்‌ அவயவங்களைப்‌ 
பட்சிக்கும்‌. 

Job 24:17 (Job 24:17) 

(24:17) விடியுங்காலமும்‌ அவர்களுக்கு மரண 
இருள்போல்‌ இருக்கிறது; அப்படிப்பட்டவன்‌ மரண 
இருளின்‌ பயங்கரததோடு பழகியிருக்கறொன்‌. 

Job 27:15 (Job 27:15) 

(27:15) அவனுக்கு மீதியானவர்கள்‌ செத்துப்‌ 
புதைக்கப்படுவார்கள்‌; அவனுடைய விதவைகள்‌ 
புலம்புவதில்லை. 


Job 28:3 (Job 28:3) 


(28:3) மனிதன்‌ அந்தகாரத்திலும்‌ மரண இருளிலும்‌ 
இருக்கிற கற்களைக்‌ கடையாந்தரமட்டும்‌ ஆராய்ந்து 
தேடி, இருளுக்கும்‌ அங்கே முடிவுண்டாகீகுகிறான்‌. 

Job 28:22 (Job 28:22) 

(28:22) நாசமும்‌ மரணமும்‌, நாங்கள்‌ எங்கள்‌ 
காதுகளினாலேமாத்திரம்‌ அதின்‌ &ரதீதியைக்‌ கேட்டோம்‌ 
என்கிறது. 

Job 30:23 (Job 30:23) 

(30:23) சகல  ஜீவாத்துமாக்களுக்கும்‌ குறிக்கப்பட்ட 
தாவரமாகிய மரணத்துக்கு என்னை ஒப்புக்கொடுப்பீர்‌ 
என்று அறிவேன்‌. 

Job 34:22 (Job 34:22) 

(34:22) அக்கிரமக்காரர்‌ ஒளித்துக்கொள்ளத்தக்க 
அநதகாரமுமில்லை, மரண இருளுமில்லை. 

Job 38:17 (Job 38:17) 

(38:17) மரணவாசல்கள்‌ உனக்குத்‌ திறந்ததுண்டோ? மரண 
இருளின்‌ வாசல்களை நீ பார்த்ததுண்டோ? 

Psalms 6:5 (Ps 6:5) 

(6:5) மரணத்தில்‌ உம்மை நினைவுகூர்வதில்லை, 
பாதாளத்தில்‌ உம்மைத்‌ துதிப்பவன்‌ யார? 

Psalms 7:13 (Ps 7:13) 

சிகர அவனுக்கு மரணாயுதங்களை 
ஆயத்தம்பண்ணினார்‌; தம்முடைய அம்புகளை அக்கினி 


அம்புகளாககினார்‌. 


Psalms 9:13 (Ps 9:13) 

(9:13) மரணவாசல்களிலிருநது என்னைத்‌ தூக்கிவிடுறை 
கர்த்தாவே, நான்‌ உம்முடைய துதிகளையெல்லாம்‌ 
சீயோன்‌ குமாரத்தியின்‌ வாசல்களில்‌ விவரித்து, 
உம்முடைய இரட்சிப்பினால்‌ களிகூரும்படிக்கு, 

Psalms 13:3 (Ps 13:3) 

(13:3) என்‌ தேவனாகிய கர்த்தாவே, நீர்‌ நோக்கிப்பார்தது, 
எனக்குச்‌ செவிகொடுத்தருளும்‌; நான்‌ மரணநிதீதிரை 
அடையாதபடிக்கு என்‌ கண்களைத்‌ தெளிவாக்கும்‌. 
Psalms 18:4 (Ps 18:4) 

(18:4) மரணக்கட்டுகள்‌ என்னைச்‌ சுற்றிக்கொண்டது; 
துர்ச்சனப்பிரவாகம்‌ என்னைப்‌ பயப்படுததினது. 

Psalms 18:5 (Ps 18:5) 

(18:5) பாதாளக்கட்டுகள்‌ என்னைச்‌ சூழ்ந்துகொண்டது; 
மரணக்கண்ணிகள்‌ என்மேல்‌ விழுந்தது. 

Psalms 22:15 (Ps 22:15) 

(22:15) என்‌ பெலன்‌ ஓட்டைப்போல்‌ காய்ந்தது; என்‌ 
நாவு மேல்வாயோடே ஒட்டிக்கொண்டது; என்னை 
மரணத்தூளிலே போடுகிறீர்‌. 

Psalms 23:4 (Ps 23:4) 

(23:4) நான்‌ மரண இருளின்‌ பள்ளத்தாக்கிலே 
நடந்தாலும்‌ பொல்லாப்புக்குப்‌ பயப்படேன்‌; தேவரீர்‌ 





என்னோடேகூட இருக்கிறீர்‌ உமது கோலும்‌ உமது 


தடியும்‌ என்னைத தேற்றும்‌. 


Psalms 33:19 (Ps 33:19) 

(33:19) பஞ்சத்தில்‌ அவர்களை உயிரோடே காக்கவும்‌, 
கர்த்தருடைய கண்‌ அவர்கள்மேல்‌ நோக்கமாயிருகதிெது. 
Psalms 44:19 (Ps 44:19) 

(44:19) எங்கள்‌ இருதயம்‌ பின்வாங்கவும்‌ இல்லை, 
எங்கள்‌ காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும்‌ 
இல்லை. 

Psalms 48:14 (Ps 48:14) 

(48:14) இந்தத்‌ தேவன்‌ என்றென்றைக்குமுள்ள 
சதாகாலங்களிலும்‌ நம்முடைய தேவன்‌; மரணபரியந்தம்‌ 
நம்மை நடத்துவார்‌. 

Psalms 49:14 (Ps 49:14) 

(49:14) ஆட்டுமந்தையைப்போலப்‌ பாதாளத்திலே 





கெத்தப்படுகிறார்கள்‌; மரணம்‌ அவர்களை 
மேய்நீதுபோடும்‌; செம்மையானவர்கள்‌ அதிகாலையில்‌ 
அவர்களை  ஆண்டுகொள்வார்கள்‌; அவர்கள்‌ தங்கள்‌ 
வாசஸ்தலத்தில்‌ நிலைத்திருக்ககீகூடாதபடி 
அவர்களுடைய ரூபத்தைப்‌ பாதாளம்‌ அழிக்கும்‌. 

Psalms 55:4 (Ps 55:4) 

(55:4) என்‌ இருதயம்‌ எனக்குள்‌ வியாகுலப்படுகிறது; 





மரணத்திகில்‌ என்மேல்‌ விழுந்தது. 
Psalms 55:15 (Ps 55:15) 
(55:15) மரணம்‌ அவர்களைத்‌ தொடர்ந்து பிடிப்பதாக; 


அவர்கள்‌ உயிரோடே பாதாளத்தில்‌ இறங்குவார்களாக; 


அவர்கள்‌ வாசஸ்தலங்களிலும்‌ அவர்கள்‌ உள்ளத்திலும்‌ 
பொல்லாங்கு இருக்கிறது. 

Psalms 56:13 (Ps 56:13) 

(56:13) நான்‌ தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய 
வெளிச்சத்திலே நடக்கும்படி, நீர்‌ என்‌ ஆத்துமாவை 
மரணத்துக்கும்‌ என்‌ கால்களை இடறலுக்கும்‌ 
தப்புவியாதிருப்பீரோ? 

Psalms 68:20 (Ps 68:20) 

(68:20) நம்முடைய தேவன்‌ இரட்சிப்பை அருளும்‌ 
தேவனாயிருக்கிறார்‌, ஆண்டவராகிய கர்தீதரால்‌ 
மரணத்திற்கு நீங்கும்‌ வழிகளுண்டு. 

Psalms 73:4 (Ps 73:4) 

(73:4) மரணபரியந்தம்‌ அவர்களுக்கு இடுக்கண்களில்லை; 





அவர்களுடைய பெலன்‌ உறுதியாயிருக்றெது. 

Psalms 78:50 (Ps 78:50) 

(78:50) அவர்‌ தம்முடைய கோபத்துக்கு வழிதிறந்து, 
அவர்கள்‌ ஆதீது மாவை மரணத்துக்கு விலக்கிக்‌ 
காவாமல்‌, அவர்கள்‌ ஜீவனைக்‌ கொள்ளைநோய்க்கு 
ஒப்புக்கொடுத்தார்‌. 

Psalms 89:48 (Ps 89:48) 

(89:48) மரணத்தைக்‌ காணாமல்‌ உயிரோடிருப்பவன்‌ 
யார்‌? தன்‌ ஆத்துமாவைப்‌ பாதாள  வல்லடிக்கு 
விலக்கிவிடுகறவன்‌ யார்‌? (சேலா) 

Psalms 102:20 (Ps 102:20) 


(102:20) தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து 
பார்த்து, வானங்களிலிருந்து பூமியின்மேல்‌ 
கண்ணோக்கமானார்‌. 

Psalms 107:10 (Ps 107:10) 

(107:10) தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணி, உன்னதமானவருடைய ஆலோசனையை 
அசட்டைபண்ணினவர்கள்‌, 

Psalms 107:14 (Ps 107:14) 

(10/:14) அந்தகாரத்திலும்‌ மரண இருளிலுமிருந்து 
அவர்களை வெளிப்படப்பண்ணி, அவர்கள்‌ கட்டுகளை 
அறுததார்‌. 

Psalms 107:18 (Ps 107:18) 

(107:18) அவர்கள்‌ ஆத்துமா சகல போஜனத்தையும்‌ 
அரோசிக்றெது, அவர்கள்‌ மரணவாசல்கள்‌ பரியந்தம்‌ 
சமீபிக்றொர்கள்‌. 

Psalms 116:3 (Ps 116:3) 

(116:3) மரணக்கட்டுகள்‌ என்னைச்‌ சுற்றிக்கொண்டது, 
பாதாள இடுக்கண்கள்‌ என்னைப்‌ பிடித்தது; 
இக்கட்டையும்‌ சஞ்சலத்தையும்‌ அடைந்தேன்‌. 

Psalms 116:8 (Ps 1168) 

(116:8) என்‌ ஆத்துமாவை மரணத்துக்கும்‌, என்‌ 
கண்ணைக்‌ கண்ணீருக்கும்‌, என்‌ காலை இடறுதலுக்கும்‌ 
தப்புவித்தீர்‌. 

Psalms 116:15 (Ps 116:15) 


(116:15) கர்த்தருடைய பரிசுத்தவான்களின்‌ மரணம்‌ அவர்‌ 
பார்வைக்கு அருமையானது. 

Psalms 118:18 (Ps 118:18) 

(118:18) கர்த்தர்‌ என்னை வெகுவாய்த்‌ தண்டித்தும்‌, 
என்னைச்‌ சாவுக்கு ஒப்புக்கொடுக்கவில்லை. 

Proverbs 2:18 (Prov 2:18) 

(2:18) அவளுடைய வீடு மரணத்துக்கும்‌, அவளுடைய 
பாதைகள்‌ மரித்தோரிடத்திற்கும்‌ சாய்கிறது. 

Proverbs 5:5 (Prov 5:5) 

(5:5) அவள்‌ காலடிகள்‌ மரணத்துக்கு இறங்கும்‌] அவள்‌ 
நடைகள்‌ பாதாளத்தைப்‌ பற்றிப்போகும்‌. 

Proverbs 7:27 (Prov 7:27) 

(7:27) அவள்‌ வீடு பாதாளத்துக்குப்போம்‌ வழி; அது 
மரண அறைகளுக்குக்‌ கொண்டுபோய்விடும்‌. 

Proverbs 8:36 (Prov 8:36) 

(8:36) எனக்கு விரோதமாகப்‌ பாவஞ்செய்கிறவனேோ, தன்‌ 
ஆத்துமாவைச்‌ சேதப்படுத்துகிறான்‌; என்னை 
வெறுக்கிறவர்கள்‌ யாவரும்‌ மரணத்தை 
விரும்புகிறவர்கள்‌ என்று சொல்லுகிறது. 

Proverbs 10:2 (Prov 10:2) 

(10:2) அநியாயத்தின்‌ திரவியங்கள்‌ ஒன்றுக்கும்‌ உதவாது; 
நீதியோ மரணத்துக்குத்‌ தப்புவிக்கும்‌. 

Proverbs 11:4 (Prov 11:4) 


(11:4) கோபாக்கினைநாளில்‌ ஐசுவரியம்‌ உதவாது; 
நீதியோ மரணத்துக்குத்‌ தப்புவிக்கும்‌. 

Proverbs 11:19 (Prov 11:19) 

(11:19) நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறதுபோல்‌, தீமையைப்‌ 
பின்தொடருகிறவன்‌ மரணத்துக்கு ஏதுவாகிறான்‌. 
Proverbs 12:28 (Prov 12:28) 

(12:28) நீதியின்‌ பாதையில்‌ ஜீவன்‌ உண்டு; அந்தப்‌ 
பாதையில்‌ மரணம்‌ இல்லை. 

Proverbs 13:14 (Prov 13:14) 

(13:14)  ஞானவான்களுடைய போதகம்‌ ஜீவ௫ற்று; 
அதினால்‌ மரணக்கண்ணிகளுக்குத்‌ தப்பலாம்‌. 

Proverbs 14:12 (Prov 14:12) 

(14:12) மனுஷனுக்குச்‌ செம்மையாய்த்‌ தோன்றுகிற வழி 
உண்டு; அதின்‌ முடிவோ மரண வழிகள்‌. 

Proverbs 14:27 (Prov 14:27) 

(14:27) கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ ஜீவஊறறு; அதினால்‌ 
மரணக்கண்ணிகளுக்குத்‌ தப்பலாம்‌. 

Proverbs 14:32 (Prov 14:32) 

(14:32) துன்மார்க்கன்‌ தன்‌ தீமையிலே 
வாரிக்கொள்ளப்படுவான்‌; நீதிமானோ தன்‌ மரணத்திலே 
நம்பிக்கையுள்ளவன்‌. 

Proverbs 16:14 (Prov 16:14) 

(16:14) ராஜாவின்‌ கோபம்‌ மரணதாதருக்குச்‌ சமானம்‌; 


ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான்‌. 


Proverbs 16:25 (Prov 16:25) 

(16:25) மனுஷனுக்குச்‌ செம்மையாய்த்‌ தோன்றுகிற 
வழியுண்டு; அதின்‌ முடிவோ மரண வழிகள்‌. 

Proverbs 18:21 (Prov 18:21) 

(18:21) மரணமும்‌ ஜீவனும்‌ நாவின்‌ 
அதிகாரத்திலிருக்கும்‌; அதில்‌ பிரியப்படுகிறவர்கள்‌ அதின்‌ 
கனியைப்‌ புசிப்பார்கள்‌. 

Proverbs 21:6 (Prov 21:6) 

(21:6)  பொய்நாவினால்‌ பொருளைச்‌ சம்பாதிப்பது 
சாவைத்‌ தேடுகிறவர்கள்‌ விடுகிற சுவாசம்போலிருக்கும்‌. 
Proverbs 24:11 (Prov 24:11) 

(24:11) மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும்‌, 
கொலையுண்ணப்போகிறவர்களையும்‌ 
விடுவிக்கக்கூடுமானால்‌ விடுவி. 

Proverbs 26:18 (Prov 26:18) 

(26:18) கொள்ளிகளையும்‌ அம்புகளையும்‌ 
சாவுக்கேதுவானவைகளையும்‌ எறிகிற பைத்தியக்காரன்‌ 
எப்படியிருககிறானோ, 

Ecclesiastes 7:1 (Eccl 7:1) 

(7:1)  பரிமளதைலத்தைப்பாரக்கிலும்‌ நற்கீரீதீதியும்‌, 
ஒருவனுடைய ஐநநநாளைப்பார்க்கிலும்‌ மரணநாளும்‌ 
நல்லது. 

Ecclesiastes 7:26 (00 7:26) 


(7:26) கண்ணிகளும்‌ வலைகளுமாகிய நெஞ்சமும்‌, 
கயிறுகளுமாகிய கைகளுமுடைய ஸ்இிரீயானவள்‌, 
சாவிலும்‌ அதிக கசப்புள்ளவளென்று கண்டேன்‌; 
தேவனுக்கு முன்பாகச்‌ சற்குணனாயிருக்கிறவன்‌ 
அவளுக்குத்‌ தப்புவான்‌; பாவியோ அவளால்‌ 
பிடி படுவான்‌. 

Ecclesiastes 8:8 (Eccl 8:8) 

(8:8) ஆவியை விடாதிருக்றெதற்கு ஆவியின்மேல்‌ ஒரு 
மனுஷனுக்கும்‌ அதிகாரமில்லை; மரணநாளின்மேலும்‌ 
அவனுக்கு அதிகாரமில்லை; அந்தப்‌ போருக்கு 
நீங்கிப்போவதுமில்லை; துன்மார்க்கரைத்‌ துன்மார்க்கம்‌ 
விடுவிக்கவுமாட்டாது. 

Song of Solomon 8:6 (Song 8:6) 

(8:6) நீர்‌ என்னை உமது இருதயத்தின்மேல்‌ 
முத்திரையைப்போலவும்‌, உமது புயத்தின்மேல்‌ 
முதீிதிரையைப்போலவும்‌ வைத்துக்கொள்ளும்‌; நேசம்‌ 
மரணத்தைப்போல்‌ வலிது; நேசவைராக்கியம்‌ 
பாதாளத்தைப்போல்‌ கொடிதாயிருக்கிறது; அதின்‌ தழல்‌ 
அக்கினித்தழலும்‌ அதின்‌ ஜுவாலை கடும்‌ 
ஜுவாலையுமாயிருக்கிறது. 

Isaiah 9:2 (Isa 9:2) 

(9:2) இருளில்‌ நடக்கிற ஜனங்கள்‌ பெரிய வெளிச்சத்தைக்‌ 
கண்டார்கள்‌; மரண இருளின்‌ தேசத்தில்‌ 


குடியிருக்கிறவர்களின்மேல்‌ வெளிச்சம்‌ பிரகாசித்தது. 


Isaiah 25:8 (Isa 25:8) 

(25:8) அவர்‌ மரணத்தை ஜெயமாக விழுங்குவார்‌; 
கர்த்தராகிய தேவன்‌ எல்லா முகங்களிலுமிருந்து 
கண்ணீரைத்‌ துடைத்து, தமது ஜனத்தின்‌ நிந்தையைப்‌ 
பூமியிலிராதபடிக்கு முற்றிலும்‌ நீக்கிவிடுவாற்‌ கர்த்தரே 
இதைச்‌ சொன்னார்‌. 

Isaiah 28:15 (Isa 28:15) 

(28:15) நீங்கள்‌: மரணத்தோடே உடன்படிக்கையும்‌, 


பாதாளத்தோடே ஒப்பந்தமும்‌ பண்ணினோம்‌; வாதை 


பெருவெள்ளமாய்ப்‌ புரண்டுவந்தாலும்‌ எங்களை 
அணுகாது; நாங்கள்‌ பொய்யை எங்களுக்கு 
அடைக்கலமாக்கி, மாயையின்‌ மறைவிலே வந்து 


அடைந்தோம்‌ என்கிறீர்களே. 

Isaiah 28:18 (Isa 28:18) 

(28:18) நீங்கள்‌ மரணத்தோடு செய்த உடன்படிக்கை 
விருதாவாகி, நீங்கள்‌ பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம்‌ 
நிற்காதேபோம்‌; வாதை புரண்டுவரும்போது அதின்கழ்‌ 
மிதிக்கப்படுவீர்கள்‌. 

Isaiah 38:1 (Isa 38:1) 

(38:1) அந்நாட்களில்‌ எசேக்கியா வியாதிப்பட்டு 
மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான்‌ அப்பொழுது ஆமோத்சின்‌ 
குமாரனாகிய ஏசாயா என்னும்‌ தீர்க்கதரிசி அவனிடத்தில்‌ 


வந்து, அவனை நோகீகி: நீர்‌ உமது வீட்டுக்காரியததை 


ஒழுங்குப்படுத்தும்‌, நீர்‌ பிழைக்கமாட்டீர்‌ மரித்துப்போவீர்‌ 
என்று கர்தீதர்‌ சொல்லுகிறார்‌ என்றான்‌. 

Isaiah 38:18 (Isa 38:18) 

(38:18) பாதாளம்‌ உம்மைத்‌ துதியாது, மரணம்‌ உம்மைப்‌ 
போற்றாது; குழியில்‌ இறங்குறெவர்கள்‌ உம்முடைய 
சத்தியத்தைத்‌ இியானிப்படில்லை. 

Isaiah 53:9 (Isa 53:9) 

(53:9) துன்மார்க்கரோடே அவருடைய பிரேதக்குழியை 
நியமித்தார்கள்‌; ஆனாலும்‌ அவர்‌ மறிதீதபோது 
ஐசுவரியவானோடே இருந்தார்‌; அவர்‌ கொடுமை 
செய்யவில்லை; அவர்‌ வாயில்‌ வஞ்சனை 
இருந்ததுமில்லை. 

Isaiah 53:12 (Isa 53:12) 

(53:12) அவர்‌ தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலூற்றி, 


அக்கிரமக்காரரில்‌ ஒருவராக எண்ணப்பட்டு, 
அநேகருடைய பாவதீதைத தாமே சுமநீது, 
அககிரமக்காரருக்காக வேண்டிக்கொண்டதினிமித்தம்‌ 


அநேகரை அவருக்குப்‌ பங்காகக கொடுப்பேன்‌; 
பலவான்களை அவர்‌ தமக்குக்‌ கொள்ளையாகப்‌ 
பங்கிட்டுக்கொள்வார்‌. 

Jeremiah 2:6 (Jer 2:6) 

(2:6) என்னைவிட்டுத்‌ தூரப்பட்டு, மாயையைப்‌ பின்பற்றி, 
வீணராய்ப்‌ போகிறதற்கு என்னிடத்தில்‌ என்ன 


அநியாயத்தைக்‌ கண்டார்கள்‌? 


Jeremiah 8:3 (Jer 8:3) 
(8:3) இந்தத்‌ துஷ்ட வம்சத்தில்‌ மீதியாயிருந்து, என்னால்‌ 
எல்லா இடங்களிலும்‌ துரத்திவிடப்பட்டு மீந்திருக்கற 


யாவருக்கும்‌, ஜீவனைப்பார்க்கிலும்‌ மரணமே 
விருப்பமாயிருக்குமென்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

Jeremiah 9:21 (Jer 9:21) 

(9:21) வீதியிலிருக்கிற குழந்தைகளையும்‌, 


தெருக்களிலிருக்கிற இளைஞரையும்‌ சங்காரம்பண்ணச 
சாவு நம்முடைய பலகணிகளிலேறி, நம்முடைய 
அரமனைகளில்‌ பிரவேசித்தது. 

Jeremiah 13:16 (Jer 13:16) 

(13:16) அவர்‌ அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு 
முன்னும்‌, இருண்ட மலைகளில்‌ உங்கள்‌ கால்கள்‌ 
இடறுவதற்கு முன்னும்‌, நீங்கள்‌ வெளிச்சத்துக்குக்‌ 
காத்திருக்கும்போது, அவர்‌ அதை  அந்தகாரமும்‌ 
காரிருளுமாக மாறப்பண்ணுவதற்கு முன்னும்‌, உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையைச்‌ செலுத்துங்கள்‌. 
Jeremiah 15:2 (Jer 15:2) 

(15:2) எங்கே புறப்பட்டுப்போவோம்‌ என்று இவர்கள்‌ 
உன்னைக்‌ கேட்டால்‌, நீ அவர்களை நோக்கி: சாவுக்கு 
ஏதுவானவர்கள்‌ சாவுக்கும்‌, பட்டயதீதுக்கு 
ஏதுவானவர்கள்‌ பட்டயத்துக்கும்‌, பஞ்சத்துக்கு 


ஏதுவானவர்கள்‌ பஞ்சத்துக்கும்‌, சிறையிருப்புக்கு 


ஏதுவானவர்கள்‌ சிறையிருப்புக்கும்‌ நேராய்ப்‌ 
போகவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ என்று 
சொல்லு. 

Jeremiah 18:21 (Jer 18:21) 

(18:21) ஆகையால்‌, அவர்களுடைய பிள்ளைகளைப்‌ 
பஞ்சத்துக்கு ஒப்புக்கொடுத்து, அவர்களைப்‌ 
பட்டயத்துக்கு இரையாக்கிவிடும்‌; அவர்கள்‌ மனைவிகள்‌ 
பிள்ளைகளற்றவர்களும்‌ விதவைகளுமாகி, அவர்கள்‌ 
புருஷர்கள்‌ கொலைசெய்யப்பட்டு, அவர்கள்‌ வாலிபர்கள்‌ 
யுதீததீதிலே பட்டயவெட்டால்‌ மடியக்கடவர்கள்‌. 
Jeremiah 21:8 (Jer 21:8) 

(21:8) பின்னையும்‌ அவர்‌, இந்த ஜனங்களை நோக்கி: 
இதோ, நான்‌ உங்கள்‌ முன்னே ஜீவவழியையும்‌ 
மரணவழியையும்‌ வைக்கிறேன்‌ என்று கர்தீதர்‌ 
சொல்லுகிறார்‌. 

Jeremiah 26:15 (Jer 26:15) 

(26:15) ஆகிலும்‌ நீங்கள்‌ என்னைக்‌ கொன்றுபோட்டால்‌, 
நீங்கள்‌ குற்றமில்லாத இரத்தப்பழியை உங்கள்மேலும்‌ 
இந்த  நகரதீதின்மேலும்‌ இதின்‌ குடிகளின்மேலும்‌ 
சுமதீதிக்கொள்வீர்களென்று நிச்சயமாய்‌ அறியுங்கள்‌; இந்த 
வாரத்தைகளையெல்லாம்‌ உங்கள்‌ செவிகளிலே சொல்லக்‌ 
கர்த்தர்‌ மெய்யாகவே என்னை உங்களிடத்திற்கு 
அனுப்பினார்‌ என்று சொன்னான்‌. 


Jeremiah 26:19 (Jer 26:19) 


(26:19) அவனை யூதாவின்‌ ராஜாவாகிய எசேக்கியாவும்‌ 
மற்ற யூதர்களும்‌ சேர்ந்து கொன்றுபோட்டார்களா? அவன்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து, கர்த்தரின்‌ முகத்தை நோக்கிக்‌ 
கெஞ்சினானல்லவா? அப்பொழுது கர்த்தர்‌ அவர்களுக்கு 
விரோதமாகச்‌ சொல்லியிருந்த தீங்குக்கு 
மனஸ்தாபப்பட்டாற்‌ இப்போதும்‌, நாம்‌ நம்முடைய 
ஆத்துமாவுக்கு விரோதமாக மகா பொல்லாப்பை 
வரப்பண்ணுறெவர்களாயிருக்கிறோமே. 

Jeremiah 26:21 (Jer 26:21) 

(26:21) யோயாக்கீம்‌ ராஜாவும்‌ அவனுடைய சகல 
பராக்கிரமசாலிகளும்‌ பிரபுக்களும்‌ அவன்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டபோது, ராஜா அவனைக்‌ 
கொன்றுபோடும்படி எத்தனித்தான்‌; அதை உறியா 
கேட்டு, பயநீது, ஒடிப்போய்‌, எகிப்திலே சேர்ந்தான்‌. 
Jeremiah 26:24 (Jer 26:24) 

(26:24) ஆகிலும்‌ எரேமியாவைக்‌ கொல்ல ஜனங்களின்‌ 
கையில்‌ ஓப்புக்கொடாதபடி, சாப்பானுடைய 
குமாரனாகிய அகீக்காம்‌ அவனுக்குச்‌ சகாயமாயிருநீதான்‌. 
Jeremiah 38:4 (Jer 38:4) 

(38:4) அப்பொழுது பிரபுக்கள்‌ ராஜாவை நோக்கி: இந்த 
மனுஷன்‌ கொல்லப்பட உததரவாகவேண்டும்‌; 
அதேனென்றால்‌, இந்த நகரத்தில்‌ மீதியாயிருக்கிற 
யுத்தமனுஷரிடததிலும்‌, மற்றுமுள்ள சகல 
ஜனங்களிடத்திலும்‌, இவன்‌ இப்படிப்பட்ட 


வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறதினாலே அவர்களுடைய 
கைகளைத்‌ தளர்ந்துபோகப்பண்ணுகிறான்‌; இவன்‌ இந்த 
ஜனத்தின்‌ க்ஷேமேதீதைத்‌ தேடாமல்‌, அவர்கள்‌ கேட்டையே 
தேடுகிறான்‌ என்றார்கள்‌. 

Jeremiah 38:15 (Jer 38:15) 

(38:15) அப்பொழுது எரேமியா சிதேக்கியாவை நோக்கி: 
நான்‌ அதை உமக்கு அறிவித்தால்‌ என்னை நிச்சயமாய்க 
கொலைசெய்வீரல்லவா? நான்‌ உமக்கு ஆலோசனை 
சொன்னாலும்‌, என்‌ சொல்லைக்‌ கேட்கமாட்டீர்‌ என்றான்‌. 
Jeremiah 38:16 (Jer 38:16) 

(38:16) அப்பொழுது சிதேக்கியா ராஜா: நான்‌ உன்னைக்‌ 
கொல்லாமலும்‌, உன்‌ பிராணனை வாங்கத்தேடுகிற இந்த 
மனுஷர்‌ கையில்‌ உன்னை ஒப்புக்கொடாமலும்‌ 
இருப்பேன்‌ என்பதை நமக்கு இந்த ஆத்துமாவை 
உண்டுபண்ணின கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு 
சொல்லுகிறேன்‌ என்று எரேமியாவுக்கு இரகசியமாய்‌ 
ஆணையிட்டான்‌. 

Jeremiah 38:25 (Jer 38:25) 

(38:25) நான்‌ உன்னோடே பேசினதைப்‌ பிரபுக்கள்‌ 





கேள்விப்பட்டு, உன்னிடத்தில்‌ வந்து: நீ ராஜாவோடே 
பேசிக்‌ கொண்டதை எங்களுக்குத்‌ தெரிவி, எங்களுக்கு 
ஒன்றும்‌ மறைக்காதே, அப்பொழுது உன்னைக்‌ 
கொல்லாதிருப்போம்‌; ராஜா உன்னோடு என்ன பேசினார்‌ 


என்று உன்னைக்‌ கேட்பார்களேயாகில்‌, 


Jeremiah 43:3 (Jer 43:3) 


(43:3) கல்தேயர்‌ எங்களைக்‌ கொன்றுபோடவும்‌, 
எங்களைப்‌ பாபிலோனுக்குச்‌ சிறைகளாககீ 
கொண்டுபோகவும்‌, எங்களை அவர்கள்‌ கையில்‌ 


ஒப்புக்கொடுக்கும்படி, நேரியாவின்‌ குமாரனாகிய 
பாருக்குததானே உன்னை எங்களுக்கு விரோதமாக 
ஏவினான்‌ என்றார்கள்‌. 

Jeremiah 43:11 (Jer 42:11) 

(43:11) அவன்‌ வந்து, எகிப்துதேசத்தை அழிப்பான்‌; 
சாவுக்கு ஏதுவானவன்‌ சாவுக்கும்‌, சிறையிருப்புக்கு 
ஏதுவானவன்‌ சிறையிருப்புக்கும்‌, பட்டயத்துக்கு 
ஏதுவானவன்‌ பட்டயத்துக்கும்‌ உள்ளாவான்‌. 

Jeremiah 52:11 (Jer 52:11) 

(52:11) சிதேக்கியாவின்‌ கண்களைக்‌ குருடாக்கி, 
அவனுக்கு இரண்டு விலங்குகளைப்‌ போடுவித்தான்‌; 
பின்பு பாபிலோன்‌ ராஜா அவனைப்‌ பாபிலோனுக்குக 
கொண்டுபோய்‌, அவன்‌ மரணமடையும்‌ நாள்மட்டும்‌ 
அவனைக்‌ காவல்‌ வீட்டில்‌ அடைததுவைத்தான்‌. 
Jeremiah 52:27 (Jer 52:27) 

(52:27) அப்பொழுது பாபிலோன்‌ ராஜா ஆமாத்‌ என்னும்‌ 
தேசத்தின்‌ பட்டணமாகிய ரிப்லாவிலே அவர்களை 
வெட்டிக்‌ கொன்றுபோட்டான்‌; இவ்விதமாக யூதர்கள்‌ 
தங்கள்‌ தேசத்திலிருந்து சிறைகளாய்க்‌ 


கொண்டுபோகப்பட்டார்கள்‌. 


Jeremiah 52:34 (Jer 52:34) 

(52:34) அவன்‌ உயிரோடிருந்த நாளெல்லாம்‌ 
அவனுடைய மரணநாள்‌ பரியந்தமும்‌, அவனுடைய 
செலவுக்காகப்‌ பாபிலோன்‌ ராஜாவினால்‌ கட்டளையான 
அநுதினத்‌ திட்டத்தின்படி, அநுதினமும்‌ அவனுக்குக்‌ 
கொடுக்கப்பட்டுவந்தது. 

Lamentations 1:20 (Lam 1:20) 

(1:20) கர்த்தாவே, பாரும்‌, நான்‌ நெருகீகப்படுகிறேன்‌; என்‌ 
குடல்‌ கொதிக்கிறது; நான்‌ 
கடுநீதுரோகம்பண்ணினபடியினால்‌ என்‌ இருதயம்‌ 
வியாகுலப்படுகிறது; வெளியிலே பட்டயம்‌ என்னைப்‌ 
பிள்ளையற்றவளாககிற்று, வீட்டுக்குள்ளே மரணம்‌ 
வந்திருக்கிறது. 

Ezekiel 18:32 (Ezek 18:32) 

(18:32) மனந்திரும்புங்கள்‌, அப்பொழுது பிழைப்பீர்கள்‌; 
சாகிறவனுடைய சாவை நான்‌ விரும்புகிறதில்லை என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 

Ezekiel 31:14 (Ezek 31:14) 

(31:14) தண்ணீரின்‌ ஓரமாய்‌ வளருகிற எநீத 
விருட்சங்களும்‌ தங்கள்‌ உயர்த்தியினாலே 
மேட்டிமைகொள்ளாமலும்‌, தங்கள்‌ கொப்புகளின்‌ 
தழைக்குள்ளே தங்கள்‌ நுனிக்களையை ஓங்கவிடாமலும்‌, 
தண்ணீரைக்‌ குடிக்கிற எநத மரங்களும்‌ தங்கள்‌ 


உயர்ததியினாலே தங்கள்மேல்‌ நம்பிக்கைவைக்காமலும்‌ 





இருக்கும்பொருட்டு இப்படிச்‌ செய்வேன்‌; மனுபுத்திரரின்‌ 
நடுவே அவர்கள்‌ எல்லாரும்‌ குழியில்‌ 
இறங்குகிறவர்களோடே கூட மரணதீதுக்கு 
ஒப்புக்கொடுக்கப்பட்டு, பூமியின்‌ தாழ்விடங்களில்‌ 


போனார்கள்‌. 
Ezekiel 33:11 (Ezek 33:11) 
(33:11) கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறது 


என்னவென்றால்‌: நான்‌ துன்மார்ககனுடைய மரணத்தை 
விரும்பாமல்‌, துன்மார்க்கன்‌ தன்‌ வழியைவிட்டுத 
திரும்பிப்‌ பிழைப்பதையே விரும்புகிறேன்‌ என்று என்‌ 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌; இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரே உங்கள்‌ பொல்லாத வழிகளைவிட்டுத 
திரும்புங்கள்‌, திரும்புங்கள்‌; நீங்கள்‌ ஏன்‌ சாகவேண்டும்‌ 
என்கிறார்‌ என்று அவர்களோடே சொல்லு. 

Hosea 13:14 (Hos 13:14) 

(13:14) அவர்களை நான்‌ பாதாளத்தின்‌ வல்லமைக்கு 
நீங்கலாக்கி மீட்பேன்‌; அவர்களை மரணத்துக்கு 
நீங்கலாக்கி விடுவிப்பேன்‌; மரணமே, உன்‌ வாதைகள்‌ 
எங்கே? பாதாளமே, உன்‌ சங்காரம்‌ எங்கே? மனமாறுதல்‌ 
என்‌ கண்களுக்கு மறைவானதாயிருக்கும்‌. 

Amos 5:8 (Amos 5:8) 

(5:8) அவர்‌ அறுமீனையும்‌ மிருகசீரிஷத்தையும்‌ 
உண்டாக்கினவற்‌ அவர்‌ மரண இருளை விடியற்காலமாக 


மாற்றி, பகலை இராத்திரியாக அநீதகாரப்படுத்துகிற வரி 


அவர்‌ சமுத்திரத்தின்‌  தண்ணீர்களை வரவழைத்து, 
அவைகளைப்‌ பூமியின்‌ விசாலதீதின்மேல்‌ ஊற்றுகிறவர்‌ 
கர்த்தர்‌ என்பது அவருடைய நாமம்‌. 

Jonah 4:9 (Jonah 4:9) 

(4:9) அப்பொழுது தேவன்‌ யோனாவை நோக்கி: நீ 
ஆமணக்கினிமித்தம்‌ எறிச்சலாயிருக்கிறது நல்லதோ 
என்றார்‌ அதற்கு அவன்‌: நான்‌ மரணபரியந்தமும்‌ 
எறிச்சலாயிருகீகிறது நல்லதுதான்‌ என்றான்‌. 

Habakkuk 2:5 (Hab 2:5) 

(2:5) அவன்‌ மதுபானத்தினால்‌  அக்கிரமஞ்செய்து 
அகங்காரியாகி, வீட்டிலே தறியாமல்‌ அவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைப்‌ பாதாளத்தைப்போல விரிவாக்க 
திருப்தியாகாமல்‌, மரணத்துக்குச்‌ சமானமாய்ச்‌ சகல 
ஜாதிகளையும்‌ தன்‌ வசமாகச்‌ சேர்த்து, சகல 
ஜனங்களையும்‌ தன்னிடமாகக கூட்டிக்கொண்டாலும்‌, 
Matthew 2:15 (Matt 2:15) 

(2:15) ஏரோதின்‌ மரணபரியந்தம்‌ அங்கே இருந்தான்‌. 
எடிப்நிலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன்‌ 








என்று, தீர்க்கதரிசியின்‌ மூலமாய்க கர்த்தரால்‌ 
உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 
Matthew 4:16 (Matt 4:16) 

(4:16) எசாயா தீர்க்கதரிசியினால்‌ உரைக்கப்பட்டது 





நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 
Matthew 10:21 (Matt 10:21) 





(10:21) சகோதரன்‌ தன்‌ சகோதரனையும்‌, தகப்பன்‌ தன்‌ 
பிள்ளையையும்‌, மரணத்துக்கு ஒப்புக்கொடுப்பார்கள்‌; 
பெற்றாருக்கு விரோதமாகப்‌ பிள்ளைகள்‌ எழும்பி 
அவர்களைக்‌ கொலைசெய்வார்கள்‌. 

Matthew 14:5 (Matt 14:5) 

(14:5) ஏரோது அவனைக்‌ கொலைசெய்ய 
மனதாயிருந்தும்‌, ஜனங்கள்‌ அவனைத்‌ தீர்க்கதரிசியென்று 
எண்ணினபடியால்‌ அவர்களுக்குப்‌ பயநதிருந்தான்‌. 
Matthew 15:4 (Matt 15:4) 

(15:4) உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ தாயையும்‌ 
கனம்பண்ணுவாயாக என்றும்‌; தகப்பனையாவது 
தாயையாவது நிநீதிக்கிறவன்‌ கொல்லப்படவேண்டும்‌ 
என்றும்‌, தேவன்‌ கற்பித்திருக்கறொரே. 

Matthew 16:28 (Matt 16:28) 

(16:28) இங்கே நிறீகிறவர்களில்‌ சிலர்‌ மனுஷகுமாரன்‌ 
தம்முடைய ராஜ்யத்தில்‌ வருவதைக்‌ காணுமுன்‌, 
மரணத்தை ருசிபார்ப்பதில்லை என்று, மெய்யாகவே 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 

Matthew 20:18 (Matt 20:18) 

(20:18) இதோ, எருசலேமுக்குப்‌ போகிறோம்‌; 
மனுஷகுமாரன்‌ பிரதான ஆசாரியரிடத்திலும்‌ 
வேதபாரகரிடத்திலும்‌ ஒப்புக்கொடுக்கப்படுவார்‌ அவர்கள்‌ 
அவரை மரண ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்த்து, 

Matthew 26:38 (Matt 26:38) 


(26:38) அப்பொழுது, அவரி என்‌ ஆத்துமா 
மரணத்துக்கேதுவான துக்கங்கொண்டிருக்கிறது; நீங்கள்‌ 
இங்கே தங்கி, என்னோடேகூட விழித்திருங்கள்‌ என்று 
சொல்லி, 

Matthew 26:59 (Matt 26:59) 

(26:59) பிரதான ஆசாரியரும்‌ மூப்பரும்‌ சங்கத்தார்‌ 
யாவரும்‌ இயேசுவைக்‌ கொலைசெய்யும்படி அவருக்கு 
விரோதமாய்ப்‌ பொய்ச்சாட்சி தேடினார்கள்‌; 

Matthew 26:66 (Matt 26:66) 

(26:66) உங்களுக்கு என்னமாய்த்‌ தோன்றுகிறது என்று 
கேட்டான்‌. அதற்கு அவர்கள்‌: மரணதீதுக்குப்‌ 
பாத்திரனாயிருக்கிறான்‌ என்றார்கள்‌. 

Matthew 27:1 (Matt 27:1) 

(27:1) விடியற்காலமானபோது, சகல பிரதான ஆசாரியரும்‌ 
ஜனத்தின்‌ மூப்பரும்‌, இயேசுவைக்‌ கொலைசெய்யும்படி, 
அவருக்கு விரோதமாக ஆலோசனைபண்ணி, 

Mark 5:23 (Mark 5:23) 

(5:23) என்‌ குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள்‌, 
அவள்‌ ஆரோக்கியம்‌ அடையும்படிக்கு நீர்‌ வந்து, 
அவள்மேல்‌ உமது கைகளை வையும்‌, அப்பொழுது 
பிழைப்பாள்‌ என்று அவரை மிகவும்‌ 
வேண்டிக்கொண்டான்‌. 


Mark 7:10 (Mark 7:10) 


(7:10) எப்படியெனில்‌ உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ 


தாயையும்‌ கனம்பண்ணுவாயாக என்றும்‌, 
தகப்பனையாவது தாயையாவது நிநீதிக்கிறவன்‌ 
கொல்லப்படவேண்டும்‌ என்றும்‌, மோசே 
சொல்லியிருக்கிறாரே. 


Mark 9:1 (Mark 9:1) 

(9:1) அன்றியும்‌, அவர்‌ அவர்களை நோக்கி! இங்கே 
நிற்கிறவர்களில்‌ சிலர்‌ தேவனுடைய ராஜ்யம்‌ 
பலததோடே வருவதைக்‌ காணுமுன்‌, மரணத்தை 
ருசிபார்ப்பதில்லையென்று, மெய்யாகவே உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 

Mark 10:33 (Mark 10:33) 

(10:33) இதோ, எருசலேமுக்குப்‌ போகிறோம்‌; அங்கே 
மனுஷகுமாரன்‌ பிரதான ஆசாரியரிடத்திலும்‌ 
வேதபாரகரிடத்திலும்‌ ஒப்புக்கொடுக்கப்படுவார்‌ அவர்கள்‌ 
அவரை மரண  ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்த்து, 
புறத்தேசத்தாரிடத்தில்‌ ஒப்புக்கொடுப்பார்கள்‌. 

Mark 13:12 (Mark 13:12) 

(13:12) அன்றியும்‌ சகோதரன்‌ சகோதரனையும்‌, தகப்பன்‌ 
பிள்ளையையும்‌ மரணத்துக்கு ஒப்புக்கொடுப்பார்கள்‌; 
பெற்றாருக்கு விரோதமாகப்‌ பிள்ளைகள்‌ எழும்பி, 
அவர்களைக்‌ கொலைசெய்வார்கள்‌. 


Mark 14:1 (Mark 14:1) 


(14:1) இரண்டு நாளைக்குப்பின்பு புளிப்பில்லாத 
அப்பஞ்சாப்பிடுகிற பஸ்காபண்டிகை வநீதது. 
அப்பொழுது பிரதான ஆசாரியரும்‌ வேதபாரகரும்‌, 
அவரைத்‌ தநீதிரமாய்ப்‌ பிடித்துக்‌ கொலைசெய்யும்படி 
வகைதேடினார்கள்‌. 

Mark 14:34 (Mark 14:34) 

(14:34) அப்பொழுது அவர்‌: என்‌ ஆத்துமா 
மரணத்துக்கேதுவான துக்கங்கொண்டிருக்கிறது. நீங்கள்‌ 
இங்கே தங்கி, விழித்திருங்கள்‌ என்று சொல்லி, 

Mark 14:55 (Mark 14:55) 

(14:55) அப்பொழுது பிரதான ஆசாரியரும்‌ ஆலோசனைச்‌ 
சங்கத்தாரனைவரும்‌ இயேசுவைக்‌ கொலைசெய்யும்படி 
அவருக்கு விரோதமாகச்‌ சாட்சி தேடினார்கள்‌; 
அகப்படவில்லை. 

Mark 14:64 (Mark 14:64) 

(14:64) தேவதூஷணத்தைக்‌ கேட்டீர்களே, உங்களுக்கு 
என்னமாய்தீ தோன்றுகிறது என்றான்‌. அதற்கு 
அவர்களெல்லாரு மம்‌: இவன்‌ மரணத்துக்குப்‌ 
பாத்திரனாயிருக்கிறான்‌ என்று தீர்மானம்பண்ணினார்கள்‌. 
Luke 1:79 (Luke 1:79) 

(1:79) நம்முடைய கால்களைச்‌ சமாதானத்தின்‌ வழியிலே 
நடத்தவும்‌, அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து 
தோன்றிய அருணோதயம்‌ நம்மைச்‌ சநீதித்திருகீகிறது 


என்றான்‌. 


Luke 2:26 (Luke 2:26) 

(2:26) கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணுமுன்னே 
மரணமடையமாட்டாய்‌ என்று பரிசுத்த ஆவியினாலே 
அவனுக்கு அறிவிக்கப்பட்டுமிருந்தது. 

Luke 9:27 (Luke 9:27) 

(9:27) இங்கே நிற்கிறவர்களில்‌ சிலர்‌ தேவனுடைய 
ராஜ்யதீதைக்‌ காணுமுன்‌, மரணத்தை 
ருசிபார்ப்பதில்லையென்று மெய்யாகவே உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 

Luke 18:33 (Luke 18:33) 

(18:33) அவரை வாரினால்‌ அடிதது, கொலை 
செய்வார்கள்‌; மூன்றாம்‌ நாளிலே அவர்‌ உயிரோடே 
எழுநீதிருப்பார்‌ என்றார்‌. 

Luke 21:16 (Luke 21:16) 


(21:16) பெற்றாராலும்‌, சகோதரராலும்‌, 
பந்துஜனங்களாலும்‌, சிநேகிதராலும்‌ 
காட்டிக்கொடுக்கப்படுவீர்கள்‌; உங்களில்‌ சிலரைக்‌ 
கொலைசெய்வார்கள்‌. 


Luke 22:33 (Luke 22:33) 
(22:33) அதற்கு அவன்‌: ஆண்டவரே காவலிலும்‌ 





சாவிலும்‌ உம்மைப்‌ பின்பற்றிவர, ஆயத்தமாயிருக்கிறேன்‌ 
என்றான்‌. 


Luke 23:15 (Luke 23:15) 


(23:15) உங்களை ஏரோதினிடத்திற்கும்‌ அனுப்பினேன்‌; 
அவரும்‌ இவனிடத்தில்‌ குற்றம்‌ காணவில்லை; 
மரணத்துக்கேதுவாக இவன்‌ ஒன்றும்‌ செய்யவில்லையே. 
Luke 23:22 (Luke 23:22) 

(23:22) அவன்‌ மூன்றாந்தரம்‌ அவர்களை நோக்கி: ஏன்‌, 
இவன்‌ என்ன பொல்லாப்புச்‌ செய்தான்‌? மரணத்துக்கு 
ஏதுவான குற்றம்‌ ஒன்றும்‌ இவனிடத்தில்‌ நான்‌ 
காணவில்லையே; ஆகையால்‌ நான்‌ இவனைத்‌ தண்டித்து, 
விடுதலையாக்குவேன்‌ என்றான்‌. 

Luke 23:32 (Luke 23:32) 

(23:32) குற்றவாளிகளாகிய வேறே இரண்டுபேரும்‌ 
அவரோடேகூடக்‌ கொலைசெய்யப்படுவதற்குக 
கொண்டுபோகப்பட்டார்கள்‌. 

Luke 24:20 (Luke 24:20) 

(24:20) நம்முடைய பிரதான ஆசாரியரும்‌ அதிகாரிகளும்‌ 
அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி, சிலுவையில்‌ 
அறைந்தார்கள்‌. 

John 4:47 (John 4:47) 

(4:4/) இயேசு யூதேயாவிலிருநது கலிலேயாவுக்கு 
வந்தாரென்று அந்த மனுஷன்‌ கேள்விப்பட்டபோது, 


அவரிடததிற்குப்‌ போய்‌, தன்‌ மகன்‌ மரண 
அவஸ்தையாயிருநீதபடியினாலே, அவனைக்‌ 
குணமாககும்படிக்கு வரவேண்டுமென்று அவரை 


வேண்டிக்கொண்டான்‌. 


John 5:24 (John 5:24) 

(5:24) என்‌ வசனத்தைக்‌ கேட்டு, என்னை 
அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்தியஜீவன்‌ 
உண்டு; அவன்‌ ஆக்கினைத தீர்ப்புக்குட்படாமல்‌, 
மரணத்தைவிட்டு நீங்கி, ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான்‌ 
என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. 

John 8:51 (John 8:51) 

(8:51) ஒருவன்‌ என்‌ வார்த்தையைக்‌ கைக்கொண்டால்‌, 
அவன்‌ என்றென்றைக்கும்‌ மரணத்தைக்‌ காண்பதில்லை 
என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 

John 8:52 (John 8:52) 

(8:52) அப்பொழுது யூதர்கள்‌ அவரை நோக்கி: நீ 
பிசாசுபிடித்தவனென்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம்‌; 
ஆபிரகாமும்‌ தீர்க்கதரிசிகளும்‌ மரித்தார்கள்‌. நீயோ: 


ஒருவன்‌ என்‌ வார்த்தையைக்‌ கைக்கொண்டால்‌ 
என்றென்றைக்கும்‌ மரணத்தை ருசிபார்ப்பதில்லை 
என்கிறாய்‌. 


John 11:4 (John 11:4) 

(11:4) இயேசு அதைக்‌ கேட்டபொழுது: இந்த வியாதி 
மரணத்துக்கு எஏதுவாயிராமல்‌ தேவனுடைய மகிமை 
விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது; தேவனுடைய 


குமாரனும்‌ அதினால்‌ மகிமைப்படுவார்‌ என்றார்‌. 


John 11:13 (John 11:13) 

(11:13) இயேசுவானவர்‌ அவனுடைய 
மரணத்தைக்குறித்து அப்படிச்‌ சொன்னார்‌ அவர்களோ 
நிதீதிரைசெய்து இளைப்பாறுகிறதைக்குறிதீதுச்‌ 
சொன்னாரென்று நினைதீதார்கள்‌. 

John 11:53 (John 11:53) 

(11:53) அநநாள்முதல்‌ அவரைக்‌ கொலைசெய்யும்படிக்கு 
ஆலோசனைபண்ணினார்கள்‌. 

John 12:10 (John 12:10) 

(12:10) லாசருவினிமித்தமாக யூதர்களில்‌ அநேகர்‌ போய்‌, 
இயேசுவினிடத்தில்‌ விசுவாசம்‌ வைத்தபடியால்‌, 

John 12:33 (John 12:33) 

(12:33) தாம்‌ இன்னவிதமான மரணமாய்‌ 
மரிக்கப்போகிறாரென்பதைக குறிக்கும்படி இப்படிச்‌ 
சொன்னார்‌. 

John 18:31 (John 18:31) 

(18:31) அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி: 
இவனை நீங்களே கொண்டுபோய்‌, உங்கள்‌ 
நியாயப்பிரமாணதீதின்படி நியாயநீதீருங்கள்‌ என்றான்‌. 
அதற்கு யூதர்கள்‌: ஒருவனையும்‌ மரண ஆக்கினை செய்ய 
எங்களுக்கு அதிகாரமில்லை என்றார்கள்‌. 

John 18:32 (John 18:32) 

(18:32) தாம்‌ இன்னவிதமான மரணமாய்‌ 


மரிக்கப்போகிறாரென்பதைக்‌ குறித்து இயேசு குறிப்பாய்ச்‌ 


சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படிச்‌ 
சொன்னார்கள்‌. 

John 21:19 (John 21:19) 

(21:19) இன்னவிதமான மரணத்தினாலே அவன்‌ 
தேவனை மகிமைப்படுத்தப்போகிறானென்பதைக 
குறிக்கும்படியாக இப்படிச்‌ சொன்னார்‌. அவர்‌ இதைச்‌ 
சொல்லியபின்பு, அவனை நோக்கி: என்னைப்‌ 
பின்பற்றிவா என்றார்‌. 

Acts 2:24 (Acts 2:24) 

(2:24) தேவன்‌ அவருடைய மரண உபாதிகளின்‌ கட்டை 
அவிழ்த்து, அவரை எழுப்பினார்‌ அவர்‌ மரணத்தினால்‌ 
கட்டப்பட்டிருக்கக்கூடாதிருந்தது. 

Acts 8:1 (Acts 8:1) 

(8:1) அவனைக்‌ கொலைசெய்கிறதறகுச்‌ சவுலும்‌ 
சம்மதிதீதிருந்தான்‌. அக்காலத்திலே எருசலேமிலுள்ள 
சபைக்கு மிகுநீத துன்பம்‌ உண்டாயிற்று. 
அப்போஸ்தலர்தவிர, மற்ற யாவரும்‌ யூதேயா சமாரியா 
தேசங்களில்‌ சிதறப்பட்டுப்போனார்கள்‌. 

Acts 12:19 (Acts 12:19) 

(12:19) ஏரோது அவனைத்‌ தேடிக்‌ 
காணாமற்போனபோது, காவற்காரரை விசாரணைசெயது, 


அவர்களைக்‌ கொலைசெய்யும்படி கட்டளையிட்டு, பின்பு 





யூதேயாதேசத்தை விட்டுச்‌ செசரியா 


பட்டணத்துக்குப்போய்‌, அங்கே வாசம்பண்ணினான்‌. 


Acts 13:28 (Acts 13:28) 

(13:28) மரணத்திற்கு ஏதுவானதொன்றும்‌ அவரிடத்தில்‌ 
காணாதிருந்தும்‌, அவரைக்‌ கொலைசெய்யும்படிக்குப்‌ 
பிலாத்துவை வேண்டிக்கொண்டார்கள்‌. 

Acts 22:4 (Acts 22:4) 

(22:4) நான்‌ இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும்‌ 
ஸ்திர்களையும்‌ கட்டி, சிறைச்சாலைகளில்‌ ஒப்புவித்து, 
மரணபரியந்தம்‌ துன்பப்படுத்தினேன்‌. 

Acts 22:20 (Acts 22:20) 

(22:20) உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய 
இரத்தம்‌ சிந்தப்படுகிறபோது, நானும்‌ அருகே நின்று, 
அவனைக்‌ கொலைசெய்வதற்குச்‌ சம்மதித்து, அவனைக்‌ 
கொலைசெய்தவர்களின்‌ வஸ்திரங்களைகீ 
காத்துக்கொண்டிருந்ததையும்‌, இவர்கள்‌ 
அறிந்திருக்றொர்களே என்றேன்‌. 

Acts 23:29 (Acts 23:29) 

(23:29) இவன்‌ அவர்களுடைய வேதத்திற்கடுத்த 
விஷயங்களைக்குறித்துக்‌ குற்றஞ்சாட்டப்பட்டவனென்று 
விளங்னெதேயல்லாமல்‌, மரணத்துக்காவது 
விலங்குக்காவது ஏற்ற குற்றம்‌ யாதொன்றும்‌ 
இவனிடத்தில்‌ இல்லையென்று கண்டறிந்தேன்‌. 

Acts 25:11 (Acts 25:11) 

(25.1.1) நான்‌ அநியாயஞ்செயது, மரணத்துக்குப்‌ 
பாத்திரமானது ஏதாகிலும்‌ நடப்பித்ததுண்டானால்‌, நான்‌ 


சாகாதபடிக்கு மனுகேட்கமாட்டேன்‌. இவர்கள்‌ என்மேல்‌ 
சாட்டுகிற குற்றங்கள்‌ முற்றிலும்‌ அபத்தமானால்‌, 
அவர்களுக்குத்‌ தயவுபண்ணும்பொருட்டு ஒருவரும்‌ 
என்னை அவர்களுக்கு ஒப்புக்கொடுக்கலாகாது. 
இராயருக்கு அபயமிடுகிறேன்‌ என்றான்‌. 

Acts 25:25 (Acts 25:25) 

(25:25) இவன்‌ மரணத்துக்குப்‌ பாத்திரமானதொன்றையும்‌ 
செய்யவில்லையென்று நான்‌ அறிந்துகொண்டதினாலும்‌, 
இவன்தானே இராயனுக்கு அபயமிட்டபடியினாலும்‌, 
அவரிடத்தில்‌ இவனை அனுப்பும்படி 
தீர்மானம்பண்ணினேன்‌. 

Acts 26:10 (Acts 26:10) 

(26:10) அப்படியே நான்‌ எருசலேமிலும்‌ செய்தேன்‌. நான்‌ 
பிரதான ஆசாரியர்களிடத்தில்‌ அதிகாரம்‌ பெற்று, 
பரிசுத்தவான்களில்‌ அநேகரைச்‌ சிறைச்சாலைகளில்‌ 
அடைத்தேன்‌; அவர்கள்‌ கொலைசெய்யப்படுகையில்‌ 
நானும்‌ சம்மதித்திருநதேன்‌. 

Acts 26:31 (Acts 26:31) 

(26:31) தனியே போய்‌: இந்த மனுஷன்‌ மரணத்துக்காவது 
கட்டுகளுக்காவது பாதீதிரமானதொன்றையும்‌ 
செய்யவில்லையென்று தங்களுக்குள்ளே 
பேபேசிக்கொண்டார்கள்‌. 


Acts 28:18 (Acts 28:18) 


(28:18) அவர்கள்‌ என்னை நியாயம்‌ விசாரித்தபோது 
மரணத்துக்கேதுவான குற்றம்‌ ஒன்றும்‌ என்னிடத்தில்‌ 


காணாதபடியினால்‌, என்னை விடுதலையாக்க 
மனதாயிருநீதார்கள்‌. 

Romans 1:32 (Rom 1:32) 

(1:32) இப்படிப்பட்டவைகளைச்‌ செய்கிறவர்கள்‌ 


மரணத்திற்குப்‌ பாதீதிரராயிருக்கிறாரகளென்று தேவன்‌ 
தீர்மானிதீத நீதியான தீர்ப்பை அவர்கள்‌ அறிந்திருந்தும்‌, 
அவைகளைத்‌ தாங்களே செய்கிறதுமல்லாமல்‌, 
அவைகளைச்‌ செய்கிற மற்றவர்களிடத்தில்‌ 
பிரியப்படுகிறவர்களு மாயிருக்கிறார்கள்‌. 

Romans 5:10 (Rom 5:10) 

(5:10) நாம்‌ தேவனுக்குச்‌ சத்துருக்களாயிருக்கையில்‌, 
அவருடைய குமாரனின்‌ மரணத்தினாலே அவருடனே 
ஒப்புரவாகீகப்பட்டோமானால்‌, ஓப்புரவாககப்பட்டபின்‌ 
நாம்‌ அவருடைய ஜீவனாலே இரட்சிக்கப்படுவது அதிக 
நிச்சயமாமே. 

Romans 5:12 (Rom 5:12) 

(5:12) இப்படியாக, ஒரே மனுஷனாலே பாவமும்‌ 


பாவத்தினாலே மரணமும்‌ உலகத்திலே 
பிரவேசித்ததுபோலவும்‌, எல்லா மனுஷ்ரும்‌ 
பாவஞ்செய்தபடியால்‌, மரணம்‌ எல்லாருக்கும்‌ 


வந்ததுபோலவும்‌ இதுவுமாயிற்று. 
Romans 5:14 (Rom 5:14) 


(5:14) அப்படியிருந்தும்‌, மரணமானது ஆதாம்முதல்‌ 
மோசேவரைக்கும்‌, ஆதாமின்‌ மீறுதலுக்கொப்பாய்ப்‌ 
பாவஞ்செய்யாதவர்களையும்‌ ஆண்டுகொண்டது; அந்த 
ஆதாம்‌ பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன்‌. 
Romans 5:17 (Rom 5:17) 

(2:17) அல்லாமலும்‌, ஒருவனுடைய மீறுதலினாலே, அந்த 
ஒருவன்மூலமாய்‌, மரணம்‌ ஆண்டுகொண்டிருக்க, 
கிருபையின்‌ பரிபூரணத்தையும்‌ நீதியாகிய ஈவின்‌ 
பரிபூரணத்தையும்‌  பெறுகிெறவர்கள்‌ இயேசுகிறிஸ்து 
என்னும்‌ ஒருவராலே ஜீவனை அடைநது 
ஆளுவார்களென்பது அதிக நிச்சயமாமே. 

Romans 5:21 (Rom 5:21) 

(5:21) ஆதலால்‌ பாவம்‌ மரணத்துக்கு ஏதுவாக 
ஆண்டுகொண்டதுபோல, கிருபையானது நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ நீதியினாலே 
நிதீதியஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டுகொண்டது. 

Romans 6:3 (Rom 6:3) 

(6:3) கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்ற 
நாமனைவரும்‌ அவருடைய மரணத்துக்குள்ளாக 
ஞானஸ்நானம்‌ பெற்றதை அறியாமலிருக்கிறீர்களா? 
Romans 6:4 (Rom 6:4) 

(6:4) மேலும்‌ பிதாவின்‌ மகிமையினாலே கிறிஸ்து 
மரித்தோரிலிருநது எழுப்பப்பட்டதுபோல, நாமும்‌ 


புதிதான ஜீவனுள்ளவர்களாய்‌ நடந்துகொள்ளும்படிக்கு, 


அவருடைய மரணதீதிற்குள்ளாக்கும்‌ 


ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனேகூட 





அடககம்பண்ணப்பட்டோம்‌. 

Romans 6:5 (Rom 6:5) 

(6:5) ஆதலால்‌ அவருடைய மரணத்தின்‌ சாயலில்‌ நாம்‌ 
இணைக்கப்பட்டவர்களானால்‌, அவர்‌ உயிர்த்தெழுதலின்‌ 
சாயலிலும்‌ இணைக்கப்பட்டிருப்போம்‌. 

Romans 6:9 (Rom 6:9) 

(6:9)  மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி 
மரிப்பதில்லையென்று அறிந்திருக்கிறோம்‌; மரணம்‌ இனி 
அவரை ஆண்டுகொள்வதில்லை. 

Romans 6:16 (Rom 6:16) 

(6:16) மரணத்துக்கேதுவான பாவதீதுகீகானாலும்‌, 
நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும்‌, எதற்குக்‌ 
கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக 
ஓப்புக்கொடுக்கிறீர்களோ, அதற்கே கீழ்ப்படிறெ 
அடிமைகளாயிருக்கிறீர்களென்று அறியீர்களா? 

Romans 6:21 (Rom 6:21) 

(6:21) இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாகத்‌ 
தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில்‌ உங்களுக்கு 
என்ன பலன்‌ கிடைத்தது? அவைகளின்‌ முடிவு மரணமே. 
Romans 6:23 (Rom 6:23) 


(6:23) பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌; தேவனுடைய 
கிருபைவரமோ நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவினால்‌ உண்டான நித்தியஜீவன்‌. 
Romans 7:5 (Rom /:5) 

(7:5) நாம்‌ மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில்‌ 
நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள்‌ 
மரணத்திற்கு ஏதுவான கனிகளைக்‌ கொடுக்கத்தக்கதாக 
நம்முடைய அவயவங்களிலே பெலன்செய்தது. 

Romans 7:10 (Rom 7:10) 

(7:10) இப்படியிருக்க, ஜீவனுக்கேதுவான கற்பனையே 
எனக்கு மரணத்துக்கேதுவாயிருக்கக்கண்டேன்‌. 

Romans 7:13 (Rom 7:13) 

(7:13) இப்படியிருக்க, நன்மையானது எனக்கு 
மரணமாயிற்றோ? அப்படியல்ல; பாவமே எனக்கு 
மரணமாயிற்று; பாவம்‌ கற்பனையினாலே மிகுந்த 
பாவமுள்ளதாகும்படிக்கும்‌, அது நன்மையானதைக 
கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்னெதினாலே, 
பாவமாகவே விளங்கும்படிக்கும்‌ அப்படியாயிறறு. 
Romans 7:24 (Rom 7:24) 

(7:24) நிர்ப்பநீதமான மனுஷன்‌ நான்‌! இந்த 
மரணசரீரதீதினின்று யார்‌ என்னை விடுதலையாக்குவார்‌? 
Romans 8:2 (Rom 8:2) 


(8:2) கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின்‌ 
பிரமாணம்‌ என்னைப்‌ பாவம்‌ மரணம்‌ என்பவைகளின்‌ 
பிரமாணத்தினின்று விடுதலையாகீகிற்றே. 

Romans 8:6 (Rom 8:6) 

(8:6) மாம்சசிந்தை மரணம்‌; ஆவியின்‌ சிந்தையோ 
ஜீவனும்‌ சமாதானமுமாம்‌. 


Romans 8:38 (Rom 8:38) 


(8:38) மரணமானாலும்‌, ஜீவனானாலும்‌, 
தேவதூதர்களானாலும்‌, அதிகாரங்களானாலும்‌, 
வல்லமைகளானாலும்‌, நிகழ்காரியங்களானாலும்‌, 


வருங்காரியங்களானாலும்‌, 


1 Corinthians 3:22 (1Cor 3:22) 


(3:22) பவுலாகிலும்‌, அப்பொல்லோவாகிலும்‌, 
கேபாவாகிலும்‌, உலகமாகிலும்‌, ஜீவனாகிலும்‌ 
மரணமாகிலும்‌, நிகழ்காரியங்களாகிலும்‌, 


வருங்காரியங்களாகிலும்‌, எல்லாம்‌ உங்களுடையது; 


1 Corinthians 4:9 (1Cor 4:9) 


(4:9) எங்களுக்குத்‌ தோன்றுகிற படி தேவன்‌ 
அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்குக்‌ 
குறிக்கப்பட்டவர்கள்போலக கடைசியானவர்களாய்க 
காணப்படப்பண்ணினார்‌; நாங்கள்‌ உலகத்துக்கும்‌ 


தூதருக்கும்‌ மனுஷருக்கும்‌ வேடிக்கையானோம்‌. 
1 Corinthians 11:26 (1Cor 11:26) 


(11:26) ஆகையால்‌ நீங்கள்‌ இந்த அப்பத்தைப்‌ புசித்து, 
இந்தப்‌ பாததிரததில்‌ பானம்பண்ணும்போதெல்லாம்‌ 


கர்த்தர்‌ வருமளவும்‌ அவருடைய மரணத்தைத்‌ 
தெரிவிகீகிறீர்கள்‌. 

1 Corinthians 15:21 (1Cor 15:21) 

(15:21) மனுஷனால்‌ மரணம்‌  உண்டானபடியால்‌, 
மனுஷனால்‌ மரித்தோரின்‌ உயிர்த்தெழுதலும்‌ 
உண்டாயிற்று. 


1 Corinthians 15:26 (1Cor 15:26) 

(15:26) பரிகரிக்கப்படுங்‌ கடைசிச்‌ சத்துரு மரணம்‌. 

1 Corinthians 15:54 (1Cor 15:54) 

(15:54) அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும்‌, 
சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும்‌ 
தரித்துக்கொள்ளும்போது, மரணம்‌ ஜெயமாக 
விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை 
நிறைவேறும்‌. 

1 Corinthians 15:55 (1Cor 15:55) 

(15:55) மரணமே! உன்‌ கூர்‌ எங்கே? பாதாளமே! உன்‌ 
ஜெயம்‌ எங்கே? 

1 Corinthians 15:56 (1Cor 15:56) 

(15:56) மரணத்தின்‌ கூர்‌ பாவம்‌, பாவத்தின்‌ பெலன்‌ 
நியாயப்பிரமாணம்‌. 


2 Corinthians 1:9 (2001 1:9) 


(1:9) நாங்கள்‌ எங்கள்மேல்‌ நம்பிகீகையாயிராமல்‌, 
மரித்தோரை எழுப்புகிற தேவன்மேல்‌ 
நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக, மரணம்‌ வருமென்று 
நாங்கள்‌ எங்களுக்குள்ளே நிச்சயிததிருந்தோம்‌. 

2 Corinthians 1:10 (2Cor 1:10) 

(1:10) அப்படிப்பட்ட மரணத்தினின்றும்‌ அவர்‌ 
எங்களைத்‌ தப்புவித்தார்‌ இப்பொழுதும்‌ தப்புவிக்கறார்‌, 
இன்னும்‌ தப்புவிப்பார்‌ என்று அவரை 
நம்பியிருககிறோம்‌. 

2 Corinthians 2:16 (2Cor 2:16) 

(2:16) கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே 
மரணத்திற்கேதுவான மரணவாசனையாகவும்‌, 
இரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கேதுவான 
ஜீவவாசனையாகவும்‌ இருக்கிறோம்‌. இவைகளை 
நடப்பிக்கிறதற்கு எவன்‌ தகுதியானவன்‌? 

2 Corinthians 3:7 (2Cor 3:7) 

(3:7)  எழுத்துக்களினால்‌ எழுதப்பட்டுக்‌ கற்களில்‌ 
பதிந்திருந்த மரணத்துக்கேதுவான ஊழியத்தைச்‌ செய்த 
மோசேயினுடைய முகத்திலே மகிமைப்பிரகாசம்‌ 
உண்டானபடியால்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவன்‌ முகத்தை 
நோக்கிப்‌ பார்க்கக்கூடாதிருந்தார்களே. 

2 Corinthians 4:11 (2Cor 4:11) 

(4:11) எப்படியெனில்‌, சாவுக்னெமான எங்கள்‌ 


மாம்சததிலே இயேசுவினுடைய ஜீவனும்‌ 


விளங்கும்படிக்கு உயிரோடிருக்கிற நாங்கள்‌ 
எப்பொழுதும்‌ இயேசுவினிமித்தம்‌ மரணத்திற்கு 
ஓப்புக்கொடுக்கப்படுகிறோம்‌. 

2 Corinthians 4:12 (2Cor 4:12) 

(4:12) இப்படி மரணமானது எங்களிடத்திலும்‌, 
ஜீவனானது உங்களிடத்திலும்‌ பெலன்செய்றெது. 

2 Corinthians 7:10 (2Cor 7:10) 


(7:10) தேவனுக்கேற்ற துக்கம்‌ பின்பு 
மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல்‌ 
இரட்சிப்புக்கேதுவான மனநீதிரும்புதலை 


உண்டாக்குகிறது; லெளகிக துக்கமோ மரணத்தை 
உண்டாக்குகிறது. 

Philippians 1:20 (Phil 1:20) 

(1:20) நான்‌ ஒன்றிலும்‌ வெட்கப்பட்டுப்போகாமல்‌, 
எப்பொழுதும்போல இப்பொழுதும்‌, மிகுந்த 
தைரியதீதோடே ஜீவனாலாகிலும்‌, சாவினாலாகிலும்‌, 
கிறிஸ்து என்‌ சரீரத்தினாலே மகிமைப்படுவாரென்று 
எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும்‌ நம்பிக்கைக்கும்‌ 
தக்கதாய்‌, அப்படி முடியும்‌. 

Philippians 2:8 (Phil 2:8) 

(2:8) அவர்‌ மனுஷரூபமாய்க்‌ காணப்பட்டு, 
மரணபரியந்தம்‌, அதாவது சிலுவையின்‌ மரணபரியந்தமும்‌ 
கழ்ப்படிந்தவராகி, தம்மைத்தாமே தாழ்தீதினார்‌. 
Philippians 2:27 (Phil 2:27) 


(2:27) அவன்‌  வியாதிப்பட்டு  மரணத்திற்குச்‌ 
சமீபமாயிருநீதது மெய்தான்‌. ஆகிலும்‌, தேவன்‌ அவனுக்கு 
இரங்கினார்‌ அவனுக்கு இரங்கினதுமல்லாமல்‌, 
துக்கதீதின்மேல்‌ துக்கம்‌ எனக்கு உண்டாகாதபடிக்கு, 
எனக்கும்‌ இரங்கினார்‌. 

Philippians 2:30 (Phil 2:30) 

(2:30) ஏனெனில்‌ நீங்கள்‌ எனக்குச்‌ செய்யவேண்டிய 
ஊழியத்திலே உங்கள்‌ குறைவை நிறைவாக்கும்படிக்கு, 
அவன்‌ தன்‌ பிராணனையும்‌ எண்ணாமல்‌, கிறிஸ்துவின்‌ 
ஊழியத்தினிமித்தம்‌ மரணத்திற்குச்‌ சமீபமாயிருந்தான்‌. 
Philippians 3:10 (Phil 3:10) 

(3:10) இப்படி நான்‌ அவரையும்‌ அவருடைய 
உயிர்த்தெழுதலின்‌ வல்லமையையும்‌, அவருடைய 
பாடுகளின்‌ ஐக்கியத்தையும்‌ அறிகிறதற்கும்‌, அவருடைய 
மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாக, 
எப்படியாயினும்‌ நான்‌ மறிதீதோரிலிருநீது 
உயிரோடெழுந்திருப்பதற்குத்‌ தகுதியாகும்படிக்கும்‌, 
Colossians 1:22 (Col 1:22) 

(1:22) நீங்கள்‌ கேட்ட சுவிசேஷத்தினால்‌ உண்டாகும்‌ 
நம்பிக்கையைவிட்டு அசையாமல்‌, ஸ்திரமாயும்‌ 
உறுதியாயும்‌ விசுவாசதீதிலே நிலைதீதிருப்பீர்களானால்‌ 
அப்படியாகும்‌. 

2 Timothy 1:10 (2Tim 1:10) 


(1:10) நம்முடைய இரட்சகராகிய இயேசுகிறிஸ்து 
பிரசன்னமானதினாலே அந்தக்‌ கிருபை இப்பொழுது 





வெளிப்படுத்தப்பட்டது; அவர்‌ மரணத்தைப்‌ பரிகரித்து, 
ஜீவனையும்‌ அழியாமையையும்‌ சுவிசேஷதீதினாலே 
வெளியரங்கமாக்கினார்‌. 

Hebrews 2:9 (Heb 2:9) 

(2:9) என்றாலும்‌, தேவனுடைய கிருபையினால்‌ 
ஒவ்வொருவருக்காகவும்‌, மரணத்தை ருசிபார்க்கும்படிக்கு 
தேவதூதரிலும்‌ சற்றுச்‌ சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு 
மரணத்தை உதீதரித்ததினிமித்தம்‌ மகிமையினாலும்‌ 
கனத்தினாலும்‌ முடிசூட்டப்பட்டதைக காண்கிறோம்‌. 
Hebrews 2:14 (Heb 2:14) 

(2:14) ஆதலால்‌, பிள்ளைகள்‌ மாம்சத்தையும்‌ 
இரத்தத்தையும்‌ உடையவர்களாயிருக்க, அவரும்‌ 


அவர்களைப்போல மாம்சத்தையும்‌ இரத்தத்தையும்‌ 


உடையவரானார்‌ மரணத்துக்கு அதிகாரியாகிய 
பிசாசானவனைத்‌ தமது மரணத்தினாலே 
அழிக்கும்படிக்கும்‌, 

Hebrews 2:15 (Heb 2:15) 

ம] ஜீவகாலமெல்லாம்‌ மரணபயதீதினாலே 
அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள்‌ யாவரையும்‌ 


விடுதலைபண்ணும்படிக்கும்‌ அப்படியானார்‌. 
Hebrews 5:7 (Heb 5:7) 


(5:7) அவர்‌ மாம்சத்திலிருந்த நாட்களில்‌, தம்மை 
மரணத்தினின்று இரட்சிக்க வல்லமையுள்ளவரை 
நோக்கி, பலத்த சுத்தத்தோடும்‌ கண்ணீரோடு ம்‌ 
விண்ணப்பம்பண்ணி, வேண்டுதல்செய்து, தமக்கு 
உண்டான பயபகீதியினிமித்தம்‌ கேட்கப்பட்டு, 

Hebrews 7:23 (Heb 7:23) 

(7:23) அன்றியும்‌, அவர்கள்‌  மரணத்தினிமித்தம்‌ 





நிலைத்திருக்கக்கூடாதவர்களானபடியால்‌, 
ஆசாரியராக்கப்படுகிறவர்கள்‌ அநேகராயிருக்கிறார்கள்‌. 
Hebrews 9:15 (Heb 9:15) 

(9:15) ஆகையால்‌ முதலாம்‌ உடன்படிக்கையின்‌ 
காலத்திலே நடநத அக்கிரமங்களை 
நிவிர்த்திசெய்யும்பொருட்டு அவர்‌ மரணமடைந்து, 
அழைக்கப்பட்டவர்கள்‌ வாக்குததத்தம்பண்ணப்பட்ட 
நித்திய சுதந்தரத்தை அடைந்துகொள்வதற்காக, புது 
உடன்படிக்கையின்‌ மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. 

Hebrews 9:16 (Heb 9:16) 

(9:16) ஏனென்றால்‌, எங்கே மரணசாசனமுண்டேோ, அங்கே 
அந்தச்‌ சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும்‌ 
உண்டாகவேண்டும்‌. 

Hebrews 11:5 (Heb 11:5) 

(11:5) விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தைக்‌ 
காணாதபடிக்கு எடுதீதுக்கொள்ளப்பட்டான்‌; தேவன்‌ 


அவனை எடுதீதுக்கொண்டபடியினாலே, அவன்‌ 


காணப்படாமற்போனான்‌; அவன்‌ தேவனுக்குப்‌ 
பிரியமானவனென்று அவன்‌ 
எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சிபெற்றான்‌. 
James 1:15 (Jas 1:15) 

(1:15) பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து, பாவத்தைப்‌ 
பிறப்பிக்கும்‌, பாவம்‌ பூரணமாகும்போது, மரணத்தைப்‌ 
பிறப்பிக்கும்‌. 

James 5:20 (Jas 5:20) 

(5:20)  தப்பிப்போன  மார்க்கத்தினின்று பாவியைத்‌ 
திருப்புகிறவன்‌ ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று 
இரட்சித்து, திரளான பாவங்களை மூடுவானென்று 
அறியக்கடவன்‌. 

1 Peter 3:18 (1Pet 3:18) 

(3:18) ஏனெனில்‌, கிறிஸ்துவும்‌ நம்மைத்‌ தேவனிடத்தில்‌ 
சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்குப்‌ பதிலாக 
நீதியுள்ளவராய்ப்‌ பாவங்களினிமித்தம்‌ ஒருதரம்‌ 


பாடுபட்டார்‌ அவர்‌ மாம்சதீதிலே கொலையுண்டு, 





ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார்‌. 

1 John 3:14 (1John 3:14) 

(3:14) நாம்‌ சகோதரரிடத்தில்‌ அன்புகூருகிறபடியால, 
மரணத்தைவிட்டு நீங்கி 
ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோமென்று அறிந்திருக்கிறோம்‌; 
சகோதரனிடத்தில்‌ அன்புகூராதவன்‌ மரணத்திலே 


நிலைகொண்டிருக்கறொன்‌. 


1 John 5:16 (1John 5:16) 

(5:16) மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தைத்‌ தன்‌ 
சகோதரன்‌ செய்ய ஒருவன்‌ கண்டால்‌, அவன்‌ 
வேண்டுதல்செய்யக்கடவன்‌, அப்பொழுது அவனுக்கு 
ஜீவனைக்‌ கொடுப்பாற்‌ யாருக்கென்றால்‌, மரணத்துக்கு 
ஏதுவல்லாத பாவத்தைச்‌ செய்தவர்களுக்கே; மரணத்துக்கு 
ஏதுவான பாவமுண்டு, அதைக்குறித்து வேண்டுதல்செய்ய 
நான்‌ சொல்லேன்‌. 

1 John 5:17 (lJohn 5:17) 

(5:17) அநீதியெல்லாம்‌ பாவந்தான்‌; என்றாலும்‌ 
மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமுமுண்டு. 

Revelation 1:18 (Rev 1:18) 

(1:18) மரித்தேன்‌, ஆனாலும்‌, இதே, சதாகாலங்களிலும்‌ 
உயிரோடிருக்கிறேன்‌, ஆமென்‌; நான்‌ மரணத்திற்கும்‌ 
பாதாளத்திற்குமுரிய நிறவுகோல்களை 
உடையவராயிருக்கிறேன்‌. 

Revelation 2:10 (Rev 2:10) 

(2:10) நீ படப்போதிற பாடுகளைக்குறித்து எவ்வளவும்‌ 





பயப்படாதே; இதோ, நீங்கள்‌ 
சோதிக்கப்படும்பொருட்டாகப்‌ பிசாசானவன்‌ உங்களில்‌ 
சிலரைக்‌ காவலில்‌ போடுவான்‌; பத்துநாள்‌ 


உபத்திரவப்படுவீர்கள்‌. ஆகிலும்‌ நீ மரணபரியந்தம்‌ 
உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவதிரீடத்தை உனக்குத்‌ 
தருவேன்‌. 


Revelation 2:11 (Rev 2:11) 

(2:11) ஆவியானவர்‌ சபைகளுக்குச்‌ சொல்லுநெதைக்‌ 
காதுள்ளவன்‌ கேட்கக்கடவன்‌; ஜெயங்கொள்ளுநெவன்‌ 
இரண்டாம்‌ மரணத்தினால்‌ சேதப்படுவதில்லை 
என்றெழுது. 

Revelation 2:23 (Rev 2:23) 


(2:23) அவளுடைய பிள்ளைகளையும்‌ கொல்லவே 


கொல்லுவேன்‌; அப்பொழுது நானே 
உள்ளிநதிரியங்களையும்‌ இருதயங்களையும்‌ 
ஆராய்றெவரென்று எல்லாச்‌ சபைகளும்‌ 
அறிந்துகொள்ளும்‌; அன்றியும்‌ உங்களில்‌ 


ஒவ்வொருவனுக்கும்‌ உங்கள்‌ கிரியைகளின்படியே 
பலனளிப்பேன்‌. 

Revelation 6:8 (Rev 6:8) 

(6:8) நான்‌ பார்த்தபோது, இதோ, மங்கின நிறமுள்ள ஒரு 
குதிரையைக்‌ கண்டேன்‌; அதின்மேல்‌ ஏறியிருநீதவனுக்கு 
மரணம்‌ என்று பெயர்‌; பாதாளம்‌ அவன்பின்‌ சென்றது. 
பட்டயதீதினாலும்‌, பஞ்சத்தினாலும்‌, சாவினாலும்‌, 
பூமியின்‌ துஷ்ட மிருகங்களினாலும்‌, பூமியின்‌ 
காற்பங்கிலுள்ளவர்களைக்‌ கொலைசெய்யும்படியான 
அதிகாரம்‌ அவைகளுக்குக்‌ கொடுக்கப்பட்டது. 
Revelation 9:6 (Rev 9:6) 

(9:6) அநீநாட்களில்‌ மனுஷர்கள்‌ சாவைதீதேடியும்‌ அதைக்‌ 


காணாதகிருப்பார்கள்‌, சாகவேண்டுமென்று 


ஆசைப்படுவார்கள்‌, சாவோ அவர்களுக்கு விலகி 
ஓடிப்போம்‌. 

Revelation 12:11 (Rev 12:11) 

(12:11) மரணம்‌ நேரிடுகிறதாயிருந்தாலும்‌ அதற்குத்‌ 
தப்பும்படி தங்கள்‌ ஜீவனையும்‌ பாராமல்‌, 
ஆட்டுக்குட்டியின்‌ இரத்தததினாலும்‌ தங்கள்‌ சாட்சியின்‌ 
வசனத்தினாலும்‌ அவனை ஜெயித்தார்கள்‌. 

Revelation 13:3 (Rev 13:3) 

(13:3) அதின்‌ தலைகளிலொன்று சாவுக்கேதுவாய்க்‌ 
காயப்பட்டிருக்கக்‌ கண்டேன்‌; ஆனாலும்‌ சாவுக்கேதுவான 
அந்தக்‌ காயம்‌ சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியிலுள்ள 
யாவரும்‌ ஆச்சரியதீதோடே அந்த மிருகத்தைப்‌ பின்பற்றி, 
Revelation 18:8 (Rev 18:8) 

(18:8) ஆகையால்‌ அவளுக்கு வரும்‌ வாதைகளாகிய 
சாவும்‌ துக்கமும்‌ பஞ்சமும்‌ ஒரேநாளிலே வரும்‌; அவள்‌ 
அகீகினியினாலே சுட்டெரிக்கப்படுவாள்‌; அவளுக்கு 
நியாயததர்ப்புக கொடுக்கும்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
வல்லமையுள்ளவர்‌. 

Revelation 20:6 (Rev 20:6) 

(20:6) முதலாம்‌ உயிர்த்தெழுதலுக்குப்‌ பங்குள்ளவன்‌ 
பாககியவானும்‌ பரிசுததவானுமாயிருக்றொன்‌; 
இவர்கள்மேல்‌ இரண்டாம்‌ மரணத்திற்கு அதிகாரமில்லை; 


இவர்கள்‌ தேவனுக்கும்‌ கிறிஸ்துவுக்கும்‌ முன்பாக 


ஆசாரியராயிருந்து, அவரோடேகூட ஆயிரம்‌ வருஷம்‌ 
அரசாளுவார்கள்‌. 

Revelation 20:13 (Rev 20:13) 

(20:13) சமுத்திரம்‌ தன்னிலுள்ள மரித்தோரை 
ஒஓப்புவித்தது; மரணமும்‌ பாதாளமும்‌ தங்களிலுள்ள 
மரித்தோரை ஓஒப்புவித்தன. யாவரும்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
திரியைகளின்படியே நியாயதீதீர்ப்படைந்தார்கள்‌. 
Revelation 20:14 (Rev 20:14) 

(20:14) அப்பொழுது மரணமும்‌ பாதாளமும்‌ 
அக்கினிக்கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம்‌ 
மரணம்‌. 

Revelation 21:4 (Rev 21:4) 

(21:4) அவர்களுடைய கண்ணீர்‌ யாவையும்‌ தேவன்‌ 
துடைப்பார்‌ இனி மரணமுமில்லை, துக்கமுமில்லை, 
அலறுதலுமில்லை, வருத்தமுமில்லை; முநீதினவைகள்‌ 
ஒழிந்துபோயின என்று விளம்பினது. 

Revelation 21:8 (Rev 21:8) 


(21:8) பயப்படுகிறவர்களும்‌, அவிசுவாசிகளும்‌, 
அருவருப்பானவர்களும்‌, கொலைபாதகரும்‌, 
விபசாரக்காரரும்‌, சூனியக்காரரும்‌, 
விக்ரெகாராதனைக்காரரும்‌, பொய்யர்‌ அனைவரும்‌ 


இரண்டாம்‌ மரணமாகிய அக்கினியும்‌ கந்தகமும்‌ எறிகிற 


கடலிலே பங்கடைவார்கள்‌ என்றார்‌. 


